SIS 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


மாணிக்கவாசக சுவாமிகள் 


அருளிய 


திருவாசகம் 


( எட்டாந்திருமுறை ) 


மூலமும் பல ஆராய்ச்சி அகராதிகளும் 


சைவ சித்தாந்தப் பெருமன்றம் 


4. வேங்கடேச அக்கிரகாரம் சாலை , 
மயிலாப்பூர் , சென்னை -600004 . 

1988 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


மாணிக்கவாசக சுவாமிகள் 


அருளிய 


திருவாசகம் 


( எட்டாந் திருமுறை ) 


மூலமும் பல ஆராய்ச்சி அகராதிகளும் 


சைவ சித்தாந்தப் பெருமன்றம் 


4 , வேங்கடேச அக்கிரகாரம் சாலை , 
மயிலாப்பூர் , சென்னை -600004 . 


1988 


நு 
நூல் குறிப்பு 


தலைப்பு 


: திருவாசகம் 


ஆசிரியர் 


. 


மாணிக்கவாசக சுவாமிகள் 


முதற் பதிப்பு 


: விக்கிரம , மார்கழி - 1941 


2 வது பதிப்பு 


: 


விபவ , வைகாசி -1988 


உரிமை 





சைவ சித்தாந்தப் பெருமன்றம் 


தாள் 


: 


14.2 கி . வெள்ளைத்தாள் 


அளவு 


: டெம்மி 1/8 


எழுத்து 


: 


10 புள்ளி 


பக்கங்கள் 


: 244 


படிகள் 


1000) 


விலை 


: ரூ . 10 ( பத்து ) 


அச்சிட்டோர் 


: நாவல் ஆர்ட் பிரிண்டர்ஸ் 

137 , ஜானி ஜான் கான் தெரு , 
சென்னை -600014 
தொலைபேசி 833231 . 


வெளியிட்டோர் 


சைவ சித்தாந்தப் பெருமன்றம் 
4 , முதல் மாடி , வெங்கடேச 
அக்கிரகாரம் , மயிலாப்பூர் 
சென்னை -600004 


பொருள் 


: திருவாசக மூலமும் பல 
ஆராய்ச்சி அகராதிகளும் . 


திருச்சிற்றம்பலம் 
பதிப்புரை 
தே 


கூறுகிறது . 


உலகெங்கும் அருளாளர்கள் தோன்றியுள்ளனர் . அவர்களுக் 
கெல்லாம் கடவுள் சோதியாகவும் பல்வேறு வடிவங்களிலும் காட்சி 
கொடுத்து அருள் செய்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின் 
ஆனால் திருவாதவூரருக்கு மட்டுமே கடவுள் குருவடிவிற்றோன்றி 
அருளுரை கூறி ஆட்கொண்டதாக அவர் வரலாறு 
ஆட்கொண்டவரின் திருவடிக் கீழிருந்து அவர் பாடிய சிவபுராணம் 
என்னும் திருவாசகத் தலைப்பாடல் மாணிக்கம் போல ஞானவொளி 
வீசுவதைக் கேட்டு மகிழ்ந்த குரு முதல்வர் அவருக்கு மாணிக்க 
வாசகன் என்றபெயரைச் சூட்டினார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது . 
சுவைமிக்க செந்தமிழ்ப் பாடல்களைக் 

கேட்டு மகிழ்ந்து 
அவற்றைப் பாடிய அடியவர்கள் 

பலருக்கும் 

அவர்கள் 
வேண்டுவன எல்லாம் நல்கிய இறைவன் , மணிவாசகரின் தேன் 
தமிழ்ப் பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து பல அற்புதங்களை 
நிகழ்த்தியதோடு அமையாது அவரிடம் வந்து மீண்டும் அவர் 
பாடிய பாடல்களைச் சொல்லச் செய்து , தம் கைப்பட அவைகளை 
எழுதி மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடை 
யான் எழுதியது எனத் தம் 

எனத் தம் கைச்சாத்தும் இட்டுத் தில்லைப் 
பொன்னம்பலத்திலுள்ள பஞ்சாக்சரப் படி மீது வைத்தான் என்றும் 
எடுத்துச் சொல்லப்படுகிறது . 

இம்மட்டோ ! பாவை ( திருவாசகம் ) பாடிய வாயால் ஒரு 
கோவையும் பாடுக ! என்று 

கேட்டுத் 

திருச்சிற்றம்பலக் 
கோவையாரையும் இறைவன் பாடச் செய்தான் என்றும் இயம்பப் 
படுகிறது . இதனால் திருவெம்பாவையின் சிறப்பையும் இறைவனே 
எடுத்துக் காட்டியிருக்கிறார் . 

பாண்டி நாட்டு முதலமைச்சராக விளங்கிய திருவாதவூரர் 
குதிரைகள் வாங்கச் செல்லும் வழியில் திருப்பெருந்துறையில் 
சற்றும் எதிர்பாராத நிலையில் , குரு வடிவாக வந்த இறைவனால் 
ஆட்கொள்ளப்பட்டார் ; அது முதல் அவர் உலகியலை அறவே மறந் 
தார் ; ஆண்டவன் தமக்குச் செய்த பேரருட்டிறங்களை நினைந்து 
உருகினார் ; வந்த குருநாதர் மறைந்துவிடவே , அவரைப் பிரிந்த 
ஏக்கத்தோடும் , உலகியலிலுவர்ப்பு மிக்கும் கதறினார் ; இறைவன் 
ஆணைப்படி திருவுத்தரகோசமங்கை முதலிய தலங்களுக்குச் சென்று 
இறைஞ்சினார் ; மீண்டும் குருவின் திருக்காட்சி கண்டு மகிழ்ந்தார் ; 


iv 


இவ்வாறான உணர்வுகளின் அடிப்படையில் மனம் 

நெகிழ்ந்து 
உருகிப் பாடிய பாடல்களே திருவாசகம் . விளக்கிக்கூற முடியாத 
அருளின்ப உணர்வுகளை , உருக்க நிலைகளை மணிவாசகரைப் போல 
யாரும் விளக்கிப் பாடியிருப்பதாகத் தெரியவில்லை . அவர் பாடல் 
களில் ஊறித் திளைத்ததன் பயனாக எழுந்தவையே வடலூர் 
வள்ளலாரின் உருக்கமான அருள் வாக்குகள் , 

திருவாசகம் உணர்ந்து ஓதுபவர்களின் உள்ளத்தை மிகவும் 
உருக்கி அருளின்பவுணர்வுகளை ஊட்டும் என்பதைத் துறைமங்கலம் 
சிவப்பிரகாசர் நால்வர் நான்மணி மாலையில் " திருவாசகமிங் 
கொருகால் ஓதின் , கருங்கல் மனமும் கரைந்துகக் கண்கள் . தொடு 
மணற்கேணியிற் சுரந்து நீர் பாய , மெய்ம்மயிர் பொடிப்ப விதிர் 
விதிர்ப்பு எய்தி , அன்பர் ஆகுநர் அன்றி , மன்பதை உலகில் 
மற்றையர் இலரே " என்று விளக்கியுள்ளார் . 

தம்முடைய பேரருளின்பத் திளைப்புகளைப் பல்வேறு மாதர் 
ளையாட்டுப் பாடல்களாக மணிவாசகர் வெளிப்படுத்தியுள்ள 
திறம் மிகவும் போற்றுதற்குரியதாகும் ,. இவை தவிர மற்ற 
திருவாசகப் பாடல்கள் அனைத்துமே ஆண்டவனை முன்னிலைப் 
படுத்திப் பாடிய பாடல்களாகவே உள்ளன . இயல்பாகக் கவிதை 
களில் இடம்பெறும் இயற்கை வருணனைகள் கூட திருவாசகத்தில் 
மிகமிகக் குறைவாகவே காணப்படுகின்றன. 

பொதுவாகத் திருக்கோயில்களில் தேவார திருவாசக முதலிய 
அருட்பாடல்கள் பாடப்பட்டாலும் , பல திருக்கோயில்களில் 
அன்றாடம் காலையில் திருவாசகத்திலுள்ள திருப்பள்ளி எழுச்சிப் 
பாடல்களும் , இரவில் திருப்பொன்னூசல் பாடல்களும் பாடப் 
படுவதும் , அதுபோலவே ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் 
திருவெம்பாவைப் பாடல்கள் சிறப்பாகப் பாடப்படுவதும் 
குறிப்பிடத்தக்க சிறப்பாகும் . மலேயா , ஜாவா , சுமத்திரா முதலிய 
கடல் 

கடந்த நாடுகளிலும் இத்திருவெம்பாவைப் பாடல்கள் 
பாடப்பட்டன என்று வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன . 

வேற்றுச் சமயத்தாரையும் கவர்ந்த சிறப்பு , அருள்நெறித் 
தந்தை ஜி யு . போப்பையர் போன்ற பாதிரிகள் , திருவாசகத்தை 
ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்து அச்சிட்டிருப்பதனால் அறியப்படு 


படுகின்றது . 


திருவாசகத்தின் மாட்சிமைகள் விரிப்பின் பெருகும் , 
தொகுப்பின் எஞ்சும் என்று சொல்லவும் வேண்டுமோ ? 

இதற்கு முன் இத்தகு திருவாசகம் நம் பெருமன்றத்தில் 
( சமாசத்தில் ) மூலம் மட்டுமாகவும் , பேரறிஞர் கா . சுப்பிரமணிய 


V 


பிள்ளை M.A. BL . திருமுறைக் 

காவலர் 

அ . சோமசுந்தரம் 
செட்டியார் M.A அவர்கள் உரையுடனும் , வெளியிடப்பட்டிருக் 
கின்றன . 1941 ல் பேரறிஞர் மா.வே நெல்லையப்ப பிள்ளை அவர்களின் 
அரிய பல ஆராய்ச்சி அகராதிகளுடனும் , மற்றும் பல குறிப்ப 
கராதிகளுடனும் அப்போதைய செயலர் ஆற்றல் மிக்க அறிஞர் 
சைவத் திருவாளர் ம . பாலசுப்பிரமணியனாரால் வெளியிடப் 
பட்டிருக்கிறது . அன்பர் பலரின் வேண்டுகோளை ஏற்றுப் பெரு 
மன்றச் செயற்குழுவினர் செய்த முடிவின்படி 1941 ம் ஆண்டுப் 
பதிப்பு மீண்டும் அப்படியே அவ்வராய்ச்சிக் குறிப்பு 
களுடனும் திரு ம.பா. அவர்களின் பதிப்புரையுடனும் இப்போது 
வெளியிடப்படுகிறது . 

இப்பதிப்பின் செலவு முழுவதும் நம் பெருமன்றப் புரவலர் . 
திருமுறைக்காவலர் அ . சோமசுந்தரம் செட்டியார் M.A அவர்கள் 
நிறுவியுள்ள கட்டிட வாரிய அறக்கட்டளையிலிருந்து செய்யப் 
பட்டிருக்கிறது . இவ்வகையிலும் இன்னும் பல வகையிலும் நம் 
பெருமன்றம் சிறப்புற இயங்கு தற்குத் திருமுறைக்காவலரின் 
பேரறமே உறுதுணையாக இருந்து வருகிறது என்பதை மிக்க 
நன்றியுடன் ஈண்டுக் குறிப்பிட விழைகின்றேன் . 
இப்பதிப்பை வெளியிட முடிவு செய்த தலைவர் உள்ளிட்ட 

கட்டிட 

வாரியச் 
பெருமன்றச் செயற்குழுவினர்க்கும் , ஷை 
செயலர் , திரு . முருகு . இராமலிங்கம் அவர்கட்கும் , இதன் அச்சுப் 
படிகளைத் திருத்தியுதவிய என் அருமைத் தந்தையார் சிவநெறிச் 
செம்மல் ஒளியகம் ந.ரா. ஆடலரசு அவர்களுக்கும் , அழகிய முறை 
யில் அச்சிட்டுத் தந்த நாவல் ஆர்ட் அச்சக உரிமையாளர் கவிஞர் 
நாரா . நாச்சியப்பன் அவர்களுக்கும் நன்றி உரியதாகும் . 

இவ்வினிய நூலை நம் பெருமன்றத்தின் 82 ம் ஆண்டு விழாவில் 
புதுவை நீதிபதி மாண்புமிகு எஸ் . இராமலிங்கம் அவர்களைக் 
கொண்டு வெளியிடும் பேறு அடியேனுக்குக் கிடைத்தமைக்குப் 
பெரிதும் மகிழ்ந்து , அருளுருவாகத் திகழும் அம்மை அம்பலவாணர் 
திருவடிகளைப் போற்றுகின்றேன் . 
தமிழ்ச் சைவ அன்பர்கள் இந்நூலை வாங்கிப் 

படித்தும் , 
பலர்க்குப் பரிசாக வழங்கியும் விரைவில் செலவாகுமாறு செய்து 
ஊக்கமூட்டினால் மேன்மேல் இது போன்ற நூல்கள் வெளிவர 
ஏதுவாகும் . 
அருள்மிகு வேதபுரீசுவரர் , 

இங்ஙனம் : 
திருக்கோயில் , 

ந . ஒளியரசு 
புதுவை , 

செயலர் , சைவ சித்தாந்தப் பெருமன்றம் 
21-5-1988 


சிவமயம் 


முன்னைய பதிப்புரை 


திருந்திய அன்பிற் பெருந்துறைப் பிள்ளை என்று பட்டினத்தடி 
களாலும் , வருவாசகத்தினில் முற்றுணர்ந்தோன் வண் தில்லை 
மன்னைத் திருவாதவூர்ச் சிவபாத்தியன் 

செய்திருச் சிற்றம்பலப் 
பொருளார் தருதிருக்கோவை 

கண்டேயு மற்றப் பொருளைத் 
தெருளாத உள்ளத்தவர் கவிபாடிச் சிரிப்பிப்பரே என்று 
நம்பியாண்டர் நம்பிகளாலும் , புகழ்ந்து கூறப்படும் வாதவூர் 
எங்கோன் வாய்மலர் பயந்த திருவாசகம் என்னும் தேன் , நமது 
ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கும் உலப்பிலா ஆநந்த 
மாயதேன் , உள்ளகம் ததும்ப வாக்கிறந்தமுதம் மயிர்க்கால் 
தோறும் தேக்கிட எற்புத் துளை தொறும் பாய்ந்து நிரம்பும் தேன் , 
நினைத்தொறும் காண்டொறும் பேசுந்தொறும் எப்போதும் 
அனைத்தெலும் புள்நெகச்சொரியும் ஆநந்தத்தேன் . இத்தேனைப் 
பருகித் தொல்லையிரும் பிறவிச் சூழுந் தளை நீக்குதற்கு முன்பு 
செய்தவத்தின் ஈட்டம் வேண்டற்பாலது . 

திருவாசகத்துக்கு வாச்சியப் பொருள் தில்லைத்திருக் கூத்தனே 
யாவன் . அவனருளாலே அவன் தாள் 

வணங்கி 

அவனருளே 
கண்ணாகக் கொண்டு காணினல்லால் திருவாசகத்தின் உண்மைப் 
பொருள் விளங்குவதன்று . சொல்லிய பாட்டின் பொருள் 
உணர்ந்து சொல்லுவார் அவ்வுணர்ச்சி பெறுமுன் சொல்லிய 
பாட்டின் பொருள் தெரிந்து சொல்லுவார் ஆதல்வேண்டும் . 
திருவாசகத்தின் பதவுரை பொழிப்புரை கருத்துரை நுட்பவுரை 
முதலியவற்றைக் கற்று கேட்டுச் சிந்தித்துத் தெளிந்த பிறகே 
அநுபவவுரையை உணர்ந்து 

நிட்டை கூடுதல் சித்திக்கும் . 
இம்முயற்சியில் முனைந்து நிற்கும் சிற்றுயிர்க்குற்ற துணையாகவே 
இவ்வெளியீடு கொள்ளற்பாலது . 

நமது சமாஜ வெளியீடுகளாக இதற்கு முன்பு , திருவாளர்கள் 
கா . சுப்பிரமணிய பிள்ளையவர்களும் , அ , சோமசுந்தரம் செட்டி 
யாரவர்களும் எழுதிய உரைகள் பதிப்பிக்கப்பட்டன . அவ்வுரை 
களைப் பயின்ற அன்பர் பலா ஆராய்ச்சிக்குப் பயன்படக்கூடிய 
சொல்லகராதி , பொருளகராதி முதலியவைகளடங்கியதொரு 
பதிப்பை நமது சமாஜம் வெளியிட வேண்டுமென்று விரும்பினர் . 
அவர்கள் விருப்பத்துக்கிணங்கவே இப்பதிப்பு அமைந்துள்ளது . 
இப்பதிப்பில் பல அன்பர்கள் எவ்வித கைம்மாறும் கருதாமல் , 
கற்றாரைக் கற்றாரே 

கற்றாரே காமுறுவர் என்னும் முதுமொழிக்கேற்ப 


vii 


. 


ஒருங்கியைந்து மெய்வருத்தம் பாரார் பசிநோக்கார் கண் துஞ்சார் 
என்பன போன்ற இலக்கணங்களுடையராகிப் , பொன்னேபோல் 
போற்றற்குரிய பலதிறப்பட்ட ஆராய்ச்சி அகராதிகளைக் கோவை 
செய்துபகரித்துள்ளனர் . இவர்களுட் சிறப்பாக ஐம்பதாண்டு 
களாகச் சமயத்தொண்டு செய்து திருமுறைச் செம்பொருள்களை 
ஒல்லும் வாயெல்லாம் ஓவாதே விளக்கிவரும் மூதறிஞரும் 
அகவையின் முதுமையும் அன்பினில் என்றும் மாறா இள்மையும் 
உடைய சைவத்திருவாளர் மா.வே. நெல்லையப்ப பிள்ளையவர்கள் 
இப்பதிப்புக்கு தவிய அறிவுப்பொருள் என்றும் மறக்கற்பாலதன்று . 
சிவபெருமான் பெயரகராதியும் உவமையகராதியும் தொகுத்த 
தோடமையாது சொல்லகராதியொன்றும் தொகுத்து - அப் 
பெரியார் உதவினர் . சொல்லகராதியுட் செய்யுளெண்கள் 

ம காணப்பட்டபடியால் அவற்றுடன் அடியெண்களையும் 
சேர்த்துப் பலவித திருத்தங்களோடு சைவ இளைஞர் திரு . 
ஜி . கலியாணம் பிள்ளையவர்கள் அரும்பாடுபட்டு யாத்தளித்தனர் . 
ஏட்டுப் பிரதிகளை ஒப்பு நோக்குவதில் எல்லையில்லதோர் 
பொறுமையும் கூர்மையான அறிவும் படைத்த செல்வச் சிரஞ்சீவி 
மு . அருணாசலம் பிள்ளையவர்கள் பல பிரதிகளைச் 

சேகரித்துப் 
பெற்ற பல பாடபேதங்களை உபகரித்தனர் . மிகச் செம்மையாகவும் 
மிக விரைவாகவும் 

சாது 

அச்சுக்கூடத்தினர் . இந்நூலை 
அச்சிட்டு தவியது காலத்தாற் செய்த ஞாலத்தின் மாணப்பெரிய 
நன்றியாகும் . இவ்வெளியீட்டுக்குரிய செலவனைத்தையும் தாமே 
ஏற்றுக்கொண்டு , முன்பணமாக ஐந்நூறு ரூபா உபகரித்த 
தனவணிக அன்பர் பலவான் குடி சைவத் திருவாளர் ராம . கும . சு 
குமரப்ப செட்டியாரவர்கள் பேருதவி மிகவும் பாராட்டற்பாலது . 
இவ்வெளியீட்டுக்கு மேற்கூறியவாறெல்லாம் உதவி புரிந்த 
அன்பர்கள் அனைவருக்கும் நமது சமாஜம் மனப்பூர்வமான நன்றி 
செலுத்துகின்றது . அன்னார் நீடூழி வாழ எம் வாழ் முதலாகிய 
பரம்பொருள் அருள் புரிக . 

தில்லைக்கூத்தன் தேரூர்ந்து நம்மில்லங்கடோறும் எழுந்தருளிச் 
செங்கமலப் பொற்பாதந் தந்து , அந்தணர் பிரியாத சிற்றம்பலத்தே 
நறுநெய்யொடு பால் தயிர் 

ஆடியருளும் இம்மார்கழித் 
திருவாதிரை நன்னாளிலே இப்பதிப்பு அவன் எடுத்த பொற்பாத 
நீழலிற் சமர்ப்பிக்கப் பெறுகின்றது . இந்நூல் நம்மைச் சிரிப்பார் 
களிப்பார் தேனிப்பார் திருக்கூட்டத்திருத்துக , பத்திநெறி 
அறிவித்துச் சித்தமலம் அறுவித்துச் சிவனடிக்கீழ் நிறுத்துக . 
தில்லைச்சிற்றம்பலம் 

இங்ஙனம் 
விக்கிரமளு மார்கழி மீ உகஉ ம . பாலசுப்பிரமணியன் 
ஆதிரை நன்னாள் 

காரிய தரிசி , 
12 1- 1941 

சைவ சித்தாந்த மகா சமாஜம் 


3 


சிவமயம் 


மாணிக்கவாசக சுவாமிகள் சரித்திரம் 


எழுதரு மறைகள் தேறா இறைவனை எல்லில் கங்குல் 
பொழுதறு காலத் தொன்றும் பூசனை விடாது செய்து 
தொழுதகை தலைமே லேறத் துளும்புகண் ணீருள் மூழ்கி 
அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க் கடிமை செய்வாம் 

தொல்லை யிரும்பிறவிச் சூழும் தளை நீக்கி 
அல்லல் அறுத் ( து ) ஆனந்தம் ஆக்கியதே- எல்லை 
மருவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் 
திருவா சகம் என்னும் தேன் 


தண்ணார் தமிழளிக்கும் தண்பாண்டி நாட்டிலே , மதுரையம் 
பதிக்கு ஏழு மைல் 

தூரத்திலே , 

வைகையாற்றங்கரையிலே , 
திருவாதவூரிலே , இற்றைக்கு ஏறக்குறைய ஆயிரத்து 
அறுநூற்றைம்பது ஆண்டுகட்கு முன்னர் அந்தணர் குலத்திலே 
மாணிக்கவாசக சுவாமிகள் என்னும் வாதவூரடிகள் தோன்றி 
யருளினார் . இவர் வாதவூரர் என்ற பெயர் சூட்டப்பெற்று இளமை 
யிலேயே எல்லாக் கலைகளையும் கற்று நல்லொழுக்கமுடையவ 
ராயினார் . இவரது மேன்மையை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் 
என்ற அரசன் இவரைத் தனது முதல் மந்திரியாக்கித் தென்னவன் 
பிரமராயன் என்ற பட்டத்தையும் சிவிகை, குடை , கவரி முதலிய 
விருதுகளையும் திரண்ட செல்வத்தையும் இவருக்களித்தான் .. 
இவர் சில காலம் அறநெறி பிறழாது அமைச்சுரிமை செலுத்தி 
வந்தார் . ஆயினும் அதில் பற்று வையாமல் சிவஞானம் தரவல்ல 
நல்லாசிரியனை வேண்டி நின்றார் . 


ஒருநாள் ஆரியவணிகர் கீழ்க்கடற்கரையில் நல்ல குதிரைகளை 
விற்பனைக்காகக் கொண்டுவந்துள்ள செய்தியை யறிந்த அரசன் , 
மிகுந்த பொன்னைத் தந்து வாதவூரரைக் குதிரைகள் வாங்கி 
வரும்படி பரிசனங்களோடு அனுப்பினான் . வாதவூரரும் கடினமான 
வழி பல கடந்து திருப்பெருந்துறையென்ற இடத்தை யடையும் 
போது ஆங்கொரு சோலையினின்றும் அரநாம முழக்கம் கடல் 
போன்றொலிப்பதைக் கேட்டார் . ஆங்கு , சிவபெருமானார் மானுடச் 
சட்டை தாங்கி மானைக்காட்டி மானைப் பிடிப்பதுபோல வாத 
ஆரருக்கு ஞானோபதேசம் செய்யத் திருவுளங்கொண்டு ஒரு 


ix 


சிவயோகி வேடம் பூண்டு சிவகணங்கள் தமக்குச் சீடர்களாக 
வீற்றிருக்க , ஒரு குருந்தமரத்தடியில் அவர்கட்கு ஞானப் பொருள் 
களை விளக்கிக் கொண்டிருந்தார் . 

இக்காட்சியைக்கண்ட வாதவூரர் தொழுதகை தலைமேலேறத் 
துளும்பு கண்ணீருள் மூழ்கி குருமூர்த்தியின் திருவடிகளில் வீழ்ந்து 
தம்மை ஆட்கொள்ளுமாறு வேண்டினார் . இதற்கென்றே வந்துள்ள 
குருமூர்த்தியும் வாதவூரருக்குத் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் 
வாக்கால் ஞான தீக்கை செய்தருளினார் . சிவஞானம் கைவரப் 
பெற்ற வாதவூரர் உள்ளக் கனிவொடு பல பாடல்களைத் தங்குரு 
மீது பாடினார் . குருந்த மேவிய 

குருநாதரும் இவர் பாடல்கள் 
அருளொளி வீசும் மாணிக்கவாசகமாக இருத்தலுக்கு மகிழ்ந்து 
| வாதவூரருக்கு மாணிக்கவாசகர் என்ற தீக்ஷாநாமம் சூட்டினார் . 
மாணிக்க வாசகரும் தமது உடல் பொருள் ஆவி ஆகிய மூன்றும் , 
அரசன் தந்த பொருளும் இறைவன் உடைமைகளேயென்றும் , 
அரசனும் தாமும் அடிமைகளேயென்றும் உணர்ந்து அவைகளை 
இறைவனாகிய குருமூர்த்திக்கே அர்ப்பணம் செய்தனர் . 
இறைவனும் அப்பொருளைப் பெருந்துறையில் 

பெருந்துறையில் திருக்கோயில் 
பணித்து அடியவர்க்கு தவுமாறு கட்டளையிட , அவ்வாறே செய்து 

பொருள்களை நீத்துக் கோவண ஆடையும் திருநீறும் 
கொண்டு மெய்த்துறவியாகத் திருப்பெருந்துறையில் அமர்ந் 
திருந்தனர் . 


V 


F 


உலகப் 


உடனே 


பரிசனங்களால் இவற்றை யறிந்த பாண்டியன் ., 
தன்னிடம் வரும்படி ஒரு திருமுகம் விடுத்தான் . மாணிக்கவாசகர் 
அத்திருமுகத்தைப் பொருட்படுத்தவில்லையாயினும் இறைவன் 
நாம் ஆவணி மூலத்தில் குதிரைகளைக் கொண்டு வருவோம் . நீ 
முன்னதாகச் செல் . இம்மாணிக்கக் கல்லையும் அரசனிடம் கொடு 
என்று கட்டளையிட்டு ஒரு மாணிக்கத்தையும் தர , அதைக்கொண்டு 
அரசனிடம் தந்து ஆவணி மூலத்தில் குதிரைகள் வருமெனச் 
சொல்லி அரசனை மகிழ்வித்தார் . ஆவணி மூலத்துக்கு இரண்டொரு 
நாள் முன்னர் வரை மதுரையின் பக்கலிலாவது பெருந்துறை 
யிலாவது குதிரைப் படையொன்றும் வரக்காணாத பாண்டியன் , 
மாணிக்கவாசகர் தன்னை ஏமாற்றிப் 

ஏமாற்றிப் பொய்யுரைத்தனரென் 
றெண்ணி அவரைச் சிறையிலிட்டுப் பலவகையாகத் துன்புறுத்தி 
னான் . சுவாமிகள் எம்பெருமானையே நினைந்து “ நன்றே செய்வாய் 
பிழை செய்வாய் , நானோ இதற்கு நாயகமே " என்ற உறுதியோடு 
விளங்கினார் . 


X 


ஆவணி மூலத்தன்று காலையில் குதிரைகள் வந்தன . ஆலவாய்க் 
கடவுளும் குதிரைச்சேவகனாக வந்தான் . பாண்டியன் மனமகிழ்ந்து 
மாணிக்கவாசகரைச் சிறையிலிருந்து விடுவித்து மன்னிப்புக் 
கேட்டுக் கொண்டான் . இறைவன் திருவிளையாடலால் நரிகளே 
குதிரைகளாக வந்தன . அன்றிரவே மீண்டும் அவைகள் நரிகளாயின . 
பாண்டியன் சினம் மிகுந்தவனாய் மாணிக்கவாசகரை 

மீண்டும் 
துன்புறுத்தினான் ; உச்சி வேளையில் சுடுகின்ற வைகை மணல் நடுவே 
நிறுத்தினான் . உடனே இறைவன் கருணை கூர்ந்து வைகையில் பெரு 
வெள்ளத்தை 

நிரப்பினான் , வெள்ளம் கரைகளையுடைத்து 
மதுரைக்குள் பாய்ந்தது . அமைச்சர் சிலரால் மாணிக்கவாசகப் 
பெரியாரைத் துன்புறுத்துவதால் இக்கேடு வந்ததென அரசன் 
உணர்ந்து , அவரை விடுவித்து வணங்கி வெள்ளத்தைத் தடுத்து 
அருள்புரியுமாறு வேண்டினான் . அவரும் கரையிற் செல்லவும் 
வெள்ளப்பெருக்கு நின்றது . உடைப்புக்களை யடைத்தற்கு மதுரை 
யின் குடிகளிடம் கட்டளையிட்டு மாணிக்கவாசகர் நிட்டை கூடி 
யிருந்தார் . 

எல்லா உடைப்புக்களும் அடைபட்டன . வந்தியென்ற கிழவி 
யின் பங்கு மட்டும் அடைபடவில்லை . இறைவனே அவளுக்குக் 
கூலியாளாக வந்து அவள் தந்த பிட்டையுண்டு வேலை செய்யாமல் 
திருவிளையாடல் புரிந்தான் . 

அரசன் 

வந்தியின் ஆள் வேலை 
செய்யாததையுணர்ந்து அவனைப் பிரம்பாலடிக்கவும் , அரசன் , 
தேவர் , மனிதர் முதலிய எல்லா உயிர்கள் முதுகிலும் அந்த 
அடிபட்டது ஆளும் மறையவே , பாண்டியன் இத்திருவிளையாடலை 
யும் மாணிக்கவாசகர் பெருமையையும் நன்குணர்ந்து அவரை 
வணங்கினான் . மாணிக்கவாசகர் அமைச்சர் பதவியை நீத்துத் 
திருப்பெருந்துறை சென்றார் . 

ஆங்கு மீண்டும் குருந்தமேவிய குரவரையும் குழாங்களையும் 
கண்டார் . இறைவனும் ஆங்குள்ள குளத்தில் தோன்றும் சோதியிற் 
கலக்கும்படி குழாங்கட்கும் , பல தலங்களையும் வணங்கி நலமலி 
தில்லையுள் , கோலமார்தரு பொதுவினில் வரு கென மாணிக்க 
வாசகருக்கும் கட்டளையிட்டு மறைந்தான் . குழாங்களும் சோதியிற் 
கலந்தன . 

வாதவூரடிகள் உத்தரகோசமங்கை , இடைமருது , 
அண்ணாமலை , கழுக்குன்றம் , காஞ்சி முதலிய பல தலங்களைவணங் 
கித் திருவாசகப் பாடல்களைப் பாடித் தில்லையில் வந்து திருக் 
கூத்தனை வணங்கி ஊருக்குப் புறம்பே ஓரிடத்தில் வசித்து வந்தார் . 

சிவனடியார் ஒருவர் ஈழநாட்டில் பொன்னம்பலம் என்று 
கூறியிரந்துண்டு வந்தார் . இதைக்கண்ட புத்தர்கள் பொறாதவர் 


xi 


களாய்த் தமது மன்னனிடம் தெரிவித்தனர் . அரசன் அவ்வடி 
யாரைத் தருவித்து , “ பொன்னம்பலம் என்பதின் வரலாற்றை 
யறிந்து தனது குருவோடும் ஊமைப் பெண்ணோடும் தில்லைப் 
பொன்னம்பலம் சென்று புத்ததேவரை ஆங்கு நிலைநாட்டும் உறுதி 
கொண்டு புறப்பட்டுத் தில்லையையடைந்தான் . புத்த குருவும் தில்லை 
யிலுள்ளாரை வாதுக்கழைத்தான் . இறைவன் தில்லை வாழந் 
தணர்கட்குக் கனவில் மாணிக்கவாசகரைக் கொண்டு புத்தரை 
வாதில் வெல்லுமாறு 

கட்டளையிடலும் , மாணிக்கவாசகரும் 
சிற்சபையில் சோழமன்னனும் அந்தணரும் அறிஞரும் அமர்ந் 
திருக்க புத்த குருவை நோக்கி உன் வாதம் என்னை ? 

யென 
வினவினார் . அவன் தனது கொள்கைகளைக் கூறவே , இவர் சைவ 
உண்மையை எடுத்துரைத்து புத்தவாதத்தை மறுத்தார் . புத்தகுரு 
இதையுணராது , மீண்டும் தனது வாதத்தையே உரைக்க , 
மாணிக்கவாசகர் இறைவன் திருவருளை நினைந்தார் . உடனே 
கலைமகள் புத்தர் வாக்கினின்றும் அகன்று அவர்களையெல்லாம் 
ஊமர்களாக்கினாள் . -னே புத்த அரசன் பேசுவாரை ஊமர் 
களாக்கினீர் , என் ஊமை மகளைப் பேச வைத்தால் நானும் என் 
நாடும் சைவத்தை மேற்கொள்ளத் தடையில்லை யென்றான் : 
மாணிக்கவாசகர் அப்பெண்ணைப் பல கேள்விகள் கேட்க , அவை 
கட்குப் பிறவி ஊமையான அப்பெண் வாயால் பேசிப் பதில் 
கூறினாள் . ( இவற்றைத் தொகுத்து சுவாமிகள் - திருச்சாழல் 
என்று அருளிச் செய்தார் . ) பிறகு புத்தமன்னன் சைவனாயினான் . 
அவன் வேண்ட சுவாமிகள் அருள்கூர்ந்து வாது செய்த புத்த ஊமர் 
களைப் பேசச்செய்தார் . அனைவரும் சைவராயினர் . 


பிறகு சிலகாலங்கழிந்த பின்னர் , இறைவனே ஓரந்தணவுருக் 
கொண்டு , மாணிக்கவாசகரிடம் சென்று , தான் பாண்டி நாட்டி 
லிருந்து வந்ததாகக்கூறித் திருவாசகம் முழுமையையும் சுவாமிகள் 
சொல்ல , ஏடும் எழுத்தாணியுங் கொண்டு எழுதி , அகப்பொருட் 
கோவை சொல்ல வேண்டுமென்று கூறலும் , சுவாமிகள் சொல்ல 
அதையும் எழுதிக்கொண்டு மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய 
திருச்சிற்றம்பலமுடையார் எழுதியது என்று கைச்சாத்திட்டு 
சிற்சபையின் பஞ்சாக்கரப்படியிலே ஒருவருங்காணாதவாறு 
வைத்தனன் . தில்லைவாழந்தணர் இவ்வேட்டை மாணிக்க 
வாசகருக்குக் காட்டி , இப்பாடல்களின் பொருளைத் தெரிவிக்க 
வேண்டினர் . மாணிக்கவாசகரும் அவர்களை அழைத்துச் சென்று 
தில்லைத் திருக்கூத்தனைச் சுட்டி இவனே பொருளெனக்காட்டி 
அவன் திருவடியில் ஆனிமாமகத்திலே இரண்டறக் கலந்தனர் , 


ஆராய்ச்சிக் குறிப்புக்கள் 


-0 
அடிகள் காலம் : - இது கி.பி. மூன்றாம் நூற்றாண்டு என்பது 
பலரும் ஒப்பமுடிந்த 

கொள்கை . அடிகள் ஏனைய மூன்று சமய 
குரவர்க்கும் முற்பட்டவரென்பதே பழைய வரலாறுகளிலும் 
புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது . சில ஆண்டுகட்கு முன் சில 
அறிஞர்கள் திருத்தொண்டத் தொகையில் அடிகள் கூறப்படாமை 
ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்த 

வரகுணனை 

அடிகள் திருக் 
கோவையார் ந சா , ங உஎ - வது பாடல்களிற் 

கூறியுள்ளமை , 
மாயாவாதம் மும்மலம் ஆகமம் முதலிய சொற்களை அடிகள் 
உபயோகித்துள்ளமை , 

அடிகள் அருளிய செய்யுள் வகைகள் 
( கோவை , சதகம் , அம்மானை , விருத்தம் முதலியன ) , கழுமல 
மதனிற் காட்சி கொடுத்தும் , ஒரு தோழன் தொண்டருளன் 
என்று அடிகள் கூறினமை சம்பந்தரையும் சுந்தரரையும் குறிக்கும் 
என்பன போன்ற காரணங்கள் கூறி , அடிகள் காலம் கி.பி. ஒன்பது 
அல்லது பத்தாம் நூற்றாண்டென்கின்றனர் . இக்காரணங்களை 
யெல்லாம் நன் காய்ந்து , கல்லாடத்தில் அடிகள் வரலாறுண்மை , 
குடமுழ நந்தீசனை வாசகனாகக் கொண்டார் , நரியைக் குதிரை 
செய்வானும் , 

“ அணியார் வையைத் திருக்கோட்டினின்றதோர் 
திறமுந்தோன்றும் 

அப்பர் வாக்குகள் அடிகள் 
வரலாற்றைக் குறிக்கின்றமை , மூன்றாம் நூற்றாண்டில் மலையாளச் 
செப்புப்பட்டயமொன்றில் அடிகள் இந்தியகிறிஸ்தவரை மீண்டும் 
சைவராக்சிய செய்தி கூறப்பட்டமை , அடிகள் புத்தரை வாதில் 
வென்றதை இலங்கையிலுள்ள மகாவமிசம் என்ற சரித்திர நூல் 
கூறுதல் , முதலிய பலகாரணங்கள் காட்டி உயர் திருவாளர்கள் 
மறைமலையடிகள் , கா சுப்பிரமணியம்பிள்ளை , சி . கே . சுப்பிரமணிய 
முதலியார் ஆகிய மூன்று பேரறிஞர்களும் முறையே தங்கள் 
" மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் , மாணிக்கவாசகர் 
சரித்திரம் மாணிக்கவாசகர் அல்லது நீத்தார் பெருமை என்ற 
உரைநடை நூல்களில் தாபித்துள்ளார்கள் . அடிகள் ஏனைய மூன்று 

குரவர்க்கும் முற்பட்டு கி.பி. மூன்றாம் நூற்றாண்டில் 
இருந்தவரென்பதே ஆராய்ச்சியில் துலங்கும் முடிபாகும் . 


என்ற 


சமய 


( 2 ) அடிகள் குலம் : - இது ஆதிசைவ குலமென்று வடமொழி 
ஆலாஸ்ய மஹாத்மியமும் , அமாத்திய குலமென்று ஏனைய பல 
வரலாறுகளும் , ஐக்கியவாத சைவக்கன்னர ஆராத்தியப் 
பிராமண குலமென்று சில நவீன ஆராய்ச்சி முடிபுகளும் கூறு 

. 


கின்றன . 


xiii 


( 3 ) அடிகள் சமயம் : - அடிகள் சைவசித்தாந்த சமயகுரவருள் 
ஒருவர் என்று சைவசித்தாந்திகளும் ஐக்கியவாதி என்று அடிகளை 
ஆராத்திய குலத்தவராக் கொள்வோரும் கூறுகின்றனர் . பன்னிரு 
திருமுறைகளையும் பதினான்கு சாத்திரங்களையும் வகுத்த பெரியார் 
கள் கொள்கையே அறிவுக்குப் பொருத்தமுடையதாம் . 

( 4 ) அடிகள் முற்பிறவி : - கயிலையில் கண நாதராயிருந்தா 
ரென்று திருவால வாயுடையார் புராணங் கூறும் . " குடமுழ 
நந்தீசனை வாசகனாக்கொண்டாய் என்ற அப்பர்வாக்கும் , “ நீக்கி 
முன்னெனைத் தன்னொடு நிலாவகைக் குரம்பையிற் புகப்பெய்து " 
என்ற அடிகள்வாக்கும் இதைக்குறிக்கும் என்பர் சிலர் . கயிலைச் 
சாரலில் சித்தராயிருந்து கவனக் குளிகையை யிழந்து பூமிக்கு வந்து 
பாண்டியன் பொருளைச் சிவ தர்மத்துக்காக்குதல் முதலியன 
நிகழ்த்தி மீண்டனர் என்றும் சில புராணங்கள் கூறும் . 


( 5 ) அடிகள் தாய் தந்தையர் : - தாயின் பெயர் சிவஞானவதி 
யென்று மகாவித்துவான் மீனாட்சிசுந்தரம்பிள்ளை இயற்றிய திருப் 
பெருந்துறைப் புராணம் கூறும் . தந்தை பெயர் சம்புபாதாசாரியர் 
என்று அப்புராணமும் சுந்தர நாதர் என்று வடமொழி ஆலாஸ்ய 
மும் கூறும் . ஏனைய புராணங்களில் இவர்கள் பெயர்கள் காணப் 
படவில்லை . 
( 6 ) அடிகளுக்கு மனைவி மக்களுண்டா ? : - " முடித்தவாறும் 

இங்கொருத்தி வாய் , துடித்தவாறுந் துகிலிறையே சோர்ந்த 
வாறும் ..... " ( திருச்சதகம் - ரு எ ) என்ற அடிகள் வாக்கு முதலியன 
கொண்டு மறைமலையடிகள் வாதவூரடிகட்கு மனைவி மக்களுண் 
டென்கிறார்கள் . ஏனைய அறிஞர்களிற் சிலர் இதை மறுத்தும் பலர் 
வாளாவிருந்தும் வேறுபடுகின்றனர் . பழைய புராண வரலாறு 
களில் ஒன்றும் கூறப்படவில்லை . 

( 7 ) அடிகள் பாண்டியன் யொருளைச் செலவிட்டதும்புத்தரை 
ஊமராக்கி வாதில் வென்றதும் அறச்செயல்களா ? : -இவைகள் 
அறச்செயல்களே யென்று மேலே கூறிய மூன்று உரைநடை நூல் 
களிலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன . 

( 8 ) அடிகள் எந்தெந்த பாடல்களை எங்கெங்கு எவ்வெப்போது 
பாடினார் ? : - வாதவூரடிகள் தமது வாழ்க்கையில் எவ்வெக் காலங் 
களில் எவ்வெச்சந்தர்ப்பங்களில் எவ்வெப்பாடல்களைப் பாடி 
யருளினார் என்பது ஆராய்தற்குரிய பொருளாகும் . இதைப்பற்றிக் 
கடவுள் மாமுனிவருக்கும் பெரும்பற்றப்புலியூர் நம்பிகளுக்கும் 


* 


XIV 


கருத்து வேற்றுமை நிரம்பவுண்டு , முதலிற்கடவுள் மாமுனிவர் 
தமது வாதவூரடிகள் புராணத்துட் கூறும் முறையை விரிப்போம் . 


கடவுள் மாமுனிவர் முறை : 

நரிபரியாக்கிய திருவிளையாடல் , மண்சுமந்த திருவிளையாடல் 
முடியும்வரையில் வாதவூரடிகள் எப்பாடலும் அருளிச்செய்திலர் . 
அரசன் வாதவூரரிடம் மன்னிப்புப் பெற்றுக்கொண்டு அவர் திருப் 
பெருந்துறைக்குச் சென்று இறைபணிபுரிந்து வாழ அவருக்கு 
இறுதியாக விடைதந்தனன் . வாதவூரர் பெருந்துறை சேர்ந்து 
குருமூர்த்தியைக் கண்டனர் . குருமூர்த்தியார் நீ இங்கேயே 
இருப்பாயாக . இப்பொய்கையில் சோதிதோன்றும் , அதில் ஏனைய 
சீடர்கள் மூழ்குவர் . நீ மட்டும் இங்கேயிருந்து , பிறகு உத்தரகோச 
மங்கை சென்று அட்ட மாசித்திகள் பெற்றுப் பல தலங்கள் சென்று 
இறுதியில் சிதம்பரம் சேர்ந்து புத்தரை வாதில் வென்று ஆங்கேயே 
எம் திருவடி சேர்வாய் என்று கட்டளையிட்டு மறைந்தனர் . 
வாதவூரர் குருந்த மரநிழலில் தெய்வப்பீடம் அமைத்துக் குரு 
மூர்த்தியின் திருவடிகளையிருத்திப் பூசித்து வந்தனர் . 

இவ் 
வாறிருக்கும் நாளில் 1 , 41 , 26 , 33 , 42 , 25 , 28 , 24 , 23 , 27 , 29 , 43 , 
44 , 47 , 20 , 38 , 50 , 34 , 32 , 36 ஆகிய இருபது பதிகங்களை அருளிச் 
செய்தார் . பிறகு பொய்கையில் தீ தோன்றிற்று . அடியவரெல்லாம் 
ஐந்தெழுத் தோதித் தீக்குளித்து மறைந்தனர் . வாதவூசீர் மிக 
வருந்தி 5 - ம் பதிகம் பாடிப்பின் உத்தர கோசமங்கை சென்று 6 - ம் 
பதிகம் பாடினார் . பிறகு இடைமருதைத் தரிசித்து ஆரூர் சென்று 
39 - ம் பதிகம் பாடிச் சீகாழி சென்று 37 - ம் பதிகம் பாடிப் பலதலங் 
கள் தொழுதுத்திருவண்ணாமலையில் மார்கழி மாதத்தில் பெண்கள் 
நீராடத்துயிலெழுப்பிச் செல்வது கண்டு 7 - ம் பதிகத்தையும் பெண் 
கள் அம்மானை ஆடுவதுகண்டு 8 - ம் பதிகத்தையும் பாடிக் 
கழுக்குன்றையடைந்து 30 - ம் பதிகம்பாடிப் பிறகு சிதம்பரம் சென்று 
குருமூர்த்தியின் திருவுருவங்கண்டு 31 - ம் பதிகம் பாடித் தில்லையின் 
வீதிகளில் வலம்வரும்போது 40 , 22 , 21 , 2 , 3 , 4 , -ம் பதிகங்கள் 
பாடி , ஆங்கு பெண்கள் பொற்சுண்ணம் இடித்தல்கண்டு 9 - ம் 
பதிகம் பாடிப் பின்பு 11 , 14 , 15 , 13 , 16 , 17 , 10 , 18 , 19 , 35 - ம் 
பதிகங்கள் பாடி ஒரு பர்ணசாலை யமைத்துத் தில்லையிலிருந்தனர் . 
பின்பு புத்தரைவாதில் வென்று ஊமை அரசகுமாரியைப் பேச 
வைத்து வாதின் சாரத்தை 12 - ம் பதிகத்தில் அமைத்தருளினர் . 
பிறகு தில்லையிலேயே 49 , 46 , 51 , 45 - ம் பதிகங்களைப்பாடித் 
தில்லைக் கூத்தன் எழுதியருவத் திருவாசகம் முழுமையும் பாழப் 


XV 


போது 


பாவை பாடிய வாயால் கோவையும் பாடித் தில்லை மூவாயிரவ 
ரெதிரே தில்லைக்கூத்தன் திருவுருவுள் . ஐக்கியமாயினர் . 48 ம் 
பதிகத்தைப் பற்றி இப்புராணத்துள் எதுவுங்காணப்படவில்லை 
( 47 ம் பதிகத்தின் எண்திகழெழு நான் கென்றுளது . ) 

இனி பெரும்பற்றப் புலியூர் நம்பிகள் இயற்றிய திருவால 
வாயுடையார் திருவிளையாடற் புராணத்துட்காணும் சரித 
முறையை ஆராய்வாம் . 
பெரும்பற்றப்புலியூர் நம்பிகள் முறை : 

திருப்பெருந்துறையில் அருளியவை : - குருமூர்த்தி மாணிக்க 
வாசகரைப் பாடும்படி சொன்ன போது 41 , 42 , 51 - ம் பதிகங்கள் 
பாடினார் . பின்னர் , சற்குரு சுட்டிக் காட்டிய மாணாக்கர்களை 
நோக்கி 26 - ம் பதிகத்தைச் செய்தார் . ஞானகுரு மறைந்தருளிய 
பொழுதும் பிறகும் 22 , 27 , 23 , 32 , 25 , 34 , 39 , 28 , 44 - ம் பதிகங் 
களைப் பாடினார் . பிறகு திருப்பெருந்துறை நகருட்சென்று அங்கு 
நிகழ்ந்தவற்றைக்கண்டபோது 8 , 9 , 10 , 11 , 13 , 14 , 15 , 7 , 5 - ம் 
பதிகங்களை அருளினார் . பாண்டியனிடமிருந்து திருமுகம் வந்த 

கோயிலுட்சென்று முறையிடுங் காலத்து 20 - ம் பதிகம் 
ஓதியருளினார் . 

மதுரையில் அருளியவை : - குறித்தநாளில் குதிரைகள்வாராமை 
கண்டு 33 , 29 - ம் பதிகங்களைப் பாடினார் . குதிரைகள் வாராமையால் 
அரசனால் சிறையிலிடப்பட்டபோது 24 - ம் பதிகத்தை அருளினார் . 
சிறைக்கு அண்மையிலுள்ள மரத்திலிருந்த குயிலைப்பார்த்து 18 - ம் 
பதிகத்தைச் செய்தார் . குதிரைகள் மீது வரக்கண்ட வணிகரைப் 
பார்த்து மதுரை நகரத்து மகளிர் கூறியதாக 17 - ம் பதிகத்தை 
அருளினார் . குதிரைப் பாகர்க்குப் பாண்டியன் பரிசளித்தபோது 
37 - ம் பதிகத்தை ஓதினார் . பரிகளெல்லாம் நரிகளாக மாறினபோது 
38 - ம் பதிகத்தைச் சொன்னார் . பாண்டியன் அவரைச் செல்லும்படி 
இறுதியாக விடை தந்த போது - வது பதிகத்தைச் செய்தார் . 

திரு உத்தரகோசமங்கையில் 6 - ம் பதிகத்தையும் , திருக்கழுக் 
குன்றத்தில் 30 - ம் பதிகத்தையும் அருளினார் . மேற் சொன்னவை 
போக மிகுந்த 18 பதிகங்களைப்பற்றி பெரும்பற்றப்புலியூர் 
நம்பிகள் யாதும் வெளிப்படையாகக் கூறவில்லை . 

( 9 ) அடிகள் திருக்கோவை பாடினரா ? ; -பழைய வரலாறு 
களும் மேற்கூறிய மூன்று நூல்களும் அடிகள் பாடியதாகவே கூறு 
கின்றன . சில ஆராய்ச்சியாளர் திருவாசகத்தை நோக்கத் திருக் 


xvi 


கோவை சிறுமையுடையதென்றும் , திருக்கோவை இயற்றிய 
சிவபாத்தியர் அடிகளல்லரென்றும் கூறுகின்றனர் . அடிகள் கி.பி. 
40 - ம் நூற்றாண்டின ரென்போர் வரகுணன் செய்தி , செய்யு 
ளமைப்பு முதலியவை கட்காக அடிகள் கோவை 

அடிகள் கோவை இயற்றின 
ரென்பதை ஒப்புக் கொள்கின்றனர் . 

( 10 ) அடிகள் திருவாக்கு : - இதில் அடிகள் வரலாற்றுக்குரிய 
அகச்சான்றுகள் நிரம்பியுள்ளன , " எங்கள் திருப்பெருந்துறை மேவி 
னான் , காயத்துள் அமுதூறவூற நீகண்டு கொள் என்று காட்டிய , 
சேய மாமலர்ச் சேவடி ( சென்னிப்பத்து - ரு ) நாயினேனை 
நலமலி தில்லையுள் , கோலமார் தருபொதுவினில் வருகென 
( கீர்த்தித் திரு வகவல் - க 2 எ , கஉ அ ) , " நரியைக் குதிரைப் 
பரியாக்கி ...... மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் ...... ” ( ஆனந்த 
மாலை - எ ) , " மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான் மொத்துண்டு , 
புண்சுமந்த பொன்மேனி பாடுதுங் காண் அம்மானாய் 
( திருவம்மானை - அ ) என்பன போன்றபல பகுதிகளில் இச்சான்றுகள் 
அமைந்துள்ளன . பதியிலக்கணம் , பாசஇலக்கணம் , பசுவிலக்கணம் , 
பசுத்தன்மை கெடுதல் , குருவின் உபகாரம் , இருவினையொப்பு , 
மலபரிபாகம் , சத்திநிபாதம் , அடியரிலக்கணம் முதவிய 
சைவசித்தாந்த சாத்திரப் பகுதிகட்கும் அடிகள் திருவாக்கில் 
ஆதாரங்கள் பலவுள , நயங்கள் , அணிகள் , உவமைகள் , சுவைகள் , 
பழமொழிகள் முதலியன அடிகள் வாக்கில் செறிந்துள்ளன .. 
இயற்கைப் பொருள்களையும் நிகழ்ச்சிகளையும் கடவுள் வடிவாக 
வும் சத்தி சிவமயமாகவும் உவமித்து விவரித்தலில் அடிகள் 
வல்லுநர் . விளையாடல்களில் கடவுளுணர்ச்சியைப் புகுத்திப் 
பூவல்வி , அம்மானை , கோத்தும்பி போன்ற பாடல்களைப் பாடுவதி 
லும் அடிகளை ஒப்பாரிலர் . சுருங்கக் கூறின் அடிகள் திருவாக்கு 
மெய்யுணர்வையும் , உள்ளக் கனிவையும் , முத்தியையும் நல்கும் 
பெற்றியுடையதென்று கூறலாம் , 


* 


( இச்சரித்திரமும் ஆராய்ச்சிக் குறிப்புகளும் திரு . ம . பாலசுப்பிர 
மணிய முதலியார் , பி.ஏ , பி . எல் . அவர்களால் எழுதப்பட்டன .) 


சிவமயம் 


உள்ளுறை 


1. அரும்பொருளகராதி 
2. ஆராய்ச்சிக் குறிப்புகள் 
3 . உவமை அகராதி 
4. உள்ளுறை 
5. சாத்திர மேற்கோளகராதி 
6. சிவபெருமான் பெயகராதி 
7. , சிறப்புப் பெயரகராதி 
8. சொல்லகராதி 
9. தலக்குறிப்பட்டவணை 
10. திருவாசக உண்மை 
11. திருவாசகத் திருவுள்ளக்கிடை 
12. திருவாசகம் 


பக்கம் 
190 
xii 
139 
xvii 
217 
117 
187 
145 
210 
109 
106 
105 


* 


பதிக எண் 


103 


| 


35 அச்சப்பத்து 
51 அச்சோப்பதிகம் 
24 அடைக்கலப்பத்து 
3. அண்டப்பகுதி 
26. அதிசயப்பத்து 
8 அம்மானை 
29 அருட்பத்து 
41 அற்புதப்பத்து 
17 அன்னைப்பத்து 
25 ஆசைப்பத்து 
50 ஆனந்தமாலை 
14 உந்தியார் 
34 உயிருண்ணிப்பத்து 
44 எண்ணப்பதிகம் 
7 எம்பாவை 
38 ஏசறவு 
31 கண்டபத்து 
30 கழுக்குன் றப்பதிகம் 
2 கீர்த்தித்திருவகவல் 
18 குயிற்பத்து 


பக்கம் , பூதிக எண் 

பக்கம் 
84 40 குலாப்பத்து 

9 ) 
33 குழைத்தபத்து 

82 
68 10 கோத்தும்பி 

44 
6 22 கோயிற்றிருப்பதிகம் 64 

21 கோயில் மூத்ததிருப் 
37 பதிகம் 

61 
76 5 சதகம் 

15 
91 12 சாழல் 

48 
57 1 சிவபுராணம் 

1 
70 23 செத்திலாப்பத்து 66 
102 42 சென்னிப்பத்து 

93 
53 19 தசாங்கம் 

60 
83 11.தெள்ளேணம் 

46 
96 15 தோணோக்கம் 

54 
33 6 நீத்தல் விண்ணப்பம் 

28 
89 49 படையாட்சி 

101 
79 46 படையெழுச்சி 

98 
78 48 பண்டாய நான்மறை 

100 
3 20 பள்ளியெழுச்சி 

61 
59 36 பாண்டிப்பதிகம் 

85 


xviii 


37 பிடித்தபத்து 
32 பிரார்த்தனைப்பத்து 
27 புணர்ச்சிப்பத்து 
39 புலம்பல் 
13 பூவல்லி 
9 பொற்சுண்ணம் 


87 16 பொன்னூசல் 
80 

4 போற்றித் திருவகவல் 
72 45 யாத்திரைப்பத்து 
90 43 வார்த்தை 
51 

28 வாழாப்பத்து 
40 47 வெண்பா 


56 
10 
97 
94 
74 
98 


113 
203 


13. திருவெம்பாவைக் கருத்து 
14. தேவார ஒப்புமை அகராதி 
15. பதிப்புரை 
16. பாடபேதங்களின் அட்டவணை 
17. பாட்டு முதற்குறிப்பகராதி 
18. மாணிக்கவாசக சுவாமிகள் சரித்திரம் 
19. யாப்புவகையட்டவணை 
20. முன்னைய பதிப்புரை 


215 
221 
viii 
211 
vi 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


திருவாசகம் 


திருப்பெருந்துறையில் அருளியது 

1. சிவபுராணம் 

கலிவெண்பா 
(சிவனது அநாதி முறைமையான பழமை ) 

திருச்சிற்றம்பலம் 
நமச்சிவாய வாஅழ்க நாதன் தாள் வாழ்க 
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள்வாழ்க 
கோகழி யாண்ட குருமணிதன் தாள் வாழ்க 
ஆகமம் ஆகிநின் றண்ணிப்பான் தாள் வாழ்க 
5 ஏகன் அநேகன் இறைவ னடிவாழ்க 
வேகங் கெடுத்தாண்ட வேந்த னடிவெல்க 
பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க 
புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க 
கரங்குவிவார் உள்மகிழுங் கோன்கழல்கள் வெல்க 
10 சிரங்குவிவார் ஓங்குவிக்குஞ் சீரோன் கழல் வெல்க 
ஈச னடிபோற்றி யெந்தை யடிபோற்றி 
தேசனடி போற்றி சிவன்சே வடிபோற்றி 
நேயத்தே நின்ற நிமல னடிபோற்றி 
மாயப் பிறப்பறுக்கும் மன்ன னடிபோற்றி 
15 சீரார் பெருந்துறைநம் தேவ னடிபோற்றி 
ஆராத இன்பம் அருளுமலை போற்றி 
சிவனவனென் சிந்தையுள் நின்ற அதனால் 
அவனருளாலே அவன் தாள் வணங்கிச் 
சிந்தை மகிழச் சிவபுரா ணந்தன்னை 
20 முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் 
கண்ணுதலான் தன்கருணைக் கண்காட்ட வந்தெய்தி 
எண்ணுதற் கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி 
விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் 
எண்ணிறந் தெல்லை யிலாதானே நின்பெருஞ்சீர் 
25 பொல்லா வினையேன் புகழுமா றொன்றறியேன் 
புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் 
பல்விருக மாகிப் பறவையாய்ப் பாம்பாகிக் 
கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய் 
வல் அசுர ராகி முனிவராய்த் தேவராய்ச் 
30 செல்லா அ நின்றஇத் தாவர சங்கமத்துள் 
எல்லாப் பிறப்பும் பிறந்திளைத்தேன் எம்பெருமான் 
மெய்யேஉன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் 
உய்ய என் உள்ளத்துள் ஓங்கார மாய்நின்ற 
மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் 


வணங்கியென் - என்பது தளை தட்டாத பாட பேதம் . 


2 


திருவாசகம் 


35 ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே 
வெய்யாய் தணியாய் இயமான னாம்விமலா 
பொய்யா யினவெல்லாம் போயகல வந்தருளி 
மெய்ஞ்ஞான மாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே 
எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே 
40 அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே 
ஆககம் அளவிறுதி யில்லாய் அனைத்துலகும் 
ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் 
போக்குவாய் என்னைப் புகுவிப்பாய் நின் தொழும்பின் 
நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே 
45 மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே 
கறந்த பால் கன்னலொடு நெய்கலந்தாற் போலச் 
சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று 
பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் 
நிறங்களோ ரைந்துடையாய் விண்ணோர்க ளேத்த 
50 மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை 
மறைந்திட மூடிய மாய இருளை 
அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றாற் கட்டிப் 
புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி 
மலஞ்சோரும் ஒன்பது வாயிற் குடிலை 
55 மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய 
விலங்கு மனத்தால் விமலா உனக்குக் 
கலந்த அன்பாகிக் கசிந்துள் ளுருகும் 
நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி 
நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி 
( 0 நாயிற் கடையாய்க் கிடந்த அடியேற்குத் 
தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே 
மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே 
தேசனே தேனார் அமுதே சிவபுரனே 
பாசமாம் பற்றறுத்துப் பாரிக்கும் ஆரியனே 
65 நேச அருள்புரிந்து நெஞ்சில்வஞ் சங்கெடப் 
பேராது நின்ற பெருங்கருணைப் பேராறே 
ஆரா அமுதே அளவிலாப் பெம்மானே 
ஓராதார் உள்ளத் தொளிக்கும் ஒளியானே 
நீராய் உருக்கியென் ஆருயிராய் நின்றானே 
70 இன்பமுந் துன்பமும் இல்லானே உள்ளானே 
அன்பருக் கன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் 
சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே 
ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே 
ஈர்த்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே 
75 கூர்த்தமெய்ஞ் ஞானத்தாற் கொண்டுணர்வார் தங்கருத்தின் 
நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே 
போக்கும் வரவும் புணாவுமிலாப் புண்ணியனே 
காக்குமெங் காவலனே காண்பரிய பேரொளியே 
ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக் காய்நின்ற 
80 தோற்றச் சுடரொளியாய்ச் சொல்லாத நுண்ணுணர்வாய் 
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் 
தேற்றனே தேற்றத் தெளிவே யென் சிந்தனையுள் 


| 


3 


1. சிவபுராணம் 


ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே 
வேற்று விகார விடக்குடம்பி னுட்கிடப்ப 
85 ஆற்றேனெம் ஐயா அரனேயோ என்றென்று 
போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் 
மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே 
கள்ளப் புலக்குரம்பை சட்டழிக்க வல்லானே 
நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே 
90 தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே 
அல்லற் பிறவி அறுப்பானே யோஎன்று 
சொல்லற் கரியானைச் சொல்லித் திருவடிக்கீழ்ச் 
சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் 
செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கீழ்ப் 
95 பல்லோரும் ஏத்தப் பணிந்து . 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
2. கீர்த்தித் திருஅகவல் 

நிலைமண்டில ஆசிரியப்பா 
(சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை ) 

திருச்சிற்றம்பலம் 
தில்லை மூதூர் ஆடிய திருவடி 
பல்லுயி ரெல்லாம் பயின்றன னாகி 
எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி 
மண்ணும் விண்ணும் வானோ ருலகும் 
5 துன்னிய கல்வி தோற்றியும் அழித்தும் 
என்னுடை யிருளை ஏறத் துரந்தும் 
அடியா ருள்ளத் தன்புமீ தூரக் 
குடியாக் கொண்ட கொள்கையுஞ் சிறப்பும் 

மன்னு மாமலை மகேந்திர மதனிற் 
10 சொன்ன ஆகமம் தோற்றுவித் தருளியும் 
கல்லா டத்துக் கலந்தினி தருளி 
நல்லா ளோடு நயப்புற எய்தியும் 
பஞ்சப் பள்ளியிற் பான்மொழி தன்னொடும் 

எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் 
15 கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் 
விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் 
கேவேட ராகிக் கெளிறது படுத்தும் 
மாவேட் டாகிய ஆகமம் வாங்கியும் 
மற்றவை தம்மை மகேந்தி ரத்திருந்து 
20 உற்றஐம் முகங்க ளாற்பணித் தருளியும் 
நந்தம் பாடியில் நான்மறை யோனாய் 
அந்தமில் ஆரிய னாயமர்ந் தருளியும் 
வேறுவே றுருவும் வேறுவே றியற்கையும் 
நூறு நூ றாயிரம் இயல்பின தாகி 


4 


திருவாசகம் 


25 ஏறுடை ஈசனிப் புவனியை உய்யக் 
கூறுடை மங்கையுந் தானும்வந் தருளிக் 
குதிரையைக் கொண்டு குடநா டதன்மிசைச் 
சதுர்படச் சாத்தாய்த் தானெழுந் தருளியும் 
வேலம் புத்தூர் விட்டே றருளிக் 
30 கோலம் பொலிவு காட்டிய கொள்கையுந் 
தர்ப்பண மதனிற் சாந்தம் புத்தூர் 
விற்பொரு வேடற் கீந்த விளைவும் 
மொக்கணி யருளிய முழுத்தழல் மேனி 
சொக்க தாகக் காட்டிய தொன்மையும் 
35 அரியொடு பிரமற் களவறி யொண்ணான் 
நரியைக் குதிரை யாக்கிய நன்மையும் 
ஆண்டுகொண் டருள அழகுறு திருவடி 
பாண்டியன் தனக்குப் பரிமா விற்று 
ஈண்டு கனகம் இசையப் பெறாஅது 
40 ஆண்டான் எங்கோன் அருள்வழி யிருப்பத் 

தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் 
அந்தண னாகி ஆண்டுகொண் டருளி 
இந்திர ஞாலங் காட்டிய இயல்பும் 

மதுரைப் பெருநன் மாநக ரிருந்து 
45 குதிரைச் சேவக னாகிய கொள்கையும் 
ஆங்கது தன்னில் அடியவட் காகப் 
பாங்காய் மண்சுமந் தருளிய பரிசும் 
உத்தர கோச மங்கையு ளிருந்து 
வித்தக வேடங் காட்டிய இயல்பும் 
50 பூவண மதனிற் பொலிந்திருந் தருளித் 
தூவண மேனி காட்டிய தொன்மையும் 
வாத வூரினில் வந்தினி தருளிப் 
பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் 
திருவார் பெருந்துறைச் செல்வ னாகிக் 
55 கருவார் சோதியிற் கரந்த கள்ளமும் 
பூவலம் அதனிற் பொலிந்தினி தருளிப் 
பாவ நாச மாக்கிய பரிசுந் 
தண்ணீர்ப் பந்தர் சயம்பெற வைத்து 
நன்னீர்ச் சேவக னாகிய நன்மையும் 
60 விருந்தின னாகி வெண்கா டதனில் 
குருந்தின் கீழன் றிருந்த கொள்கையும் 
பட்ட மங்கையிற் பாங்கா யிருந்தங்கு 
அட்டமா சித்தி அருளிய அதுவும் 
வேடுவனாகி வேண்டுருக் கொண்டு 
65 காடது தன்னிற் சரந்த கள்ளமும் 

மெய்ககாட்டிட்டு வேண்டுருக் கொண்டு 
தக்கா னொருவ னாகிய தன்மையும் 
ஓரி யூரின் உசந்தினி தருளிப் 
பாரிரும் பாலக னாகிய பரிசும் 
70 பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் 
தேவூர்த் தென்பால் திகழ்தரு தீவிற் 


1 


2. கீர்த்தித் திருஅகவல் 


5 


கோவார் கோலங் கொண்ட கொள்கையும் 
தேனமர் சோலைத் திருவா ரூரில் 
ஞானந் தன்னை நல்கிய நன்மையும் 
75 இடைமரு ததனில் ஈண்ட இருந்து 
படிமப் பாதம் வைத்த அப் பரிசும் 
ஏகம் பத்தின் இயல்பா யிருந்து 
பாகம் பெண்ணோ டாயின பரிசும் 
திருவாஞ் சியத்திற் சீர்பெற இருந்து 
80 மருவார் குழலியொடு மகிழ்ந்த வண்ணமும் 
சேவக னாகித் திண்சிலை யேந்திப் 
பாவகம் பலபல காட்டிய பரிசும் 
கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் 

ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் 
85 ஐயா றதனிற் சைவ னாகியும் 
துருத்தி தன்னில் அருத்தியோ டிருந்தும் 
திருப்பனை யூரில் விருப்ப னாகியும் 
கழுமல மதனிற் காட்சி கொடுத்தும் 

கழுக்குன் றதனில் வழுக்கா திருந்தும் 
90 புறம்பய மதனில் அறம்பல அருளியும் 

குற்றா லத்துக் குறியா யிருந்தும் 
அந்தமில் பெருமை அழலுருக் கரந்து 
சுந்தர வேடத் தொருமுத லுருவு கொண் 
டிந்திர ஞாலம் போலவந் தருளி 
95 எவ்வெவர் தன்மையுந் தன்வயிற் படுத்துத் 

தானே யாகிய தயாபரன் எம்மிறை 
சந்திர தீபத்துச் சாத்திர னாகி 
அந்தரத் திழிந்துவந் தழகமர் பாலையுள் 

சுந்தரத் தன்மையொடு துதைந்திருந் தருளியும் 
100 மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் 

அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் 
எந்தமை ஆண்ட பரிசது பகரின் 
ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு 

நீற்றுக் கோடி நிமிர்ந்து காட்டியும் 
105 ஊனந் தன்னை யொருங்குடன் அறுக்கும் 

ஆனந் தம்மே ஆறா அருளியும் 
மாதிற் கூறுடை மாப்பெருங் கருணையன் , 
நாதப் பெரும்பறை நவின்று கறங்கவும் 

அழுக்கடை யாமல் ஆண்டு கொண் டருள்பவன் 
110 கழுக்கடை தன்னைக் கைக்கொண் டருளியும் 

மூல மாகிய மும்மலம் அறுக்கும் 
தூய மேனிச் சுடர்விடு சோதி 
காதல னாகிக் கழுநீர் மாலை 

ஏலுடைத் தாக எழில்பெற அணிந்தும் 
115 அரியொடு பிரமற் களவறி யாதவன் 

பரிமா வின்மிசைப் பயின்ற வண்ணமும் 
மீண்டு வாரா வழியருள் புரிபவன் 
பாண்டி நாடே பழம்பதி யாகவும் 
பத்திசெய் அடியரைப் பரம்பரத் துய்ப்பவுன் 


6 


திருவாசகம் 


120 உத்தர கோச மங்கையூ ராகவும் 

ஆதி மூர்த்திகட் கருள்புரிந் தருளிய 
தேவ தேவன் திருப்பெய ராகவும் 
இருள்கடிந் தருளிய இன்ப வூர்தி 

அருளிய பெருமை அருண்மலை யாகவும் 
125 எப்பெருந் தன்மையும் எவ்வெவர் திறமும் 

அப்பரி சதனால் ஆண்டுகொண் டருளி 
நாயி னேனை நலமலி தில்லையுள் 
கோல மார்தரு பொதுவினில் வருகென 

ஏல என்னை யீங்கொழித் தருளி 
130 அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் 

ஒன்ற வொன்ற உடன்கலந் தருளியும் 
எய்தவந் திலாதார் எரியிற் பாயவும் 
மாலது வாகி மயக்க மெய்தியும் 

பூதல மதனிற் புரண்டுவீழ்ந் தலறியும் 
135 கால்விசைத் தோடிக் கடல்புக மண்டி 

நாத நாத என்றழு தரற்றிப் 
பாத மெய்தினர் பாத மெய்தவும் 
இதஞ்சலிக் கருளிய பரமநா டகவென்று 

இதஞ்சலிப் பெய்தநின் றேங்கின ரேங்கவும் 
140 எழில்பெறும் இமயத் தியல்புடை யம்பொன் 

பொலிதரு புலியூர்ப் பொதுவினில் நடநவில் 
கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு 
அருளிய திருமுகத் தழகுறு சிறுநகை 

இறைவன் ஈண்டிய அடியவ ரோடும் 
145 பொலிதரு புலியூர்ப் புக்கினி தருளினன் 
ஒலிதரு கைலை உயர்கிழ வோனே . 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
3. திருஅண்டப் பகுதி 

இணைக் குறளாசிரியப்பா 
(சிவனது தூலசூக்குமத்தை வியந்தது ) 

திருச்சிற்றம்பலம் 


அண்டப் பகுதியின் உண்டைப் பிறக்கம் 
அளப்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி 
ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின் 
நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன 
5 இன்னுழை கதிரின் துன் அணுப் புரையச் 
சிறிய வாகப் பெரியோன் தெரியின் 
வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் 
தோற்றமுஞ் சிறப்பும் ஈற்றொடு புணரிய 
மாப்பே ரூழியும் நீக்கமும் நிலையும் 


3. திரு அண்டப்பகுதி 


7 


10 சூக்கமொடு தூலத்துச் சூறை மாருதத்து 
எறியது வளியிற் 
கொட்கப் பெயர்க்குங் குழகன் முழுவதும் 
படைப்போற் படைக்கும் பழையோன் படைத்தவை 
காப்போற் காக்குங் கடவுள் காப்பவை 
15 கரப்போன் கரப்பவை கருதாக் 

கருத்துடைக் கடவுள் திருத்தகும் 
அறுவகைச் சமயத் தறுவகை யோர்க்கும் 
வீடுபே றாய்நின்ற விண்ணோர் பகுதி 

கீடம் புரையுங் கிழவோன் நாள்தொறும் 
20 அருக்கனிற் சோதி அமைத்தோன் திருத்தகு 

மதியில் தண்மை வைத்தோன் திண்டிறல் 
தீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் 
வானிற் கலப்பு வைத்தோன் மேதகு 

காலின் ஊக்கங் கண்டோன் நிழல் திகழ் 
25 நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட 

மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று 
எனைப்பல கோடி யெனைப்பல பிறவும் 
அனைத்தனைத் தவ்வயின் அடைத்தோன் அஃதான்று 

முன்னோன் காண்க முழுதோன் காண்க 
30 தன்னே ரில்லோன் தானே காண்க 

ஏனத் தொல்லெயி றணிந்தோன் காண்க 
கானப் புலியுரி அரையோன் காண்க 
நீற்றோன் காண்க நினைதொறும் நினைதொறும் 

ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் 
35 ன்னிசை வீணையி லிசைந்தோன் காண்க 

அன்னதொன் றவ்வயின் அறிந்தோன் காண்க 
பரமன் காண்க பழையோன் காண்க 
பிரமன் மால் காணாப் பெரியோன் காண்க 

அற்புதன் காண்க அநேகன் காண்க 
40 சொற்பதங் கடந்த தொல்லோன் காண்க 

சித்தமுஞ் செல்லாச் சேட்சியன் காண்க 
பத்தி வலையிற் படுவோன் காண்க 
ஒருவன் என்னும் ஒருவன் காண்க 

விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க 
45 அணுத்தருந் தன்மையில் ஐயோன் காண்க 

இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க 
அரியதில் அரிய அரியோன் காண்க 
மருவியெப் பொருளும் வளர்ப்போன் காண்க 

நூலுணர் வுணரா நுண்ணியோன் காண்க 
50 மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க 

அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க 
பந்தமும் வீடும் படைப்போன் காண்க 
நிற்பதுஞ் செல்வதும் ஆனோன் காண்க 
கற்பமும் இறுதியுங் கண்டோன் காண்க 
55 யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க 
தேவரும் அறியாச் சிவனே காண்க 


8 


திருவாசகம் 


பெண்ஆண் அலியெனும் பெற்றியன் காண்க 
கண்ணால் யானுங் கண்டேன் காண்க 

அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க 
60 கருணையின் பெருமை கண்டேன் காண்க 
புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க 
சிவனென யானுந் தேறினன் காண்க 
அவனெனை ஆட்கொண் டருளினன் காண்க 
குவளைக் கண்ணி கூறன் காண்க 
65 அவளுந் தானும் உடனே காண்க 
பரமா னந்தப் பழங்கட லதுவே 
கருமா முகிலில் தோன்றித் 
திருவார் பெருந்துறை வரையி லேறித் 
திருத்தகு மின்னொளி திசைதிசை விரிய 
70 ஐம்புலப் பந்தனை வாளர விரிய 
வெந்துயர்க் கோடை மாத்தலை கரப்ப 
நீடெழில் தோன்றி வாளொளி மிளிர 
எந்தம் பிறவியிற் கோபம் மிகுத்து 
முரசெறிந்து மாப்பெருங் கருணையின் முழங்கிப் 
75 பூப்புரை அஞ்சலி காந்தள் காட்ட 
எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ளச் 
செஞ்சுடர் வெள்ளந் திசைதிசை தெவிட்ட , வரையுறக் 
கேதக் குட்டங் கையற வோங்கி 
இருமுச் சமயத் தொரு பேய்த் தேரினை 
80 நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் 
தவப்பெரு வாயிடைப் பருகித் தளர்வொடும் 
அவப்பெருந் தாபம் நீங்கா தசைந்தன 
ஆயிடை வானப் பேரியாற் றகவயின் 
பாய்ந்தெழுந் தின்பப் பெருஞ்சுழி கொழித்துச் 
85 சுழித்தெம் பந்தமாக் கரைபொரு தலைத்திடித்து 
ஊழூழ் ஓங்கிய நங்கள் 
இருவினை மாமரம் வேர்ப றித்தெழுந்து 
உருவ அருள் நீர் ஓட்டா அருவரைச் 
சந்தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் 
90 வெறிமலர்க் குளவாய் கோலி நிறையகில் 
மாப்புகைக் கரைசேர் வண்டுடைக் குளத்தின் 
மீக்கொள மேன்மேன் மகிழ்தலின் நோக்கி 
அருச்சனை வயலுள் அன்புவித் திட்டுத் 
தொண்ட உழவ ராரத் தந்த 
95 அண்டத் தரும்பெறல் மேகன் வாழ்க 
கரும்பணக் கச்சைக் கடவுள் வாழ்க 
அருந்தவர்க் கருளும் ஆதி வாழ்க 
அச்சந் தவிர்த்த சேவகன் வாழ்க 

நிச்சலும் ஈர்த்தாட் கொள்வோன் வாழ்க 
100 சூழிருந் துன்பந் துடைப்போன் வாழ்க 

எய்தினர்க் காரமு தளிப்போன் வாழ்க 
கூரிருட் கூத்தொடு குனிப்போன் வாழ்க 
பேரமைத் தோளி காதலன் வாழ்க 
ஏதிலர்க் கேதிலெம் இறைவன் வாழ்க 


3. திரு அண்டப்பகுதி 


9 


105 காதலர்க் கெய்ப்பினில் வைப்பு வாழ்க 

நச்சர வாட்டிய நம்பன் போற்றி 
பிச்செமை யேற்றிய பெரியோன் போற்றி 
நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி , நாற்றிசை 

நடப்பன நடா அய்க் கிடப்பன கிடா அய் 
110 நிற்பன நிறீஇச் 

சொற்பதங் கடந்த தொல்லோன் 
உள்ளத் துணர்ச்சியிற் கொள்ளவும் படாஅன் 
கண்முதற் புலனாற் காட்சியும் இல்லோன் 
விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன் 
115 பூவில் நாற்றம் போன்றுயர்ந் தெங்கும் 

ஒழிவற நிறைந்து மேவிய பெருமை 
இன்றெனக் கெளிவந் தருளி 
அழிதரும் ஆக்கை ஒழியச்செய்த ஒண்பொருள் 

இன்றெனக் கெளிவந் திருந்தனன் போற்றி 
120 அளிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி 

ஊற்றிருந் துள்ளங் களிப்போன் போற்றி 
ஆற்றா இன்பம் அலாந்தலை செய்யப் 
போற்றா ஆக்கையைப் பொறுத்தல் புகலேன் 

மரகதக் குவா அல் மாமணிப் பிறக்கம் 
125 மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழத் 

திசைமுகன் சென்று தேடினர்க் கொளித்தும் 
முறையுளி யொற்றி முயன்றவர்க் கொளித்தும் 
ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து 

உற்றவர் வருந்த உறைப்பவர்க் கொளித்தும் 
130 மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க் கொளித்தும் 

இத்தந் திரத்திற் காண்டுமென் றிருந்தோர்க்கு 
அத்தந் திரத்தின் அவ்வயின் ஒளித்தும் 
முனிவற நோக்கி நனிவரக் கௌவி 

ஆணெனத் தோன்றி அலியெனப் பெயர்ந்து 
135 வாள் நுதற் பெண்ணென ஒளித்துஞ் சேண்வயின் 

ஐம்புலன் செலவிடுத் தருவரை தொறும் போய்த் 
துற்றவை துறந்த வெற்றுயி ராக்கை 
அருந்தவர் காட்சியுள் திருந்த வொளித்தும் 
ஒன்றுண் டில்லை யென்றறி வொளித்தும் 
140 பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொறும் 

ஒளிக்குஞ் சோரனைக் கண்டனம் 
ஆர்மின் ஆர்மின் நாண்மலர்ப் பிணையலின் 
தாள் தளை யிடுமின் 

சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் 
145 பற்றுமின் என்றவர் பற்றுமுற் றொளித்தும் 

தன்னே ரில்லோன் தானே யான தன்மை 
என்னே ரனையோர் கேட்கவந் தியம்பி 
அறைகூவி ஆட்கொண் டருளி 

மறையோர் கோலங் காட்டி யருளலும் 
150 உளையா அன்பென் புருக வோலமிட்டு 

அலைகடற் றிரையின் ஆர்த்தார்த் தோங்கித் 


1 ) 


திருவாசகம் 


தலை தடு மாறா வீழ்ந்து புரண் டலறிப் 
பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து 

நாட்டவர் மருளவுங் கேட்டவர் வியப்பவும் 
155 கடக்களி றேற்றாத் தடப்பெரு மதத்தின் 

ஆற்றே னாக அவயவஞ் சுவைதரு 
கோற்றேன் கொண்டு செய்தனன் 
ஏற்றார் மூதூர் எழில்நகை யெரியின் 

வீழ்வித் தாங்கன்று 
160 அருட்பெருந் தீயின் அடியோம் அடிக்குடில் 

ஒருத் தரும் வழாமை யொடுக்கினன் 
தடக்கையில் நெல்லிக்கனியெனக் காயினன் 
சொல்லுவ தறியேன் வாழி முறையோ 

தரியேன் நாயேன் தானெனைச் செய்தது 
165 தெரியேன் ஆவா செத்தேன் அடியேற்கு 

அருளிய தறியேன் பருகியு மாரேன் 
விழுங்கியும் ஒல்ல கில்லேன் 
செழுந்தண் பாற்கடல் திரைபுரைவித்து 

உவாக்கடல் நள்ளுநீர் உள்ளகந் ததும்ப 
170 வாக்கிறந் தமுதம் மயிர்க்கால் தோறும் 

தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊன்தழை 
குரம்பை தோறும் நாயுட லகத்தே 
குரம்பை கொண்டின்தேன் பாய்த்தி நிரம்பிய 
அற்புத மான அமுத தாரைகள் 
175 எற்புத் துளைதொறும் ஏற்றினன் உருகுவது 
உள்ளங் கொண்டோர் உருச்செய் தாங்கெனக்கு 
அள்ளூ றாக்கை யமைத்தனன் ஒள்ளிய 
கன்னற் கனிதேர் களிறெனக் கடைமுறை 

என்னையும் இருப்ப தாக்கினன் என்னிற் 
180 கருணை வான் தேன் கலக்க 

அருளொடு பராவமு தாக்கினன் 
பிரமன்மா லறியாப் பெற்றி யோனே , 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
4. போற்றித் திருஅகவல் 
நிலைமண்டில ஆசிரியப்பா 
( சகத்தின் உற்பத்தி ) 

திருச்சிற்றம்பலம் 
நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ 
ஈரடி யாலே மூவுல களந்து . 
நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலரப் 
போற்றிசெய் கதிர்முடித் திருநெடு மாலன்று 
5 அடிமுடி யறியும் ஆதர வதனிற் 
கடுமுரண் ஏன மாகி முன்கலந்து 


11 


4. போற்றித் திருஅகவல் 
ஏழ்தலம் உருவ இடந்து பின்னெய்த்து 
ஊழி முதல்வ சயசய வென்று 
வழுத்தியுங் காணா மலரடி யிணைகள் 
10 வழுத்துதற் கெளிதாய் வார்கடல் உலகினில் 
யானை முதலா எறும்பீ றாய 
ஊனமில் யோனியி னுள்வினை பிழைத்தும் 
மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து 
ஈனமில் கிருமிச் செருவினிற் பிழைத்தும் 
15 ஒருமதித் தான்றியின் இருமையிற் பிழைத்தும் 
இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் 
மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 
ஈரிரு திங்களிற் பேரிருள் பிழைத்தும் 
அஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் 
20 ஆறு திங்களின் ஊறலர் பிழைத்தும் 
ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 
எட்டுத் திங்களிற் கட்டமும் பிழைத்தும் 
ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் 
தக்க தசமதி தாயொடு தான்படும் 
25 துக்க சாகரத் துயரிடைப் பிழைத்தும் 
ஆண்டுகள் தோறும் அடைந்தவக் காலை 
ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் 
காலை மலமொடு கடும்பகற் பசிநிசி 
வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் 
30 கருங்குழற் செவ்வாய் வெண்ணகைக் கார்மயில் 
ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்துக் 
கச்சற நிமிர்ந்து கதிர்த்து முன்பணைத்து 
எய்த்திடை வருந்த எழுந்து புடைபரந்து 
ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் 
35 கூர்த்த நயனக் கொள்ளையிற் பிழைத்தும் 
பித்த வுலகர் பெருந்துறைப் பரப்பினுள் 
மத்தக் களிறெனும் அவாவிடைப் பிழைத்தும் 
கல்வி யென்னும் பல் கடற் பிழைத்தும் 
செல்வ மென்னும் அல்லலிற் பிழைத்தும் 
40 நல் தர வென்னுந் தொல்விடம் பிழைத்தும் 
புல்வரம் பாய பலதுறை பிழைத்தும் 
தெய்வ மென்பதோர் சித்தமுண் டாகி 
முனிவி லாததோர் பொருளது கருதலும் 
ஆறு கோடி மாயா சத்திகள் 
45 வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின 
ஆத்த மானார் அயலவர் கூடி 
நாத்திகம் பேசி நாத்தழும் பேறினர் 
சுற்ற மென்னுந் தொல்பசுக் குழாங்கள் 
பற்றி யழைத்துப் பதறினர் பெருகவும் 
50 விரத மேபர மாகவே தியரும் 
சரத மாகவே சாத்திரங் காட்டினர் 
சமய வாதிகள் தத்தம் மதங்களே 
அமைவ தாக அரற்றி மலைந்தனர் 
மிண்டிய மாயா வாத மென்னும் 


| 


12 


திருவாசகம் 


55 சண்ட மாருதஞ் சுழித்தடித் தாஅர்த்து 
உலோகா யதனெனும் ஒண்திறற் பாம்பின் 
கலாபே தத்த கடுவிட மெய்தி 
அதிற்பெரு மாயை யெனைப்பல சூழவுந் 
தப்பா மேதாம் பிடித்தது சலியாத் 
60 தழலது கண்ட மெழுகது போலத் 
தொழுதுள முருகி அழுதுடல் கம்பித்து 
ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் 
கொடிறும் பேசையுங் கொண்டது விடாதெனும் 
படியே யாகிநல் லிடையறா அன்பில் 
65 பசுமரத் தாணி அறைந்தாற் போலக் 
கசிவது பெருகிக் கடலென மறுகி 
அகங்குழைந் தனுகுல மாய்மெய் விதிர்த்துச் 
சகம்பேய் என்று தம்மைச் சிரிப்ப 
நாணது வொழிந்து நாடவர் பழித்துரை 
70 பூணது வாகக் கோணுத லின்றிச் 
சதுரிழந் தறிமால் கொண்டு சாரும் 
கதியது பரமா அதிசய மாகக் 
கற்றா மனமெனக் கதறியும் பதறியும் 
மற்றோர் தெய்வங் கனவிலும் நினையாது 
75 அருபரத் தொருவன் அவனியில் வந்து 
குருபர னாகி யருளிய பெருமையைச் 
சிறுமையென் றிகழாதே திருவடி யிணையைப் 
பிறிவினை யறியா நிழலது போல 
முன்பின் னாகி முனியா தத்திசை 
80 என்புநைந் துருகி நெக்குநெக் கேங்கி 
அன்பெனும் ஆறு கரையது புரள 
நன்புலன் ஒன்றி நாதவென் றரற்றி 
உரைதடு மாறி உரோமஞ் சிலிர்ப்பக் 
கரமலர் மொட்டித் திருதயம் மலரக் 
85 கண்களி கூர நுண்துளி அரும்பச் 
சாயா அன்பினை நாடொறுந் தழைப்பவர் 
தாயே யாகி வளர்த்தனை போற்றி 
மெய்தரு வேதிய னாகி வினைகெடக் 
கைதர வல்ல கடவுள் போற்றி 
90 ஆடக மதுரை அரசே போற்றி 
கூடல் இலங்கு குருமணி போற்றி 
தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி 
இன்றெனக் காரமு தானாய் போற்றி 
மூவா நான்மறை முதல்வா போற்றி 
95 சேவார் வெல்கொடிச் சிவனே போற்றி 
மின்னா ருருவ விகிர்தா போற்றி 
கல்நார் உரித்த கனியே போற்றி 
காவாய் கனகக் குன்றே போற்றி 

ஆவா என்றனக் கருளாய் போற்றி 
100 படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி 

இடரைக் களையும் எந்தாய் போற்றி 


4. போற்றித் திரு அகவல் 


13 


ஈச போற்றி இறைவ போற்றி 
தேசப் பளிங்கின் திரளே போற்றி 
அரசே போற்றி அமுதே போற்றி 
105 விரைசேர் சரண விகிர்தா போற்றி 

வேதி போற்றி விமலா போற்றி 
ஆதி போற்றி அறிவே போற்றி 
கதியே போற்றி கனியே போற்றி 

நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி 
110 உடையாய் போற்றி உணர்வே போற்றி 

கடையேன் அடிமை கண்டாய் போற்றி 
ஐயா போற்றி அணுவே போற்றி 
சைவா போற்றி தலைவா போற்றி 
குறியே போற்றி குணமே போற்றி 
115 நெறியே போற்றி நினைவே போற்றி 

வானோர்க் கரிய மருந்தே போற்றி 
ஏனோர்க் கெளிய இறைவா போற்றி 
மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை 

ஆழா மேயருள் அரசே போற்றி 
120 தோழா போற்றி துணைவா போற்றி 

வாழ்வே போற்றியென் வைப்பே போற்றி 
முத்தா போற்றி முதல்வா போற்றி 
அத்தா போற்றி அரனே போற்றி 
உரையுணர் விறந்த ஒருவ போற்றி 
125 விரிகடல் உலகின் விளைவே போற்றி 

அருமையில் எளிய அழகே போற்றி 
கருமுகி லாகிய கண்ணே போற்றி 
மன்னிய திருவருள் மலையே போற்றி 
என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் 
130 சென்னியில் வைத்த சேவக போற்றி 
தொழுதகை துன்பந் துடைப்பாய் போற்றி 
அழிவிலா ஆனந்த வாரி போற்றி 
அழிவதும் ஆவதுங் கடந்தாய் போற்றி 

முழுவதும் இறந்த முதல்வா போற்றி 
135 மானேர் நோக்கி மணாளா போற்றி 

வானகத் தமரர் தாயே போற்றி 
பாரிடை ஐந்தாய்ப் பரந்தாய் போற்றி 
நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி 

தீயிடை மூன்றாய்த் திகழ்ந்தாய் போற்றி 
140 வளியிடை யிரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி 
வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி 
அளிபவர் உள்ளத் தமுதே போற்றி 
கனவிலுந் தேவர்க் கரியாய் போற்றி 
நனவிலும் நாயேற் கருளினை போற்றி 
145 இடைமரு துறையும் எந்தாய் போற்றி 
சடையிடைக் கங்கை தரித்தாய் போற்றி 
ஆரூரமர்ந்த அரசே போற்றி 
சீரார் திருவை யாறா போற்றி 
அண்ணா மலையெம் அண்ணா போற்றி 


14 


திருவாசகம் 


150 கண்ணார் அமுதக் கடலே போற்றி 

ஏகம் பத்துறை யெந்தாய் போற்றி 
பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி 
பராய்த்துறை மேவிய பரனே போற்றி 
சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி 
155 மற்றோர் பற்றிங் கறியேன் போற்றி 

குற்றா லத்தெங் கூத்தா போற்றி 
கோகழி மேவிய கோவே போற்றி 
ஈங்கோய் மலையெம் எந்தாய் போற்றி 

பாங்கார் பழனத் தழகா போற்றி 
160 கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி 
அடைந்தவர்க் கருளும் அப்பா போற்றி 
இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு 
அத்திக் கருளிய அரசே போற்றி 

தென்னா டுடைய சிவனே போற்றி 
165 எந்நாட் டவர்க்கும் இறைவா போற்றி 

ஏனக் குருளைக் கருளினை போற்றி 
மானக் கயிலை மலையாய் போற்றி 
அருளிட வேண்டும் அம்மான் போற்றி 

இருள்கெட அருளும் இறைவா போற்றி 
170 தளர்ந்தே னடியேன் தமியேன் போற்றி 
களங்கொளக் கருத அருளாய் போற்றி 
அஞ்சே லென்றிங் கருளாய் போற்றி 
நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி 

அத்தா போற்றி ஐயா போற்றி 
175 நித்தா போற்றி நிமலா போற்றி 
பத்தா போற்றி பவனே போற்றி 
பெரியாய் போற்றி பிரானே போற்றி 
அரியாய் போற்றி அமலா போற்றி 

மறையோர் கோல நெறியே போற்றி 
180 முறையோ தரியேன் முதல்வா போற்றி 

உறவே போற்றி உயிரே போற்றி 
சிறவே போற்றி சிவமே போற்றி 
மஞ்சா போற்றி மணாளா போற்றி 
பஞ்சே ரடியாள் பங்கா போற்றி 
185 அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி 

இலங்கு சுடரெம் ஈசா போற்றி 
கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி 
குவைப்பதி மலிந்த கோவே போற்றி 

மலைநா டுடைய மன்னே போற்றி 
190 கலையா ரரிகே சரியாய் போற்றி 

திருக்கழுக் குன்றிற் செல்வா போற்றி 
பொருப்பமர் பூவணத் தரனே போற்றி 
அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி 
மருவிய கருணை மலையே போற்றி 
195 துரியமும் இறந்த சுடரே போற்றி 

தெரிவரி தாகிய தெளிவே போற்றி 


4. போற்றித் திரு அகவல் 


15 


தோளா முத்தச் சுடரே போற்றி 
ஆளா னவர்கட் கன்பா போற்றி 

ஆரா அமுதே அருளே போற்றி 
200 பேரா யிரமுடைப் பெம்மான் போற்றி 

தாளி அறுகின் தாராய் போற்றி 
நீளொளி யாகிய நிருத்தா போற்றி 
சந்தனச் சாந்தின் சுந்தர போற்றி 

சிந்தனைக் கரிய சிவமே போற்றி 
205 மந்திர மாமலை மேயாய் போற்றி 

எந்தமை உய்யக் கொள்வாய் போற்றி 
புலிமுலை புல்வாய்க் கருளினை போற்றி 
அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி 

கருங்குரு விக்கன் றருளினை போற்றி 
210 இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி 

படியுறப் பயின்ற பாவக போற்றி 
அடியொடு நடுவீ றானாய் போற்றி 
நர கொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் 

பரகதி பாண்டியற் கருளினை போற்றி 
215 ஒழிவற நிறைந்த ஒருவ போற்றி 

செழுமலர்ச் சிவபுரத் தரசே போற்றி 
கழுநீர் மாலைக் கடவுள் போற்றி 
தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி 

பிழைப்பு வாய்ப்பொன் றறியா நாயேன் 
220 குழைத்தசொன் மாலை கொண்டருள் போற்றி 

புரம்பல எரித்த புராண போற்றி 
பரம்பரஞ் சோதிப் பரனே போற்றி 
போற்றி போற்றி புயங்கப் பெருமான் 

போற்றி போற்றி புராண காரண 
225 போற்றி போற்றி சயசய போற்றி . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

5. திருச்சதகம் 
( பத்திவைராக்கிய விசித்திரம் ) 

1. மெய்யுணர்தல் 
கட்டளைக் கலித்துறை 

திருச்சிற்றம்பலம் 
5 மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த் துன்விரை யார்கழற்கென் 
கைதான் தலைவைத்துக் கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் 
பொய்தான் தவிர்ந்துன்னைப்போற்றிசயசய போற்றியென்னும் 
4 கைதான் நெகிழ விடேன்உடையாயென்னைக் கண்டுகொள்ளே . 
6 கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகெடினும் 
நள்ளேன் நினதடி யாரொடல் லால் நர கம்புகினும் 
எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா 
8 உள்ளேன் பிறதெய்வம் உன்னையல் லாதெங்கள் உத்தமனே . உ 


15 


திருவாசகம் 


சு 


7 உத்தம னத்தன் உடையான் அடியே நினைந்துருகி 
மத்த மனத்தொடு மாலிவ னென்ன மனநினைவில் 
ஒத்தன வொத்தன சொல்லிட வூரூர் திரிந்தெவருந் 
12 தத்தம் மனத்தன பேசஎஞ் ஞான்று கொல் சாவதுவே . 
8 சாவமுன் னாள் தக்கன் வேள்வித் தகர்தின்று நஞ்சமஞ்சி 
ஆவவெந் தாயென் றவிதா விடுநம் மவரவரே 
மூவரென்றேயெம்பிரானொடும் எண்ணிவிண் ணாண்டு மண்மேல் 
16 தேவரென் றே இறு மாந்தென்ன பாவந் திரிதவரே . 
9 தவமே புரிந்திலன் தண்மல ரிட்டுமுட் டாதிறைஞ்சேன் 
அவமே பிறந்த அருவினை யேன் உனக் கன்பருள்ளாஞ் 
சிவமே பெறுந்திரு வெய்திற்றி லேன் நின் திருவடிக்காம் 
20 பவமே யருளுகண் டாய் அடி யேற்கெம் பரம்பரனே . 
10 பரந்துபல் லாய்மல ரிட்டுமுட்டாதடி யேயிறைஞ்சி 
இரந்தவெல் லாமெமக் கேபெற லாமென்னும் அன்பருள்ளங் 
கரந்து நில் லாக்கள்வ னேநின்றன் வார்கழற் கன்பெனக்கு 
24 நிரந்தர மாயரு ளாய்நின்னை யேத்த முழுவதுமே . 
11 முழுவதுங் கண்ட வனைப்படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் 
செழுமலர் கொண்டெங்குந் தேட அப் பாலன் இப் பால்எம் பிரான் 
கழுதொடு காட்டிடை நாடக மாடிக் கதியிலியாய் 
28 உழுவையின் தோலுடுத் துன்மத்த மேல் கொண் டுழிதருமே . எ 
12 உழிதரு காலுங் கனலும் புனலொடு மண்ணும்விண்ணும் 
இழிதரு காலமெக் காலம் வருவது வந்ததற்பின் 
உழிதரு காலத்த உன்னடி யேன் செய்த வல்வினையைக் 
32 கழிதரு காலமு மாயவை காத்தெம்மைக் காப்பவனே . 
13 பவனெம் பிரான்பனி மாமதிக் கண்ணிவிண் ணோர்பெருமான் 
சிவனெம் பிரான் என்னை ஆண்டுகொண்டான் என் சிறுமைகண்டும் 
அவனெம் பிரானென்ன நானடி யேனென்ன இப்பரிசே 
36 புவனெம் பிரான்தெரி யும்பரி சாவ தியம்புகவே . 
14 புகவே தகேன்உனக் கன்பருள் யானென்பொல் லாமணியே 
தகவே யெனையுனக் காட்கொண்ட தன்மையெப் புன்மையரை 
மிகவே உயர்த்திவிண் ணோரைப் பணித்தி அண் ணாவமுதே 
40 நகவே தகும் எம் பிரானென்னை நீ செய்த நாடகமே . 

2. அறிவுறுத்தல் 

தரவு கொச்சகக் கலிப்பா 
15 நாடகத்தா லுன்னடியார் போல் நடித்து நானடுவே 
வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் 
ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையறா அன்புனக்கென் 
44 ஊடகத்தே நின்றுருகத் தந்தருளெம் உடையானே . 
16 யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக் கென்கடவேன் 
வானேயும் பெறில்வேண்டேன் மண்ணாள்வான் மதித்துமிரேன் 
தேனேயும் மலர்க்கொன்றைச் சிவனேயெம் பெருமானெம் 
48 மானேயுன் அருள் பெறுநாள் என்றென்றே வருந்துவனே . 


क 


க 0 


| 


கக 


கஉ 


5. திருச்சதகம் 


17 


கக 


17 வருந்துவன் நின் மலர்ப்பாத மவைகாண்பான் நாயடியேன் 
இருந்து நல மலர்புனையேன் ஏத்தேன்நாத் தழும்பேறப் 
பொருந்தியபொற் சிலைகுனித்தாய் அருளமுதம் புரியாயேல் 
52 வருந்துவனற் றமியேன்மற் றென்னே நான் ஆமாறே . 
18 ஆமாறுன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் 
பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் 
கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூ 
கூத்தாடேன் 
56 சாமாறே விரைகின்றேன் சதுராலே சார்வானே . 
19 வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 
ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்க் 
கோனாகி யானெனதென் றவரவரைக் கூத்தாட்டு 
60 வானாகி நின்றாயை யென்சொல்லி வாழ்த்துவனே .. 
20 வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்வாழ்வான் மனம் நின்பால் 
தாழ்த்துவதுந் தாமுயர்ந்து தம்மையெல்லாந்தொழவேண்டிச் 

சூழ்த்துமது கரமுரலுந் தாரோயை நாயடியேன் 
64 பாழ்த்தபிறப் பறுத்திடுவான் யானுமுன்னைப் பரவுவனே . 


கசா 


21 பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் 
குரவுவார் குழல் மடவாள் கூறுடையா ளொருபாகம் 
விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலுன் 
68 அரவுவார் கழலிணைகள் காண்பாரோ அரியானே . 
22 அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தெம் 
பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழற்கீழ் 
விரையார்ந்த மலர் தூவேன் வியந்தலறேன் நயந்துருகேன் 
72 தரியேன் நான் ஆமாறென் சாவேன் நான் சாவேனே . 


23 வேனில் வேள்மலர்க்கணைக்கும் வெண்ணகைச் செவ்வாய்க்கரிய 
பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழ்நெஞ்சே 
ஊனெலாம் நின்றுருகப் புகுந்தாண்டான் இன்று போய் 
76 வானுளான் காணாய்நீ மாளாவாழ் கின்றாயே . 


24 வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு 
ஆழ்கின்றாய் ஆழாமற் காப்பானை யேத்தாதே 
சூழ்கின்றாய் கேடுனக்குச் சொல்கின்றேன் பல்காலும் 
80 வீழ்கின்றாய் நீ அவலக் கடலாய வெள்ளத்தே . 


உ O 


3. சுட்டறுத்தல் 

எண்சீர் விருத்தம் 
25 வெள்ளந்தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் 

பெருமானே எனக்கேட்டு வேட்ட நெஞ்சாய்ப் 
பள்ளந்தா ழுறுபுனலிற் கீழ்மே லாகப் 

பதைத்துருகு மவர்நிற்க என்னை யாண்டாய்க்கு 


18 


திருவாசகம் 


உள்ளந்தாள் நின்றுச்சி யளவும் நெஞ்சாய் 

உருகாதால் உடம்பெல்லாங் கண்ணாய் அண்ணா 
84 வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சங் கலலாம் 

கண்ணிணையும் மரமாம்தீ வினையி னேற்கே . 


உக 


26 வினையிலே கிடந்தேனைப் புகுந்து நின்று 

போது நான் வினைக்கேடன் என்பாய் போல 
இனையன் நான் என்றுன்னை அறிவித் தென்னை 

ஆட்கொண்டெம் பிரானானாய்க் கிரும்பின் பாவை 
அனைய நான் பாடேன் நின் றாடேன் அந்தோ 

அலறிடேன் உலறிடேன் ஆவி சோரேன் 
88 முனைவனே முறையோ நான் ஆன வாறு 

முடிவறியேன் முதலந்தம் ஆயி னானே . 


22 


27 ஆயநான் மறையவனும் நீயே யாதல் 

அறிந்துயான் யாவரினுங் கடைய னாய 
நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு 

நாதனே நானுனக்கோ ரன்ப னென்பேன் 
ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் 

அடியார்தா மில்லையே அன்றி மற்றோர் 
2 பேயனேன் இதுதான் நின் பெருமை யன்றே 

எம்பெருமான் என் சொல்லிப் பேசு கேனே . 


உங 


உச 


28 பேசிற்றாம் ஈசனே யெந்தா யெந்தை 

பெருமானே யென்றென்றே பேசிப் பேசிப் 
பூசிற்றான் திருநீறே நிறையப் பூசிப் 

போற்றியெம் பெருமானே யென்று பின்றா 
நேசத்தாற் பிறப்பிறப்பைக் கடந்தார் தம்மை 

ஆண்டானே அவாவெள்ளக் கள்வ னேனை 
96 மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ 

என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந் தானே . 
29 வண்ணம் தான் சேயதன்று வெளிதே யன்று 

அநேகனேகன் அணுவணுவி லிறந்தா யென் றங்கு 
எண்ணந்தான் தடுமாறி யிமையோர் கூட்டம் 

எய்துமா றறியாத எந்தா யுன்றன் 
வண்ணந்தா னதுகாட்டி வடிவு காட்டி 

மலர்க்கழல்க ளவைகாட்டி வழியற் றேனைத் 
100 திண்ணம் தான் பிறவாமற் காத்தாட் கொண்டாய் 

எம்பெருமான் என்சொல்லிச் சிந்திக் கேனே . 
30 சிந்தனை நின் தனக்காக்கி நாயி னேன்தன் 

கண்ணினை நின் திருப்பாதப் போதுக் காக்கி 
வந்தனையும் அம்மலர்க்கே யாக்கி வாக்குன் 

மணிவார்த்தைக் காக்கிஐம் புலன்க ளார 
வந்தனை ஆட் கொண்டுள்ளே புகுந்த விச்சை 

மாலமுதப் பெருங்கடலே மலையே யுன்னைத் 
104 தந்தனைசெந்தாமரைக்கா டனைய மேனித் 

தனிச்சுடரே யிரண்டுமிலித் தனிய னேற்கே . 


உரு 


உசு 


5. திருச்சதகம் 


19 


31 தனியனேன் பெரும்பிறவிப் பௌவத் தெவ்வத் 

தடந்திரையால் ஏற்றுண்டு பற்றொன் றின்றிக் 
கனியை நேர் துவர்வாயா ரென்னுங் காலாற் 

கலக்குண்டு காமவான் சுறவின் வாய்ப்பட்டு 
இனியென்னே உய்யுமா றென்றென் றெண்ணி 

அஞ்செழுத்தின் புணைபிடித்துக் கிடக்கின் றேனை 
108 முனைவனே முதலந்தம் இல்லா மல்லற் 

கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க னேற்கே 


32 கேட்டாரும் அறியாதான் கேடொன் றில்லான் 

கிளையிலான் கேளாதே யெல்லாங் கேட்டான் 
நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே 

நாயினுக்குத் தவிசிட்டு நாயி னேற்கே 
காட்டா தனவெல்லாங் காட்டிப் பின்னுங் 

கேளா தனவெல்லாங் கேட்பித் தென்னை 
112 மீட்டேயும் பிறவாமற் காத்தாட் கொண்டான் 

எம்பெருமான் செய்திட்ட விச்சை தானே . 


33 விச்சைதான் இதுவொப்ப துண்டோ கேட்கின் 

மிகுகாதல் அடியார் தம் அடிய னாக்கி 
அச்சந்தீர்த் தாட்கொண்டான் அமுத மூறி 

அகம்நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூர 
அச்சன் ஆண் பெண்ணலி ஆகாசமாகி 

ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற 
116 செச்சைமா மலர்புரையும் மேனி யெங்கள் 

சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே . 
34 தேவர்கோ அறியாத தேவ தேவன் 

செழும் பொழில்கள் பயந்துகாத்தழிக்கும் மற்றை 
மூவர்கோன் ஆய்நின்ற முதல்வன் மூர்த்தி 

மூதாதை மாதாளும் பாகத் தெந்தை 
யாவர்கோன் என்னையும்வந் தாண்டு கொண்டான் 

யாமார்க்குங் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் 
120 மேவினோம் அவனடியார் அடியா ரோடும் 
மேன்மேலும் குடைந்தாடி யாடு வோமே . 

4. ஆத்தும சுத்தி 

அறுசீர் விருத்தம் 
35 ஆடு கின்றிலை கூத்துடை யான்கழற் கன்பிலை என்புருகிப் 
பாடு கின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் 
சூடு கின்றிலை சூட்டுகின் றதுமிலை துணையிலி பிணநெஞ்சே 
124 தேடுகின்றிலை தெருவுதோறலறிலை செய்வதொன்றறியேனே . 


க .0 


36 அறிவி லாத எனைப்புகுந்தாண்டு கொண்டறிவதை யருளிமேல் 

நெறியெ லாம்புல மாக்கிய எந்தையைப் பந்தனையறுப்பானைப் 
பிறிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்து மாறாடுதி பிணநெஞ்சே 
128 கிறியெ லாம் மிகக் கீழ்ப்படுத் தாய்கெடுத்தாயென்னைக்கெடுமாறே . 


20 


திருவாசகம் 


37 

மாறி நின்றெனைக் கெடக்கிடந் தனையையெம் மதியிலி 
மடநெஞ்சே , தேறு கின்றிலம் இனியுனைச் சிக்கெனச் சிவன 

வன் திரள்தோள்மேல் , நீறு நின்றது கண்டனை யாயினும் 
132 நெக்கிலை யிக்காயங் , கீறு கின்றிலை கெடுவதுன் பரிசிது 

கேட்கவுங் கில்லேனே . 


கங 


38 கிற்ற வாமன மேகெடு வாயுடையானடி நாயேனை , விற்றெ 

லாம்மிக ஆள்வதற் குரியவன் விரைமலர்த் திருப்பாதம் , 
முற்றி லாஇளந் தளிர் பிரிந் திருந்து நீ யுண்டன எல்லாமுன் , 
136 அற்ற வாறு நின் னறிவு நின் பெருமையும் அளவறுக் 

இல்லேனே . 


39 அளவ றுப்பதற் கரியவன் இமையவர்க் கடியவர்க் கெளி 

யான் நம் , களவ றுத்துநின் றாண்டமை கருத்தினுட் கசிந் 

துணர்ந்திருந்தேயும் , உளக றுத்துனை நினைந்துளம் பெருங் 
140 களன் செய்தது மிலைநெஞ்சே, பளக றுத்துடை யான்கழல் 

பணிந்திலை பரகதி புகுவானே . 


fs . 5 


40 புகுவ தாவதும் போதர வில்லதும் பொன்னகர் புகப் 
போதற் , குகுவ தாவதும் எந்தையெம் பிரானென்னை யாண் 

டவன் கழற்கன்பு , நெகுவ தாவதும் நித்தலும் அமுதொடு 
144 தேனொடு பால்கட்டி , மிகுவ தாவதும் இன்றெனின் மற்றிதற் 

கென்செய்கேன் வினையேனே . 


நசு 


41 வினையென் போலுடை யார் பிற ராருடை யானடி நாயேனைத் 

தினையின் பாகமும் பிறிவது திருக்குறிப் பன்றுமற் றதனாலே 

முனைவன்பாதநன் மலர்பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைகீறேன் 
148 இனையன்பாவனை யிரும்புகல் மனஞ்செவி யின்னதென்றறியேனே . 


42 ஏனை யாவரும் எய்திட லுற்றுமற் றின்னதென் றறியாத 
தேனை ஆன்நெயைக் கரும்பின் இன் தேறலைச் சிவனையென் 

சிவலோகக் , கோனை மான் அன நோக்கி தன் கூறனைக் குறுகி 
152 லேன் நெடுங்காலம் , ஊனை யானிருந் தோம்புகின் றேன் கெடு 
வேனுயி ரோயாதே . 


நீ அ 


43 ஓய்வி லாதன உவமனில் இறந்தன ஒண்மலர்த் தாள் தந்து , 
நாயி லாகிய குலத்தினுங் கடைப்படும் என்னைநன் னெறி 

காட்டித் , தாயி லாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி 
156 காணேன் தீயில் வீழ்கிலேன் திண்வரை 

உருள்கிலேன் 
செழுங்கடல் புகுவேனே . 


. 


44 வேனில் வேள்கணை கிழித்திட மதிசுடும் , அது தனை நினையாதே 
மான் நி லாவிய நோக்கியர் படிறிடை மத்திடு தயிராகித் [ ன் ] 
தேன்நி லாவிய திருவருள் புரிந்தவென் சிவனகர் புகப்போகே 
160 ஊனில் ஆவியை ஓம்புதற் பொருட்டினும் உண்டுடுத்திருந்தேனே . 


அவ 


5. திருச்சதகம் 


21 


5. கைம்மாறு கொடுத்தல் 

கலிவிருத்தம் 


45 இருகை யானையை ஒத்திருந் தென்னுளக் 
கருவை யான்கண்டி லேன்கண்ட தெவ்வமே 
வருக வென்று பணித்தனை வானுளோர்க்கு 
164 ஒருவ னேகிற்றி லேன் கிற்பன் உண்ணவே . 


46 உண்டொர் ஒண்பொரு ளென்றுணர் வார்க்கெலாம் 
பெண்டிர் ஆண் அலி யென்றறி யொண்கிலை 
தொண்ட னேற்குள்ள வாவந்து தோன்றினாய் 
168 கண்டுங் கண்டிலேன் என்னகண் மாயமே . 


ச 


47 மேலை வானவ ரும்மறி யாததோர் 
கோல மேயெனை ஆட்கொண்ட கூத்தனே 
ஞால மேவிசும் பேயிவை வந்துபோம் 
172 கால மேயுனை யென்றுகோல் காண்பதே . 


சங 


48 காண லாம்பர மேகட் கிறந்ததோர் 
வாணி லாப்பொரு ளேயிங்கொர் பார்ப்பென்ப் 
பாண னேன்படிற் றாக்கையை விட்டுனைப் 
176 பூணு மாற்றி யேன் புலன் போற்றியே . 
49 போற்றி யென்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று 
ஆற்றன் மிக்க அன் பாலழைக் கின்றிலேன் 
ஏற்று வந்தெதிர் தாமரைத் தாளுறுங் 
18 ) கூற்ற மன்னதொர் கொள்கையென் கொள்கையே . 


ச 


50 கொள்ளுங் கில்லெனை யன்பரிற் கூய்ப்பணி 
கள்ளும் வண்டும் அறாமலர்க் கொன்றையான் 

நள்ளுங் கீழுளும் மேலுளும் யாவுளும் 
184 எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே . 


51 எந்தை யாயெம் பிரான் மற்றும் யாவர்க்குந் 
தந்தை தாய்தம் பிரான் தனக் கஃதிலான் 
முந்தி யென்னுள் புகுந்தனன் யாவருஞ் 


52 செல்வம் நல்குர வின்றிவிண் ணோர்புழுப் 
புல்வரம் பின்றி யார்க்கும் அரும்பொருள் 

எல்லை யில் கழல் கண்டும் பிரிந்தனன் 
192 கல்வ கைமனத் தேன்பட்ட கட்டமே . 


53 கட்ட றுத்தெனை யாண்டுகண் ணாரநீறு 
இட்ட அன்பரொ டியாவருங் காணவே 
பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை 
196 எட்டி னோடிரண் டும்அறி யேனையே . 


22 


திருவாசகம் 


1 


50 


54 அறிவ னேயமு தேஅடி நாயினேன் 
அறிவ னாகக்கொண் டோஎனை ஆண்டது 
அறிவி லாமையன் றேகண்ட தாண்டநாள் 
200 அறிவ னோவல்ல னோ அரு ளீசனே . 

6. அநுபோக சுத்தி 

அறுசீர் விருத்தம் 
55 ஈசனேயென் எம்மானே யெந்தை பெருமான் என் பிறவி 
நாச னேநான் யாதுமொன் றல்லாப் பொல்லா நாயான 
நீச னேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே 
204 தேச னே அம் பலவனே செய்வ தொன்றும் அறியேனே . 


56 செய்வ தறியாச் சிறுநாயேன் செம்பொற் 

பாத மலர் 
காணாப் , பொய்யர் பெறும்பே றத்தனையும் பெறுதற் குரி 

யேன் பொய்யிலா , மெய்யர் வெறியார் மலர்ப்பாதம் மேவக் 
208 கண்டுங் கேட்டிருந்தும் , பொய்ய னேன் நான் உண்டுடுத்திங் 
கிருப்ப தானேன் போரேறே . 


52 


57 போரே றேநின் பொன்னகர்வாய் நீ போந் தருளி யிருள் நீக்கி , 
வாரே றிளமென் முலையாளோ டுடன் வந்தருள அருள்பெற்ற 
சீரே றடியார் நின்பாதஞ் சேரக் கண்டுங் கண்கெட்ட 
212 ஊரே றாயிங் குழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உலவாதே . 
58 உலவாக் காலந் தவமெய்தி உறுப்பும் வெறுத்திங் குனைக் 
காண்பான் , பலமா முனிவர் நனிவாடப் பாவி யேனைப் பணி 
கொண்டாய் , மலமாக் குரம்பை யிதுமாய்க்க மாட்டேன் 
216 மணியே 

உனைக்காண்பான் , அலவா நிற்கும் அன்பிலேன் 
என்கொண் டெழுகேன் எம்மானே . 
59 மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்திங் காட்கொண்ட 
தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லைக் 
கோனே உன் தன் திருக்குறிப்புக் கூடு வார்நின் கழல் கூட 
ஊனார் புழுக்கூ டிதுகாத்திங் கிருப்ப தானேன் உடையானே . 
60 உடையா னேநின் றனையுள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் 
உடையா ருடையாய் நின்பாதஞ் சேரக்கண்டிங் கூர்நாயிற் 
கடையானேன் நெஞ்சுருகாதேன் கல்லாமனத்தேன் கசியாதேன் 
224 முடையார் புழுக்கூ டிதுகாத்திங் கிருப்ப தாக முடித்தாயே . 
61 முடித்த வாறும் என்றனக்கே தக்க தேமுன் னடியாரைப் 
பிடித்த வாறுஞ் சோராமற் சோர னேனிங் கொருத்திவாய் 
துடித்த வாறுந் துகிலிறையே சோர்ந்தவாறும் முகங்குறுவேர் 
228 பொடித்த வாறு மிவையுணர்ந்து கேடென் றனக்கே சூழ்ந்தேனே 
62 , தேனைப் பாலைக் கன்னலின் தெளியை யொளியைத் 
தெளிந்தார் தம் , ஊனை உருக்கும் உடையானை உம்ப ரானை 
வம்பனேன் , நானின் னடியேன் நீயென்னை யாண்டா யென் 
232 றால் அடியேற்குத் , தானுஞ் சிரித்தே யருளலாந் தன்மை 
யாமென் தன்மையே . 


5. திருச்சதகம் 


23 


63 தன்மை பிறரா லறியாத தலைவா பொல்லா நாயான 
புன்மை யேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ 
என்னை நோக்கு வார்யாரே யென் நான் செய்கேன் எம்பெருமான் 
236 பொன்னே திகழுந் திருமேனி யெந்தா யெங்குப்புகுவேனே . 


64 புகுவே னெனதே நின்பாதம் போற்றும் அடியா ருள்நின்று 
நகுவேன் பண்டு தோணோக்கி நாண மில்லா நாயினேன் 
நெகுமன் பில்லை நினைக்காண நீயாண் டருள அடியேனுந் 
240 தகுவ னேயென் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே . காய் 


7. காருணியத்திரங்கல் 

அறுசீர் விருத்தம் 
65 தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான 
விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் 
ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை 
244 நிருத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி யோற்றி . சுக 
66 போற்றியோ நமச்சி வாய புயங்கனே மயங்கு கின்றேன் 
போற்றியோ நமச்சி வாய புகலிடம் பிறிதொன் றில்லை 
போற்றியோ நமச்சி வாய புறமெனைப் போக்கல் கண்டாய் 
248 போற்றியோ நமச்சி வாய சயசய போற்றி போற்றி . 


சு 2 


67 போற்றியென் போலும் பொய்யர் தம்மை ஆட் கொள்ளும் வள்ளல் 
போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி 

போற்றி நின் கருணை வெள்ளப் புதுமதுப் புவனம் நீர் தீக் 
252 காற்றிய மானன் வானம் இருசுடர்க் கடவு ளானே . 


சுகூ 


68 கடவுளே போற்றி யென்னைக் கண்டு கொண் டருளுபோற்றி 
விடவுளே உருக்கி யென்னை ஆண்டிட வேண்டும் போற்றி 
உடலிது களைந்திட் டொல்லை உம்பர்தந் தருளு போற்றி 
256 சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி . 


69 சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோலப் 
பொங்கரா அல் குற் செவ்வாய் வெண்ணகைக் கரிய வாட்கண் 
மங்கையோர் பங்க போற்றி மால்விடை யூர்தி போற்றி 
260 இங்கிவாழ் வாற்ற கில்லேன் எம்பிரான் இழித்திட் டேனே . 


70 இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி 
பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடைப் பாதம் போற்றி 
பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர்கடமை போற்றி 
264 ஒழித்திடிவ் வாழ்வு போற்றி உம்பர் நாட் டெம்பி ரானே . கூசு 


71 எம்பிரான் போற்றி வானத் தவரவர் ஏறு போற்றி 
கொம்பரார் மருங்குல் மங்கை கூறவெண் நீற போற்றி 
செம்பிரான் போற்றி தில்லைத் திருச்சிற்றம் பலவ போற்றி 
268 உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி . 


கார 


24 


திருவாசகம் 


72 ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் 
குருவனே போற்றி எங்கள் கோமளக் கொழுந்து போற்றி 
வருகவென் றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி 
272 தருகநின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே . கா அ 


73 தீர்ந்த அன் பாய அன்பர்க் கவரினும் அன்ப போற்றி 
பேர்ந்துமென் பொய்ம்மையாட்கொண் டருளிடும்பெருமைபோற்றி 
வார்ந்தநஞ் சயின்று வானோர்க் கமுதம்ஈ வள்ளல் போற்றி 
276 ஆர்ந்தநின் பாதம் நாயேற் கருளிட வேண்டும் போற்றி . 


சுகூ 


74 போற்றியிப் புவனம் நீர்தீக் காலொடு வான மானாய் 
போற்றியெவ் வுயிர்க்குந் தோற்றம் ஆகிநீ தோற்ற மில்லாய் 

போற்றியெல் லாவு யிர்க்கும் ஈறாயீ றின்மை யானாய் 
280 போற்றியைம் புலன்கள் நின்னைப் புணர்கிலாப் புணர்க்கையானே . 


8. ஆனந்தத் தழுந்தல் 

எழுசீர் விருத்தம் 
75 புணர்ப்ப தொக்க எந்தை யென்னை யாண்டு பூணநோக்கினாய் 
புணர்ப்ப தன்றி தென்றபோது நின்னொ டென்னோ டென்னிதாம் 
புணர்ப்ப தாக அன்றி தாக அன்பு நின்கழற்கணே 
284 புணர்ப்ப தாக அங்க ணாள புங்க மான போகமே . 


76 போகம் வேண்டி வேண்டி லேன்பு ரந்த ராதி யின்பமும் 
ஏக நின்கழலிணை யலாதி லேனென் எம்பிரான் 
ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி யஞ்ச லிக்கணே 
288 ஆக என்கை கண்கள் தாரை யாற தாக ஐயனே . 


எஉ 


எங 


77 ஐய நின்ன தல்ல தில்லை மற்றொர் பற்று வஞ்சனேன் 
பொய்க லந்த தல்ல தில்லை பொய்ம்மை யேனென் எம்பிரான் 
மைக லந்த கண்ணி பங்க வந்து நின்கழற்கணே 
292 மெய்க லந்த அன்ப ரன்பெனக்குமாக வேண்டுமே . 
78 வேண்டும் நின்க ழற்க ணன்பு பொய்ம்மை தீர்த்து மெய்ம்மையே 
ஆண்டு கொண்டு நாயி னேனை ஆவ வென்ற ருளுநீ 
பூண்டுகொண்டடியனேனும் போற்றி போற்றி யென்றுமென்றும் 
2016 மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின்வ ணங்கவே . 
79 வணங்கும் நின்னை மண்ணும்விண்ணும் வேத நான்கும் ஓலமிட்டு 
உணங்கு நின்னை எய்தலுற்று மற்றொ ருண்மை யின்மையின் 
வணங்கி யாம்வி டேங்க ளென்ன வந்து நின்ற ருளுதற்கு 
300 இணங்கு கொங்கை மங்கை பங்க என்கொலோநினைப்பதே . 


எச 


80 நினைப்ப தாக சிந்தை செல்லு மெல்லை யேய வாக்கினால் 
தினைத்தனையு மாவ தில்லை சொல்ல லாவ கேட்பவே 

அனைத் துலகுமாய நின்னை ஐம்பு லன்கள் காண்கிலா 
304 எனைத்தெனைத்த தெப்புறத்த தெந்தை பாத மெய்தவே , 


திருச்சதகம் 


25 


81 எய்தலாவ தென்று நின்னை யெம்பி ரானிவ் வஞ்சனேற்கு 
உய்த லாவ துன்க ணன்றி மற்றொ ருண்மை யின்மையிற் 
பைத லாவ தென்று பாது காத்தி ரங்கு பாவியேற்கு 
308 ஈத லாது நின்க ணொன்றும் வண்ண மில்லை யீசனே . 


82 ஈசனே நீ அல்ல தில்லை இங்கும் அங்கு மென்பதும் 
பேசி னேனொர் பேத மின்மை பேதை யேனென் எம்பிரான் 
நீச னேனை ஆண்டு கொண்ட நின்ம லாவொர் நின்னலால் 
312 தேச னேயொர் தேவ ருண்மை சிந்தி யாது சிந்தையே . 


எஅ 


83 சிந்தை செய்கை கேள்வி வாக்குச் சீரில் ஐம்பு லன்களான் 
முந்தை யான காலம் நின்னை எய்தி டாத மூர்க்கனேன் 
வெந்தை யாவி ழுந்தி லேனென் உள்ளம் வெள்கி விண்டிலேன் 
316 எந்தை யாய நின்னை யின்னம் எய்த லுற்றிருப்பனே . 


எக 


84 இருப்பு நெஞ்ச வஞ்ச னேனை ஆண்டு கொண்ட நின்னதாள் 
கருப்பு மட்டு வாய்ம டுத்தெனைக்க லந்து போகவும் 

நெருப்பு முண்டு யானு முண்டிருந்த துண்ட தாயினும் 
320 விருப்புமுண்டு நின்கண் என்கண் என்பதென் அவிச்சையே . அய் 


9. ஆனந்த பரவசம் 

கலிநிலைத்துறை 
85 விச்சுக் கேடு பொய்க்காகா தென்றிங் கெனைவைத்தாய் 
இச்சைக் கானா ரெல்லாரும் வந்துன் தாள்சேர்ந்தார் 

அச்சத் தாலே ஆழ்ந்திடு கின்றே னாரூரெம் 
324 பிச்சைத் தேவா என்னான் செய்கேன் பேசாயே . 
86 பேசப் பட்டேன் நின்னடி யாரில் திருநீறே 
பூசப் பட்டேன் பூதல ராலுன் அடியானென்று 
ஏசப் பட்டேன் இனிப்படு கின்ற தமையாதால் 
328 ஆசைப் பட்டேன் ஆட்பட் டேனுன் அடியேனே . 


அ 2 


87 அடியேன் அல்லேன் கொல்லோ தானெனை ஆட்கொண்டிலை - 
அடியா ரானாரெல்லாரும் வந்துன் தாள்சேர்ந்தார் ( கொல்லோ 
செடிசேர் உடல மிதுநீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா 
332 கடியேன் உன்னைக் கண்ணாரக் காணுமாறு காணேனே . 
88 காணு மாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் 
பாணே பேசி என் தன்னைப் படுத்த தென்ன பரஞ்சோதி 
ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் 
336 ஏணா ணில்லா நாயினேன் என் கொண்டெழுகேன் எம்மானே . 


89 மானேர் நோக்கியுமையாள் பங்காமறையீ றறியாமறையோனே 
தேனே அமுதே சிந்தைக்கரியாய் சிறியேன் பிழைபொறுக்குங் 

கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குறுகப் 
340 போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே . அரு 


26 


திருவாசகம் 


90 புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு 
பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன்யான் 
அறவே நின்னைச் சேர்ந்த அடியார் மற்றொன் றறியாதார் 
344 சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாள் சேர்ந்தாரே . அசு 


91 தாராய் உடையாய் அடியேற் குன் தாளிணையன்பு 
பேரா வுலகம் புக்கா ரடியார் புறமே போந்தேன்யான் 

ஊரா மிலைக்கக் குருட்டா மிலைத்திங் குன்தாளிணையன்புக்கு 
348 ஆரா அடியேன் அயலே மயல் கொண் டழுகேனே . 


Hom 


92 அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அழல்சேர்ந்த 
மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு 
தொழுதே யுன்னைத் தொடர்ந்தா ரோடுந் தொடராதே 
352 பழுதே பிறந்தேன் என் கொண் டுன்னைப் பணிகேனே . 


அ அ 


9. பணிவார் பிணிதீர்த் தருளிப் பழைய அடியார்க்குன் . 
அணியார் பாதங் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் 

திணியார் மூங்கி லனையேன் வினையைப் பொடியாக்கித் 
356 தணியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே . 


94 யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் 
ஆனால் வினையேன் அழுதால் உன்னைப் பெறலாமே 

தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் 
360 மானே அருளாய் அடியேன் உனைவந் துறுமாறே . 


10. ஆனந்தாதீதம் 

எண்சீர் விருத்தம் 
95 மாறி லாதமாக் கருணை வெள்ளமே 

வந்து முந்தி நின் மலர்கொள் தாளிணை 
வேறி லாப்பதப் பரிசு பெற்றநின் 

மெய்ம்மை அன்பருன் மெய்ம்மை மேவினார் 
ஈறி லாதநீ எளியை யாகிவந் 

தொளிசெய் மானுட மாக நோக்கியுங் 
364 கீறி லாதநெஞ் சுடைய நாயினேன் 

கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே . 


96 மைஇலங்குநற் கண்ணி பங்கனே 

வந்தெனைப்பணி கொண்ட பின் மழக் 
கைஇலங்குபொற் கிண்ண மென்றலால் 
அரியை யென்றுனைக் கருது கின்றிலேன் 
மெய்யி லங்குவெண் நீற்று மேனியாய் 

மெய்ம்மை அன்பருன் மெய்ம்மை மேவினார் 
368 பொய்யி லங்கெனைப் புகுத விட்டு நீ 

போவ தோசொலாய் பொருத்த மாவதே . 


கூ 


27 


திருச்சதகம் 


சுச 


97 பொருத்த மின்மையேன் பொய்ம்மை யுண்மையேன் 

போத என்றெனைப் புரிந்து நோக்கவும் 
வருத்த மின்மையேன் வஞ்ச முண்மையேன் 

மாண்டி லேன்மலர்க் கமல பாதனே 
அரத்த மேனியாய் அருள்செய் அன்பரும் 

நீயும் அங்கெழுந் தருளி இங்கெனை 
372 இருத்தி னாய்முறை யோவெ னெம்பிரான் 

வம்ப னேன்வினைக் கிறுதி யில்லையே . 
98 இல்லை நின்கழற் கன்ப தென்கணே 

ஏலம் ஏலுநற் குழலி பங்கனே 
கல்லை மென்கனி யாக்கும் விச்சைகொண் 

டென்னை நின்கழற் கன்பனாக்கினாய் 
எல்லை யில்லை நின் கருணை யெம்பிரான் 

ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் 
376 வல்லை யேயெனக் கின்னும் உன்கழல் 

காட்டி மீட்கவும் மறுவில் வானனே . 
99 வான நாடரும் அறியொணாத நீ 

மறையி லீறுமுன் தொடரொ ணாதநீ 
ஏனை நாடருந் தெரியொ ணாத 

என்னை யின்னிதாய் ஆண்டு கொண்டவா 
ஊனை நாடகம் ஆடு வித்தவா 

உருகி நான் உனைப் பருக வைத்தவா 
380 ஞான நாடகம் ஆடு வித்தவா 

நைய வையகத் துடைய விச்சையே . 
100 விச்ச தின்றியே விளைவு செய்குவாய் 

விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் 
வைச்சு வாங்குவாய் வஞ்ச கப்பெரும் 

புலைய னேனையுன் கோயில் வாயிலிற் 
பிச்ச னாக்கினாய் பெரிய அன்பருக் 

குரிய னாக்கினாய் தாம்வ ளர்த்ததோர் 
384 நச்சு மாமர மாயி னுங்கொலார் 

நானும் அங்ஙனே உடைய நாதனே . 
101 உடைய நாதனே போற்றி நின்னலால் 

பற்று மற்றெனக் காவ தொன்றினி 
உடைய னோபணி போற்றி உம்பரார் 

தம்ப ராபரா போற்றி யாரினுங் 
கடைய னாயினேன் போற்றி என்பெருங் 

கருணை யாளனே போற்றி யென்னை நின் 
388 அடிய னாக்கினாய் போற்றி ஆதியும் 

அந்த மாயினாய் போற்றி யப்பனே . 


கூசு 


102 அப்ப னேயெனக் கமுதனே ஆ 

னந்தனே அகம் நெக அள்ளூறுதேன் 
ஒப்ப னே உனக் குரிய அன்பரில் 

உரிய வாயுனைப் பருக நின்றதோர் 


28 


திருவாசகம் 


துப்ப னேசுடர் முடிய னேதுணை 

யாள னேதொழும் பாள ரெய்ப்பினில் 
392 வைப்ப னேயெனை வைப்ப தோசொலாய் 

நைய வையகத் தெங்கள் மன்னனே . 


சாஅ 


103 மன்ன எம்பிரான் வருக என்னெனை 

மாலும் நான்முகத் தொருவன் யாரினும் 
முன்ன எம்பிரான் வருக என்னெனை 

முழுதும் யாவையும் இறுதி யுற்ற நாள் 
பின்ன எம்பிரான் வருக என்னெனைப் 

பெய்கழற்கண் அன் பாயென் நாவினாற் 
396 பன்ன எம்பிரான் வருக என்னெனைப் 

பாவ நாசநின் சீர்கள் பாடவே , 


104 பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே 

பாடி நைந்துநைந் துருகி நெக்குநெக்கு 
ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத் 

தாடு நின்கழற் போது நாயினேன் 
கூட வேண்டும் நான் போற்றி யிப்புழுக் 

கூடு நீக்ெெனைப் போற்றி பொய்யெலாம் 
400 வீட வேண்டும் நான் போற்றி வீடுதந் 
தருளு போற்றி நின்மெய்யர் மெய்யனே . 

திருச்சிற்றம்பலம் 


க 00 


-- 


திருஉத்தரகோசமங்கையில் அருளியது 

6. நீத்தல் விண்ணப்பம் 
( பிரபஞ்ச வைராக்கியம் ) 
கட்டளைக் கலித்துறை 

திருச்சிற்றம்பலம் 
105 கடையவ னேனைக் கருணையி னாற்கலந் தாண்டுகொண்ட 

விடையவ னேவிட் டிடுதிகண் டாய்விறல் வேங்கையின் தோல் 
உடையவ னேமன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே [ ளே . 
4 சடையவ னேதளர்ந் தேன்எம்பி ரான் என்னைத் தாங்கிக்கொள் 


106 கொள்ளேர் பிளவக லாத்தடங் கொங்கையர் கொவ்வைச் 

செவ்வாய் , விள்ளேன் எனினும் விடுதிகண் டாய் நின் விழுத் 
தொழும்பின் , உள்ளேன் புறமல்லேன் உத்தர கோசமங் 
8 கைக்கரசே , கள்ளேன் ஒழியவுங் கண்டுகொண் டாண்டதெக் 
காரணமே . 


4 


உ 


107 காருறு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய் 

வேருறு வேனை விடுதிகண் டாய்விளங் குந்திருவா 
ரூருறை வாய்மன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
12 வாருறு பூண்முலை யாள் பங்க என்னை வளர்ப்பவனே , 


கூ . 


நீத்தல் விண்ணப்பம் 


29 


ன் 


108 வளர்கின்ற நின்கருணைக்கையில் வாங்கவும் நீங்கியிப்பால் 
மிளிர்கின்ற என்னை விடுதிகண்டாய் வெண்மதிக்கொழுந்தொ 
ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர கோசமங் கைக்கரசே ( சுடரே . 
16 தெளிகின்ற பொன்னுமின்னும் அன்ன தோற்றச் செழுஞ் 


109 செழிகின்ற தீப்புகு விட்டிலிற் சின்மொழி யாரிற்பன்னாள் 

விழுகின்ற என்னை விடுதிகண் டாய்வெறி வாயறுகால் 
உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங் கைக்கரசே 
20 வழிநின்று நின்னரு ளாரமு தூட்ட மறுத்தனனே . 
110 மறுத்தனன் யானுன் அருளறியாமையில் என்மணியே 

வெறுத்தெனை நீவிட் டிடுதிகண் டாய்வினை யின் தொகுதி 
ஒறுத்தெனை ஆண்டுகொள் உத்தர கோசமங் கைக்கரசே 
24 பொறுப்ப ரன்றேபெரி யோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே . 
111 பொய்யவ னேனைப் பொருளென ஆண்டொன்று பொத்திக் 

மெய்யவனே விட்டிடுதிகண்டாய் விடமுண் மிடற்று [ கொண்ட 
மையவ னேமன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
28 செய்யவ னேசிவ னேசிறி யேன்பவந் தீர்ப்பவனே . 


எ 


भ 


112 தீர்க்கின்ற வாறென் பிழையைநின் சீரருள் என் கொலென்று 

வேர்க்கின்ற என்னை விடுதிகண் டாய்விர வார்வெருவ 
ஆர்க்கின்ற தார்விடை உத்தர கோசமங் கைக்கரசே 
32 ஈர்க்கின்ற அஞ்சொடச் சம்வினை யேனை இருதலையே . 
113 இருதலைக் கொள்ளியின் உள்ளெறும் பொத்து நினைப்பிரிந்த 

விரிதலை யேனை விடுதிகண் டாய்வியன் மூவுலகுக்கு 
ஒருதலை வாமன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
36 பொருதலை மூவிலை வேல்வலன் ஏந்திப் பொலிபவனே . 


க 0 


114 பொலிகின்ற நின்தாள் புகுதப்பெற் றாக்கையைப் போக்கப் 

மெலிகின்ற என்னை விடுதிகண் டாய் அளி தேர்விளரி ( பெற்று 
ஒலி நின்ற பூம்பொழில் உத்தர கோசமங் கைக்கரசே 
40 வலிநின்ற திண்சிலை யாலெரித் தாய்புரம் மாறுபட்டே . 
115 மாறுபட் டஞ்சென்னை வஞ்சிப்ப யானுன் மணிமலர்த் தாள் 

வேறுபட் டேனை விடுதிகண்டாய்வினை யேன்மனத்தே 
ஊறும்மட் டேமன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
44 நீறுபட் டேயொளி காட்டும் பொன் மேனி நெடுந்தகையே . 


116 நெடுந்தகை நீயென்னை ஆட்கொள்ள யான் ஐம் புலன்கள் கொ 
விடுந்தகை யேனை விடுதிகண் டாய்விர வார்வெருவ [ ண்டு 
அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசமங் கைக்கரசே 
48 கடுந்தகை யேன்உண்ணுந் தெண்ணீர் அமுதப்பெருங்கடலே . 
117 கடலினுள் நாய்நக்கி யாங்குன் கருணைக் கடலினுள்ளம் 

விடலரி யேனை விடுதிகண் டாய்விட லில்லடியார் 

உடலில் மேமன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
-52 மடலின் மட் டேமணி யே அமு தேயென் மதுவெள்ளமே . கூ 


30 


திருவாசகம் 


118 வெள்ளத்துள் நாவற் றியாங்குன் அருள்பெற்றுத் துன்பத்தின் 

விள்ளக்கி லேனை விடுதிகண் டாய்விரும்பும் அடியார் ( றும் 
உள்ளத்துள் ளாய்மன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
56 கள்ளத்து ளேற்கரு ளாய்களி யாத களியெனக்கே . 


கச 


119 களிவந்த சிந்தையொ டுன்கழல் கண்டுங் கலந்தருள 

வெளிவந்தி லேனை விடுதிகண் டாய்மெய்ச் சுடருக்கெல்லாம் 
ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோசமங் கைக்கரசே 
60 எளிவந்த எந்தைபிரான் என்னை ஆளுடை என்னப்பனே . 


120 என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின் றெய்த்தலைந்தேன் 

மின்னையொப் பாய்விட் டிடுதிகண் டாயுவ் மிக்கின் மெய்யே 
உன்னையொப் பாய்மன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
64 அன்னையொப்பாய் எனக்கத்தனொப்பாய் என் அரும்பொருளே. 
121 பொருளே தமியேன் புகலிட மேநின் புகழிகழ்வார் 

வெருளே யெனைவிட்டிடுதிகண்டாய் மெய்ம்மையார் விழுங்கும் 
அருளே அணிபொழில் உத்தர கோசமங் கைக்கரசே 
68 இருளே வெளியே இகபர மாகி இருந்தவனே . 
122 இருந்தென்னை ஆண்டுகொள்விற்றுக்கொள ஒற்றிவையென்னினல்லால் 

விருந்தின னேனை விடுதிகண் டாய்மிக்க நஞ்சமுதா 
அருந்தின னேமன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
72 மருந்தின னேபிற விப்பிணிப் பட்டு மடங்கினர்க்கே . 


கஅ 


123 மடங்கஎன்வல்வினைக்காட்டை நின்மன்னருள் தீக்கொளுவும் 

விடங்கஎன் தன்னை விடுதிகண் டாய் என் பிறவியைவே 
ரொடுங்களைத் தாண்டு கொள் உத்தர கோசமங் கைக்கரசே 
7. கொடுங்கரிக் குன்றுரித்தஞ்சுவித்தாய்வஞ்சிக்கொம்பினையே , 
124 கொம்பரில் லாக்கொடி போல் அல மந்தனன் கோமளமே 

வெம்புகின் றேனை விடுதிகண் டாய்விண்ணர் நண்ணுகில்லா 
உம்பருள் ளாய்மன்னும் உத்தர கோசமங் கைக்கரசே 
80 அம்பர மேநில னே அனல் காலொடப் பானவனே . 


20 


உக 


125 ஆனைவெம் போரிற் குறுந்தூ றெனப்புல னால் அலைப்புண் 

டேனையெந் தாய்விட் டிடுதிகண் டாய்வினை யேன்மனத்துத் 
தேனையும் பாலையுங் கன்னலை யும் அமு தத்தையும் ஒத்து 
84 ஊனையும் என் பினை யும் உருக் காநின்ற ஒண்மையனே . 
126 ஒண்மைய னே திரு நீற்றையுத் தூளித் தொளிமிளிரும் 

வெண்மைய னேவிட் டிடுதிகண் டாய்மெய் யடியவர்கட்கு 
அண்மைய னேயென்றுஞ் சேயாய் பிறர்க்கறி தற்கரிதாம் 
88 பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலிப்பெற்றியனே . 
127 பெற்றது கொண்டுபிழையே பெருக்கிச் சுருக்குமன்பின் 

வெற்றடி யேனை விடுதிகண் டாய்விடி லோகெடுவேன் 
மற்றடி யேன் தன்னைத் தாங்குநர் இல்லையென் வாழ்முதலே 
92 உற்றடி யேன்மிகத் தேறிநின் றேனெனக் குள்ளவனே . 


உக 


31 


நீத்தல் விண்ணப்பம் 


5 


உசு 


128 உள்ளன வே நிற்க இல்லன செய்யுமை யற்றுழனி 

வெள்ளன லேனை விடுதிகண் டாய்வியன் மாத்தடக்கைப் 
பொள்ளனல் வேழத் துரியாய் புலனின்கட் போதலொட்டா 
96 மெள்ளனவே மொய்க்கும் நெய்க்குடந் தன்னை எறும்பெனவே . 
129 எறும்பிடை நாங்கூ ழெனப்புல னாலரிப் புண்டலந்த 

வெறுந்தமி யேனை விடுதிகண் டாய்வெய்ய கூற்றொடுங்க 
உறுங்கடிப் போதவை யேயுணர் வுற்றவர் உம்பரும்பர் 
100 பெறும்பத மேயடி யார்பெய ராத பெருமையனே . 
130 பெருநீ ரறச்சிறு மீன் துவண் டாங்கு நினைப்பிரிந்த 

வெருநீர்மை யேனை விடுதிகண் டாய்வியன் கங்கை பொங்கி 
வருநீர் மடுவுள்மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளைக் 
104 குருநீர் மதிபொதி யுஞ்சடை வானக் கொழுமணியே . 
131 கொழுமணியேர் நகையார்கொங்கைக் குன்றிடைச் சென்று குன்றி 

விழுமடி யேனை விடுதிகண் டாய்மெய்ம் முழுதுங்கம்பித்து 

அழுமடி யாரிடை யார்த்துவைத் தாட்கொண் டருளியென்னைக் 
108 கழுமணி யேயின்னுங் காட்டுகண் டாய்நின் புலன்கழலே . 2 எ 
132 புலன்கள் திகைப்பிக்க யானுந் திகைத்திங் கொர் பொய்ந்நெறிக்கே 

விலங்குகின் றேனைவிடுதிகண் டாய்விண்ணும் மண்ணுமெல்லாங் 
கலங்கமுந் நீர்நஞ் சமுதுசெய் தாய்கரு ணாகரனே 
112 துலங்குகின் றேனடி யேனுடை யாயென் தொழுகுலமே . 
133 குலங்களைந்தாய் களைந்தாய் என்னைக் குற்றங்கொற் றச்சிலையாம் 

விலங்கலெந்தாய் விட்டிடுதிகண்டாய்பொன்னின மின்னு கொன்றை 

அலங்கலந் தாமரை மேனியப் பாவொப்பி லாதவனே 
116 மலங்களைந் தாற்சுழல் வன் தயிரிற்பொரு மத்துறவே . 


134 மத்துறு தண்தயிரிற்புலன் தீக்கது வக்கலங்கி 

வித்துறு வேனை விடுதிகண் டாய்வெண் டலைமிலைச்சிக் 

கொத்துறு போது மிலைந்து குடர்நெடு மாலைசுற்றித் 
120 தத்துறு நீறுட னாரச்செஞ் சாந்தணி சச்சையனே . 


50 


135 சச்சைய னேமிக்க தண்புனல் விண்கால் நிலம் நெருப்பாம் 

விச்சைய னேவிட் டிடுதிகண் டாய்வெளி யாய்கரியாய் 
பச்சைய னேசெய்ய மேனிய னேயொண் படஅரவக் 
1 24 கச்சைய னேகடந் தாய்தடந் தாள அடற்கரியே . 


கூக 


136 அடற்கரி போல் ஐம் புலன்களுக் கஞ்சி அழிந்த என்னை 

விடற்கரி யாய்விட் டிடுதிகண் டாய்விழுத் தொண்டர்க்கல்லால் 

தொடற்கரி யாய்சுடர் மாமணி யேசுடு தீச்சுழலக் 
1.28 கடற்கரி தாயெழு நஞ்சமு தாக்குங் கறைக்கண்டனே . 


ங 2 


137 கண்டது செய்து கருணைமட் டுப்பரு கிக்களித்து 

மிண்டுகின் றேனை விடுதிகண் டாய்நின் விரைமலர்த்தாள் 
பண்டுதந் தாற்போற் பணித்துப் பணி செயக் கூவித்தென்னைக் 
132 கொண்டெனெந் தாய்களை யாய்களை யாய குதுகுதுப்பே . ங ங 


32 


திருவாசகம் 


138 குதுகுதுப் பின்றி நின் றென்குறிப் பேசெய்து நின்குறிப்பில் 

விதுவிதுப் பேனை விடுதிகண் டாய்விரை யார்ந்தினிய 

மதுமதுப் போன்றென்னை வாழைப் பழத்தின் மனங்கனிவித்து 
136 எதிர்வதெப் போது பயில்விக் கயிலைப் பரம்பரனே . 


139 பரம்பர னே நின் பழ அடி யாரொடும் என்படிறு 

விரும்பர னேவிட் டிடுதிகண் டாய்மென் முயற்கறையின் 
அரும்பர நேர்வைத் தணிந்தாய் பிறவி ஐவாயரவம் [ வே . 
140 பொரும்பெரு மான்வினை யேன்மனம் அஞ்சிப் பொதும்புற 
140 பொதும்புறு தீப்போற் புகைந்தெரி யப்புலன் தீக்கதுவ 

வெதும்புறு வேனை விடுதிகண் டாய்விரை யார்நறவந் 

ததும்புமந் தாரத்தில் தாரம் பயின்றுமந் தம்முரல்வண்டு 
144 அதும்புங் கொழுந்தேன் அவிர்சடை வானத் தடலரைசே . 


141 அரைசே அறியாச்சிறியேன் பிழைக்கஞ்சலென்னின் அல்லால் 

விரைசேர் முடியாய் விடுதிகண் டாய்வெண் நகைக்கருங்கண் 
திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொற் பதப்புயங்கா 
148 வரைசேர்ந் தடர்ந்தென்ன வல்வினை தான் வந் தடர்வனவே . 
142 அடர்புல னால் நிற் பிரிந்தஞ்சி அஞ்சொல் நல் லாரவர்தம் 

விடர்விட லேனை விடுதிகண் டாய்விரிந் தேயெரியுஞ் 
சுடரனை யாய்சுடு காட்டர சேதொழும் பர்க்கமுதே 
152 தொடர்வரி யாய்தமி யேன் தனி நீக்குந் தனித்துணையே . 
143 தனித்துணை நீநிற்க யான் தருக் கித்தலை யால் நடந்த 

வினைத்துணை யேனை விடுதிகண் டாய்வினை யேனுடைய 
மனத்துணையே என் தன் வாழ் முதலே எனக் கெய்ப்பில் வைப்பே 
156 தினைத்துணையேனும் பொறேன் துய ராக்கையின் திண் வலையே . 
144 வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு 

மிலைத்தலைந்தேனை விடுதிகண் டாய்வெண் மதியின் ஒற்றைக் 
கலைத்தலை யாய்கரு ணாகர னேகயி லாயமென்னும் 
160 மலைத்தலை வாமலை யாள் மண வாளஎன் வாழ்முதலே . 


145 முதலைச்செவ் வாய்ச்சியர் வேட்கைவெந் நீரிற் கடிப்பமூழ்கி 
விதலைச்செய் வேனை விடுதிகண் டாய்விடக் கூன் மிடைந்த 

சிதலைச்செய் காயம் பொறேன்சிவ னேமுறை யோமுறையோ 
164 திதலைச்செய் பூண்முலை மங்கைபங் காஎன் சிவகதியே . 
146 கதியடி யேற்குன் கழல் தந் தருளவும் ஊன்கழியா 

விதியடி யேனை விடுதிகண் டாய்வெண் தலைமுழையிற் 
பதியுடை வாளரப் பார்த்திறை பைத்துச் சுருங்க அஞ்சி 
168 மதிநெடு நீரிற் குளித்தொளிக் குஞ்சடை மன்னவனே . 
147 மன்னவ னேயொன்று மாற்றி யாச்சிறி யேன்மகிழ்ச்சி 

மின்னவ னேவிட் டிடுதிகண் டாய்மிக்க வேதமெய்ந்நூல் 
சொன்னவ னேசொற் கழிந்தவ னேகழி யாத்தொழும்பர் 
172 முன்னவ னேபின்னும் ஆனவ னேயிம் முழுதையுமே . 


சஉ 


S 


6. நீத்தல் விண்ணப்பம் 


331 


148 முழுதயில் வேற்கண் ணியரென்னும் மூரித் தழல் முழுகும் 

விழுதனை யேனை விடுதிகண் டாய்நின் வெறிமலர்த்தாள் [ரான் 
தொழுது செல்வான் நற் றொழும்பரிற் கூட்டிடு சோத்தெம்பி 
176 பழுதுசெய் வேனை விடேலுடை யாய்உன்னைப் பாடுவனே . 
149 பாடிற்றி லேன்பணி யேன்மணி நீயொளித் தாய்க்குப்பச்சூன் , 

வீடிற்றி லேனை விடுதிகண் டாய்வியந் தாங்கலறித் 
தேடிற்றி லேன்சிவனெவ்விடத் தான் எவர் கண்டனரென்று 
180 ஓடிற்றி லேன் கிடந் துள்ளுரு கேன் நின் றுழைத்தனனே . 
150 உழைதரு நோக்கியர் கொங்கைப் பலாப்பழத் தீயினொப்பாய் 

விழைதரு வேனை விடுதிகண் டாய்விடின் வேலைநஞ்சுண் 

மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் 
184 பழை தரு மாபர னென்றென் றறைவன் பழிப்பினையே . 
151 பழிப்பில் நின் பாதப் பழந்தொழும் பெய்தி விழப்பழித்து 
விழித்திருந் தேனை விடுதிகண் டாய்வெண் மணிப்பணிலம் 

கொழித்துமந் தாரமந் தாகினி நுந்தும்பந் தப்பெருமை 
188 தழிச்சிறை நீரிற் பிறைக்கலஞ் சேர்தரு தாரவனே . 


ந U 


152 தாரகை போலுந் தலைத்தலை மாலைத் தழலரப்பூண் 

வீர என் தன்னை விடுதிகண் டாய்விடி லென்னைமிக்கார் 
ஆரடி யானென்னின் உத்தர கோசமங் கைக்கரசின் 
192 சீரடி யாரடி யானென்று நின்னைச் சிரிப்பிப்பனே . 
153 சிரிப்பிப்பன் சீறும் பிழைப்பைத் தொழும்பையும் ஈசற்கென்று 

விரிப்பிப்ப னென்னை விடுதிகண் டாய்விடின் வெங்கரியின் 

உரிப்பிச்சன் தோலுடைப்பிச்சன் நஞ்சூண் பிச்சன் ஊர்ச்சுடுகாட்டு 
196 எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடைப்பிச்சனென் றேசுவனே . 
154 ஏசினும் யானுன்னை யேத்தினும் என் பிழைக் கேகுழைந்து 

வேசறு வேனை விடுதிகண் டாய்செம் பவளவெற்பின் 

தேசுடை யாயென்னை ஆளுடை யாய்சிற் றுயிர்க்கிரங்கிக் 
200 காய்சின ஆலமுண் டாய் அமு துண்ணக் கடையவனே . 

திருச்சிற்றம்பலம் 
திருவண்ணாமலையில் அருளியது . 

7. திருவெம்பா வை 
( சத்தியை வியந்தது ) 
கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
155 ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் 

சோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாள் தடங்கண் 
மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் 

மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலிபோய் 
தி -3 


34 


திருவாசகம் 


வீதிவாய்க் கேட்டலுமே விம்மிவிம்மி மெய்ம்மறந்து 

போதார் அமளியின்மேல் நின்றும் புரண்டிங்ஙன் 
4 ஏதேனும் ஆகாள் கிடந்தா ளென்னே யென்னே 
ஈதே யெந்தோழி பரிசேலோ ரெம்பாவாய் . 


க 


2 
. 


156 பாசம் பரஞ்சோதிக் கென்பாய் இராப்பகல் நாம் 

பேசும்போ தெப்போதிப் போதார் அமளிக்கே 
நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் 

சீசி யிவையுஞ் சிலவோ விளையாடி 
ஏசு மிடமீதோ விண்ணோர்க ளேத்துதற்குக் 

கூசு மலர்ப்பாதந் தந்தருள வந்தருளும் 
8 தேசன் சிவலோகன் தில்லைச்சிற் றம்பலத்துள் 

ஈசனார்க் கன்பார்யாம் ஆரேலோ ரெம்பாவாய் . 
157 முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந் தெதிரெழுந்தென் 

அத்தன் ஆனந்தன் அமுதனென் றள்ளூறித் 
தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதிறவாய் 
பத்துடையீர் ஈசன் பழஅடியீர் பாங்குடையீர் 
புத்தடியோம் புன்மைதீர்த் தாட்கொண்டாற் பொல்லாதோ 

எத்தோநின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ 
12 சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை 

இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய் . 
158 ஒள்நித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ 

வண்ணக் கிளிமொழியா ரெல்லாரும் வந்தாரோ 
எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவுங் 

கண்ணைத் துயின்றவமே காலத்தைப் போக்காதே 
விண்ணுக் கொருமருந்தை வேத விழுப்பொருளைக் 

கண்ணுக் கினியானைப் பாடிக் கசிந்துள்ளம் 
16 உள்நெக்கு நின்றுருக யாம்மாட்டோம் நீயேவந்து 

எண்ணிக் குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் . 
159 மாலறியா நான்முகனுங் காணா மலையினை நாம் 

போலறிவோ மென்றுள்ள பொக்கங்க ளேபேசும் 
பாலூறு தேன்வாய்ப் படிறீ கடைதிறவாய் 

ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் 
கோலமும் நம்மைஆட் கொண்டருளிக் கோதாட்டும் 

சீலமும் பாடிச் சிவனே சிவனேயென்று 
20 ஓலம் இடினும் உணராய் உணராய்காண் 

ஏலக் குழலி பரிசேலோ ரெம்பாவாய் . 
160 மானே நீ நென்னலை நாளைவந் துங்களை 

நானே யெழுப்புவன் என்றலும் நாணாமே 
போன திசைபகரா யின்னம் புலர்ந்தின்றோ 

வானே நிலனே பிறவே அறிவரியான் 
தானேவந் தெம்மைத் தலையளித்தாட் கொண்டருளும் 

வான்வார் கழல்பாடி வந்தோர்க்குன் வாய்திறவாய் 
24 ஊனே உருகா யுனக்கே உறும் எமக்கும் 

ஏனோர்க்குந் தங்கோனைப் பாடேலோ ரெம்பாவாய் , 


ச 


சு 


7. திருவெம்பாவை 


35 


161 அன்னே யிவையுஞ் சிலவோ பல அமரர் 

உன்னற் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் 
சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்திறப்பாய் 

தென்னாஎன் னாமுன்னந் தீசேர் மெழுகொப்பாய் 
என்னானை யென்னரையன் இன்னமுதென் றெல்லோமும் 

சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந் துயிலுதியோ 
28 வன்னெஞ்சப் பேதையர்போல் வாளா கிடத்தியால் 

என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய் . 
162 கோழி சிலம்பச் சிலம்புங் குருகெங்கும் 

ஏழில் இயம்ப இயம்பும்வெண் சங்கெங்கும் 
கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை 

கேழில் விழுப்பொருள்கள் பாடினோங் கேட்டிலையோ 
வாழியீ தென்ன உறக்கமோ வாய்திறவாய் 

ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ 
32 ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை 

ஏழைபங் காளனையே பாடேலோ ரெம்பாவாய் . 
163 முன்னைப் பழம்பொருட்கு முன்னைப் பழம் பொருளே 

பின்னைப் புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே 
உன்னைப் பிரானாகப் பெற்றவுன் சீரடியோம் 
உன்னடியார் தாள்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் 
அன்னவரே எங்கணவ ராவார் அவருகந்து 

சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் 
36 இன்ன வகையே யெமக்கெங்கோன் நல்குதியேல் 

என்ன குறையு மிலோமேலோ ரெம்பாவாய் 
164 பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் 

போதார் புனைமுடியும் எல்லாப் பொருள்முடிவே 
பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் 

வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் 
ஓத உலவா ஒருதோழந் தொண்டருளன் 

கோதில் குலத்தரன்றன் கோயிற் பிணாப்பிள்ளைகாள் 
40 ஏதவனூர் ஏதவன்பேர் ஆருற்றார் ஆரயலார் 

ஏதவனைப் பாடும் பரிசேலோ ரெம்பாவாய் . 
165 மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்னக் 

கையாற் குடைந்து குடைந்துன் கழல்பாடி 
ஐயா வழியடியோம் 

வாழ்ந்தோங்காண் ஆரழல் போற் 
செய்யாவெண் ணீறாடி செல்வா சிறுமருங்குல் 
மையார் தடங்கண் மடந்தை மணவாளா 

ஐயாநீ ஆட்கொண் டருளும் விளையாட்டின் 
44 உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் 

எய்யாமற் காப்பாய் எமையேலோ ரெம்பாவாய் . 
166 ஆர்த்த பிறவித் துயர் கெடநாம் ஆர்த்தாடும் 

தீர்த்தன் நற் றில்லைச்சிற் றம்பலத்தே தீயாடும் 
கூத்தனிவ் வானுங் குவலயமும் எல்லோமும் 
காத்தும் படைத்துங் கரந்தும் விளையாடி 


. 


36 


திருவாசகம் 


வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்கலைகள் 

ஆர்ப்பரவுஞ் செய்ய அணிகுழல்மேல் வண்டார்ப்பப் 
48 பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் 

ஏத்தி இருஞ்சுனை நீ ராடேலே - ரெம்பாவாய் . 


167 பைங்குவளைக் கார்மலராற் செங்கமலப் பைம்போதால் 

அங்கங் குருகினத்தாற் பின்னும் அரவத்தால் 
தங்கண் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் 

எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த 
பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் 

சங்கஞ் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்பக் 
52 கொங்கைகள் பொங்கக் குடையும் புனல் பொங்கப் 

பங்கயப் பூம்புனல்பாய்ந் தாடேலோ ரெம்பாவாய் . 


கரு 


168 காதார் குழையாடப் பைம்பூண் கலனாடக் 

கோதை குழலாட வண்டின் குழாமாடச் 
சீதப் புனலாடிச் சிற்றம் பலம்பாடி 

வேதப் பொருள்பாடி அப்பொருளா மாபாடிச் 
சோதி திறம்பாடிச் சூழ்கொன்றைத் தார்பாடி 

ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடிப் 
56 பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் 

பாதத் திறம்பாடி ஆடேலோ ரெம்பாவாய் . 
169 ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் 

சீரொருகால் வாயோவாள் சித்தங் களிகூர 
நீரொருகா லோவா நெடுந்தாரை கண்பனிப்பப் 
பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரைத் தான்பணியாள் 
பேரரையற் கிங்ஙனே பித்தொருவ ராமாறும் 

ஆரொருவ ரிவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் 
60 வாருருவப் பூண்முலையீர் வாயார நாம்பாடி 

ஏருருவப் பூம்புனல் பாய்ந் தாடேலோ ரெம்பாவாய் . 
170 முன்னிக் கடலைச் சுருக்கி யெழுந்துடையாள் 

என்னத் திகழ்ந்தெம்மை ஆளுடையா ளிட்டிடையின் 
மின்னிப் பொலிந்தெம் பிராட்டி திருவடிமேற் 

பொன்னஞ் சிலம்பிற் சிலம்பித் திருப்புருவம் 
என்னச் சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் 

தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு 
64 முனனி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே 

என்னப் பொழியாய் மழையேலோ ரெம்பாவாய் . 
171 செங்க ணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் 

எங்கும் இலாததோர் இன்பம் நம் பால்தாக் 
கொங்குண் கருங்குழலி நந்தம்மைக் கோதாட்டி 

இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிச் 
செங்கமலப் பொற்பாதந் தந்தருளுஞ்சேவகனை 

அங்கண் அரசை அடியோங்கட் காரமுதை 
68 நங்கள் பெருமானைப் பாடி நலந்திகழப் 

பங்கயப் பூம்புனல் பாய்ந் தாடேலோ ரெம்பாவாய் . 


ஆசு 


| 


7. திருவெம்பாவை 


37 


172 அண்ணா மலையான் அடிக்கமலஞ் சென்றிறைஞ்சும் 

விண்ணோர் முடியின் மணித்தொகைவீ றற்றாற்போல் 
கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்பத் 

தண்ணார் ஒளிமழுங்கித் தாரகைகள் தாமகலப் 
பெண்ணாகி ஆணாய் அலியாய்ப் பிறங்கொளிசேர் 
விண்ணாகி மண்னாகி யித்தனையும் வேறாகிக் 
கண்ணா ரமுதமுமாய் நின்றான் கழல்பாடிப் 
பெண்ணேயிப் பூம்புனல்பாய்ந் தாடேலோரெம்பாவாய் . 


7 


173 உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று 

அங்கப் பழஞ்சொற் புதுக்குமெம் அச்சத்தால் 
எங்கள் பெருமான் உனக்கொன் றுரைப்போங்கேள் 

எங்கொங்கை நின்னன்ப ரல்லார்தோள் சேரற்க 
எங்கை உனக்கல்லா தெப்பணியுஞ் செய்யற்க 

கங்குல் பகலெங்கண் மற்றொன்றுங் காணற்க 
76 இங்கிப் பரிசே எமக்கெங்கோன நல்குதியேல் 

எங்கெழிலென் ஞாயி றெமக்கேலோ ரெம்பாவாய் . 


174 போற்றி அருளுகநின் ஆதியாம் பாதமலர் 

போற்றி அருளுகநின் அந்தமாஞ் செந்தளிர்கள் 
போற்றியெல் லாவுயிர்க்குந் தோற்றமாம் பொற்பாதம் 

போற்றியெல் லாவுயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் 
போற்றியெல் லாவுயிர்க்கும் ஈறாம் இணையடிகள் 

போற்றிமால் நான்முகனுங் காணாத புண்டரிகம் 
8 போற்றியாம் உய்ய ஆட் கொண்டருளும் பொன்மலர்கள் 
போற்றியாம் மார்கழிநீ ராடேலோ ரெம்பாவாய் . 

திருச்சிற்றம்பலம் 


20 


திருவண்ணாமலையில் அருளியது 

8. திருவம்மானை 
( ஆனந்தக் களிப்பு ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
175 செங்கண் . நெடுமாலுஞ் சென்றிடந்துங் காண்பரிய 
பொங்கு மலர்ப்பாதம் பூதலத்தே போந்தருளி 
எங்கள் பிறப்பறுத்திட் டெந்தரமும் ஆட்கொண்டு 
தெங்கு திரள் சோலைத் தென்னன் பெருந்துறையான் 
அங்கணன் அந்தணனாய் அறைகூவி வீடருளும் 
6 அங்கருணை வார்கழலே பாடுதுங்காண் அம்மானாய் 
176 பாரார் விசும்புள்ளார் பாதாளத் தார்புறத்தார் 

ஆராலுங் காண்டற் கரியான் எமக்கெளிய 
பேராளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி 
வாரா வழியருளி வந்தென் உளம்புகுந்த 
ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன்விசிறும் 
12 பேராசை வாரியனைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 


க 


உ 


திருவாசகம் 


177 இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் 

அந்தரமே நிற்கச் சிவனவனி வந்தருளி 
எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீற்றனாய்ச் 
சிந்தனையை வந்துருக்குஞ் சீரார் பெருந்துறையான் 
பந்தம் பறியப் பரிமேற்கொண் டான் தந்த 
18 அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்காண் அம்மானாய் . 


கூ . 


178 வான் வந்த தேவர்களும் மாலயனோ டிந்திரனும் 
கானின்று வற்றியும் புற்றெழுந்துங் காண்பரிய 
தான்வந்து நாயேனைத் தாய்போல் தலையளித்திட்டு 
ஊன்வந்து ரோமங்கள் உள்ளே உயிர்ப்பெய்து 
தேன்வந் தமுதின் தெளிவி னொளிவந்த 
24 வான்வந்த வார்கழலே பாடுதுங்காண் அம்மானாய் . 


FI 


179 கல்லா மனத்துக் கடைப்பட்ட நாயேனை 

வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றிக் 
கல்லைப் பிசைந்து கனியாக்கித் தன்கருணை 
வெள்ளத் தழுத்தி வினைகடிந்த வேதியனைத் 
தில்லை நகர்புக்குச் சிற்றம் பலம்மன்னும் 
30 ஒல்லை விடையானைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 
180 கேட்டாயோ தோழி கிறிசெய்த வாறொருவன் 
தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துறையான் 
காட்டா தனவெல்லாங் காட்டிச் சிவங்காட்டித் 
தாள்தா மரைகாட்டித் தன்கருணைத் தேன்காட்டி 
நாட்டார் நகைசெய்ய நாம் மேலை வீடெய்த 
36 ஆள் தான் கொண் டாண்டவா பாடுதுங்காண் அம்மானாய் . கூ 


181 ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானைச் 

சேயானைச் சேவகனைத் தென்னன் பெருந்துறையின் 
மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை 
நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனைத் 
தாயான தத்துவனைத் தானே உலகேழும் 
42 ஆயானை ஆள்வானைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 
182 பண்சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் 

பெண்சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் 
விண்சுமந்த கீர்த்தி வியன்மண்ட லத்தீசன் 
கண்சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை 
மண்சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு 
48 புண்சுமந்த பொன்மேனி பாடுதுங்காண் அம்மானாய் . 
183 துண்டப் பிறையான் மறையான் பெருந்துறையான் 

கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் 
கண்டங் கரியான்செம் மேனியான் வெண்ணீற்றான் 
அண்டமுத லாயினான் அந்தமிலா ஆனந்தம் 
பண்டைப் பரிசே பழவடியார்க் கீந்தருளும் 
54 அண்டம் வியப்புறுமா பாடுதுங்காண் அம்மானாய் . 


அ 


A 


8. திருவம்மானை 


39 


184 விண்ணாளுந் தேவர்க்கு மேலாய வேதியனை 
மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானைத் 
தண்ணார் தமிழளிக்குந் தண்பாண்டி நாட்டானைப் 
பெண்ணாளும் பாகனைப் பேணு பெருந்துறையிற் 
கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட 
60 அண்ணா மலையானைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 


185 செப்பார் முலைபங்கன் தென்னன் பெருந்துறையான் 

தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்குந் தன்மையினான் 
அப்பாண்டி நாட்டைச் சிவலோகம் ஆக்குவித்த 
அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்கழலே 
ஒப்பாக வொப்புவித்த உள்ளத்தா ருள்ளிருக்கும் 
66 அப்பாலைக் கப்பாலைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 


8.2 


186 மைப்பொலியுங் கண்ணிகேள் மாலயனோ டிந்திரனும் 

எப்பிறவி யுந்தேட என்னையுந்தன் இன்னருளால் 
இப்பிறவி ஆட்கொண் டினிப்பிறவா மேகாத்து 
மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலைபேறாய் 
எப்பொருட்குந் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் 
72 அப்பொருளாம் நஞ்சிவனைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 
187 கையார் வளைசிலம்பக் காதார் குழையாட 

மையார் குழல் புரளத் தேன்பாய வண்டொலிப்பச் 
செய்யானை வெண்ணீ றணிந்தானைச் சேர்ந்தறியாக் 
கையானை எங்குஞ் செறிந்தானை அன்பர்க்கு 
மெய்யானை அல்லாதார்க் கல்லாத வேதியனை 
78 ஐயா றமர்ந்தானைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 


கக 


188 ஆனையாய்க் கீடமாய் மானுடராய்த் தேவராய் 

ஏனைப் பிறவாய்ப் பிறந்திறந் தெய்த்தேனை 
ஊனையும் நின்றுருக்கி என்வினையை ஒட்டுகந்து 
தேனையும் பாலையுங் கன்னலையும் ஒத்தினிய 
கோனவன் போல் வந்தென்னைத் தன் தொழும்பிற் கொண்டருளும் 
84 வானவன் பூங்கழலே பாடுதுங்காண் அம்மானாய் . 


189 சந்திரனைத் தேய்த்தருளித் தக்கன் தன் வேள்வியினில் 

இந்திரனைத் தோள் நெரித்திட் டெச்சன் தலையரிந்து 
அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்துச் 
சிந்தித் திசைதிசையே தேவர்களை ஓட்டுகந்த 
செந்தார்ப் பொழில்புடைசூழ் தென்னன் பெருந்துறையான் 
90 மந்தார மாலையே பாடுதுங்காண் அம்மானாய் . 
190 ஊனாய் உயிராய் உணர்வாய் என் னுட்கலந்து 

தேனாய் அமுதமுமாய்த் தீங்கரும்பின் கட்டியுமாய் 
வானோ ரறியா வழியெமக்குத் தந்தருளும் 
தேனார் மலர்க்கொன்றைச் சேவகனார் சீரொளிசேர் 
ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் 
96 கோனாகி நின்றவர் கூறுதுங்காண் அம்மானாய் , 


40 


திருவாசகம் 


191 சூடுவேன் பூங்கொன்றை சூடிச் சிவன் திரள்தோள் 

கூடுவேன் கூடி முயங்கி மயங்கிநின்று 
ஊடுவேன் செவ்வாய்க் குருகுவேன் உள்ளுருகித் 
தேடுவேன் தேடிச் சிவன்கழலே சிந்திப்பேன் 
வாடுவேன் பேர்த்து மலர்வேன் அனலேந்தி 
102 ஆடுவான் சேவடியே பாடுதுங்காண் அம்மானாய் . 


192 கிளிவந்த மென்மொழியாள் கேழ்கிளரும் பாதியனை 

வெளிவந்த மாலயனுங் காண்பரிய வித்தகனைத் 
தெளிவந்த தேறலைச் சீரார் பெருந்துறையில் 
எளிவந் திருந்திரங்கி எண்ணரிய இன்னருளால் 
ஒளிவந்தென் உள்ளத்தின் உள்ளே ஒளிதிகழ 
108 அளிவந்த அந்தணனைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 
193 முன்னானை மூவர்க்கு முற்றுமாய் முற்றுக்கும் 

பின்னானைப் பிஞ்ஞகனைப் பேணு பெருந்துறையின் 
மன்னானை வானவனை மாதியலும் பாதியனைத் 
தென்னானைக் காவானைத் தென்பாண்டி நாட்டானை 
என்னானை என்னப்பன் என்பார்கட் கின்னமுதை 
114 அன்னானை அம்மானைப் பாடுதுங்காண் அம்மானாய் . 
194 பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துறையான் 
கொற்றக் குதிரையின் மேல் வந்தருளித் தன்னடியார் 
குற்றங்கள் நீக்கிக் குணங்கொண்டு கோதாட்டிச் 
சுற்றிய சுற்றத் தொடர்வறுப்பான் தொல்புகழே 
பற்றியிப் பாசத்தைப் பற்ற்ற நாம் பற்றுவான் 
120 பற்றியபே ரானந்தம் பாடுதுங்காண் அம்மானாய் . 


திருச்சிற்றம்பலம் 


கச்சித் திருவேகம்பத்தில் அருளியது 
9. திருப்பொற்சுண்ணம் 
( ஆனந்தமனோலயம் ) 
அறுசீர்விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
495 முத்து நல் தாமம்பூ மாலை தூக்கி 

முளைக்குடந் தூபம் நல் தீபம்வைம்மின் 
சத்தியும் சோமியும் பார்மகளும் 

நாமக ளோடுபல் லாண்டிசைமின் 
சித்தியுங் கௌரியும் பார்ப்பதியுங் 

கங்கையும் வந்து கவரிகொண்மின் 
4 அத்தன் ஐயாறன் அம் மானைப்பாடி 

ஆடப்பொற் சுண்ணம் இடித்துநாமே . 


9 , திருப்பொற்சுண்ணம் 


41 


196 பூவியல் வார்சடை எம்பிராற்குப் 

பொற்றிருச் சுண்ணம் இடிக்கவேண்டும் 
மாவின் வடுவகி ரன்னகண்ணீர் 

வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் 
கூவுமின் தொண்டர் புறநிலாமே 

குனிமின் தொழுமினெங் கோனெங்கூத்தன் 
8 தேவியுந் தானும்வந் தெம்மையாளச் 

செம்பொன்செய் சுண்ணம் இடித்துநாமே . 
197 சுந்தர நீறணிந்தும் மெழுகித் 

தூயபொன் சிந்தி நிதிபரப்பி 
இந்திரன் கற்பகம் நாட்டியெங்கும் 

எழிற்சுடர் வைத்துக் கொடியெடுமின் 
அந்தரர் கோன் அயன் தன்பெருமான் 

ஆழியான் நாதன் நல் வேலன் தாதை 
12 எந்தரம் ஆளுமை யாள்கொழுநற் 

கேய்ந்த பொற்சுண்ணம் இடித்துநாமே . 
198 காசணி மின்கள் உலக்கையெல்லாங் 

காம்பணி மின்கள் கறையுரலை 
நேச முடைய அடியவர்கள் 

நின்று நிலாவுக என்று வாழ்த்தித் 
தேசமெல் லாம்புகழ்ந் தாடுங்கச்சித் 

திருவேகம் பன்செம்பொற் கோயில்பாடிப் 
16 பாச வினையைப் பறித்து நின்று 

பாடிப் பொற்சுண்ணம் இடித்துநாமே . 
199 அறுகெடுப் பார்அய னும் அரியும் 

அன்றிமற் றிந்திர னோடமரர் 
நறுமுறு தேவர் கணங்களெல்லாம் 

நம்மிற்பின் பல்ல தெடுக்கவொட்டோம் 
செறிவுடை மும்மதில் எய்தவில்லி 

திருவேகம் பன்செம்பொற் கோயில்பாடி 
20 முறுவற்செவ் வாயினீர் முக்கணப்பற்கு 

ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே . 
200 உலக்கை பலஓச்சு வார் பெரியர் 

உலகமெ லாம்உரல் போதாதென்றே 
கலக்க அடியவர் வந்து நின்றார் 

காண உலகங்கள் போதாதென்றே 
நலக்க அடியோமை ஆண்டுகொண்டு 

நாண்மலர்ப் பாதங்கள் சூடத்தந்த 
24 மலைக்கு மருகனைப் பாடிப்பாடி 

மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்துநாமே . 
201 சூடகந் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்பத் 

தொண்டர் குழாமெழுந் தார்ப்ப ஆர்ப்ப 
நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப 

நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்பப் 


42 


திருவாசகம் 


எ 


அ 


பாடகம் மெல்லடி யார்க்குமங்கை 

பங்கினன் எங்கள் பராபரனுக்கு 
28 ஆடக மாமலை அன்னகோவுக்கு 

ஆடப் பொற்சுண்ணம் இடித்து நாமே . 
202 வாள் தடங் கண்மட மங்கைநல்லீர் 

வரிவளை ஆர்ப்பவண் கொங்கை பொங்கத் 
தோள் திரு முண்டந் துதைந்திலங்கச் 

சோத்தெம்பி ரானென்று சொல்லிச்சொல்லி 
நாட்கொண்ட நாண்மலர்ப் பாதங்காட்டி 

நாயிற் கடைப்பட்ட நம்மையிம்மை 
32 ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடிப்பாடி 

ஆடப் பொற்சுண்ணம் இடித்துநாமே . 
203 வையகம் எல்லாம் உரலதாக 

மாமேரு என்னும் உலக்கை நாட்டி 
மெய்யெனும் மஞ்சள் நிறைய அட்டி 

மேதகு தென்னன் பெருந்துறையான் 
செய்ய திருவடி பாடிப்பாடிச் 

செம்பொன் உலக்கை வலக்கைபற்றி 
36 ஐயன் அணிதில்லை வாணனுக்கே 

ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே . 
204 முத்தணி கொங்கைகள் ஆடஆட 

மொய்குழல் வண்டினம் ஆடஆடச் 
சித்தஞ் சிவனொடும் ஆடஆடச் 

செங்கயற் கண்பனி ஆடஆடப் 
பித்தெம் பிரானொடும் ஆடஆடப் 

பிறவி பிறரொடும் ஆடஆட 
40 அத்தன் கருணையொ டாடஆட 

ஆடப்பொற் சுண்ணம் இடித்துநாமே . 


கா 


205 மாடு நகைவாள் நிலாவெறிப்ப 

வாய்திறந் தம்பவ ளந்துடிப்பப் 
பாடுமின் நந்தம்மை ஆண்டவாறும் 

பணிகொண்ட வண்ணமும் பாடிப்பாடித் 
தேடுமின் எம்பெரு மானைத்தேடிச் 

சித்தங் களிப்பத் திகைத்துத்தேறி 
44 ஆடுமின் அம்பலத் தாடினானுக்கு 

ஆடப்பொற் சுண்ணம் இடித்துநாமே . 
206 மையமர் கண்டனை வானநாடர் 

மருந்தினை மாணிக்கக் கூத்தன் தன்னை 
ஐயனை ஐயர்பி ரானை நம்மை 

அகப்படுத் தாட்கொண் டருமைகாட்டும் 
பொய்யர்தம் பொய்யனை மெய்யர்மெய்யைப் 

போதரிக் கண்ணிணைப் பொற்றொடித்தோள் 
48 பையர வல்குல் மடந்தை நல்லீர் 

பாடிப்பொற் சுண்ணம் இடித்து நாமே . 


9. திருப்பொற்சுண்ணம் 


43 


207 மின்னிடைச் செந்துவர் வாய்க்கருங்கண் 

வெண்நகைப் பண்ணமர் மென்மொழியீர் 
என்னுடை ஆரமு தெங்களப்பன் 

எம்பெரு மான் இம வான்மகட்குத் 
தன்னுடைக் கேள்வன் மகன் தகப்பன் 

தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடிப் 
52 பொன்னுடைப் பூண்முலை மங்கைநல்லீர் 

பொற்றிருச் சுண்ணம் இடித்துநாமே . 
208 சங்கம் அரற்றச் சிலம்பொலிப்பத் 

தாழ்குழல் சூழ்தரு மாலையாடச் 
செங்கனி வாயித ழுந்துடிப்பச் 

சேயிழை யீர்சிவ லோகம்பாடிக் 
கங்கை இரைப்ப அராஇரைக்குங் 

கற்றைச் சடைமுடி யான் கழற்கே 
56 பொங்கிய காதலிற் கொங்கைபொங்கப் 

பொற்றிருச் சுண்ணம் இடித்துநாமே . 
209 ஞானக் கரும்பின் தெளியைப்பாகை 

நாடற் கரிய நலத்தை நந்தாத் 
தேனைப் பழச்சுவை ஆயினானைச் 

சித்தம் புகுந்துதித் திக்கவல்ல 
கோனைப் பிறப்பறுத் தாண்டுகொண்ட 

கூத்தனை நாத்தழும் பேறவாழ்த்திப் 
60 பானல் தடங்கண் மடந்தைநல்லீர் 

பாடிப்பொற் சுண்ணம் இடித்துநாமே . 
210 ஆவகை நாமும்வந் தன்பர்தம்மோடு 

ஆட்செயும் வண்ணங்கள் பாடிவிண்மேல் 
தேவர் கனாவிலுங் கண்டறியாச் 

செம்மலர்ப் பாதங்கள் காட்டுஞ்செல்வச் 
சேவகம் ஏந்திய வெல்கொடியான் 

சிவபெரு மான்புரஞ் செற்ற கொற்றச் 
64 சேவகன் நாமங்கள் பாடிப்பாடிச் 

செம்பொன்செய் சுண்ணம் இடித்துநாமே . 
211 தேனக மாமலர்க் கொன்றைபாடிச் 

சிவபுரம் பாடித் திருச்சடைமேல் 
வானக மாமதிப் பிள்ளைபாடி 

மால்விடை பாடி வலக்கையேந்தும் 
ஊனக மாமழுச் சூலம்பாடி 

உம்பரும் இம்பரும் உய்ய அன்று 
68 போனக மாகநஞ் சுண்டல்பாடிப் 

பொற்றிருச் சுண்ணம் இடித்து நாமே . 
212 அயன் தலை கொண்டு செண் டாடல்பாடி 

அருக்கன் எயிறு பறித்தல்பாடிக் 
கயந்தனைக் கொன்றுரி போர்த்தல்பாடிக் 

காலனைக் காலால் உதைத்தல்பாடி 


44 


திருவாசகம் 


இயைந்தன முப்புரம் எய்தல்பாடி 

ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட 
72 நயந்தனைப் பாடிநின் றாடியாடி 

நாதற்குச் சுண்ணம் இடித்துநாமே . 
213 வட்ட மலர்க்கொன்றை மாலைபாடி 

மத்தமும் பாடி மதியும்பாடிச் 
சிட்டர்கள் வாழுந்தென் தில்லை பாடிச் 

சிற்றம் பலத்தெங்கள் செல்வம்பாடிக் 
கட்டிய மாசுணக் கச்சைபாடிக் 

கங்கணம் பாடிக் கவித்தகைம்மேல் 
76 இட்டுநின் றாடும் அரவம்பாடி 

ஈசற்குச் சுண்ணம் இடித்துநாமே . 
214 வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு 

மெய்ம்மையும் பொய்ம்மையும் ஆயினார்க்குச் 
சோதியு மாய்இருள் ஆயினார்க்குத் 

துன்பமு மாய் இன்பம் ஆயினார்க்குப் 
பாதியு மாய்முற்றும் ஆயினார்க்குப் 

பந்தமு மாய்வீடும் ஆயினாருக்கு 
80 ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு 
ஆடப்பொற் சுண்ணம் இடித்துநாமே . 

திருச்சிற்றம்பலம் 
தில்லையில் அருளியது 
10. திருக்கோத்தும்பி 
(சிவனோடு ஐக்கியம் ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
215 பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த 

நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் 
மாவேறு சோதியும் வானவருந் தாமறியாச் 
4 சேவேறு சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
216 நானார் என் உள்ளமார் ஞானங்க ளாரென்னை யாரறிவார் 

வானோர் பிரானென்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி 
ஊனா ருடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் 
8 தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பீ . 
217 தினைத்தனை உள்ளதோர் பூவினில்தேன் உண்ணாதே 

நினைத்தொறுங் காண்தொறும் பேசுந்தோறும் எப்போதும் 
அனைத்தெலும் புள்நெக ஆனந்தத் தேன்சொரியுங் 
12 குனிப்புடை யானுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
218 கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் 

என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட் கொண்டருளி 
வண்ணப் பணித்தென்னை வாவென்ற வான்கருணைச் 
16 சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 


2 . 


10. திருக்கோத்தும்பி 


45 


67 


அ 


219 அத்தேவர் தேவர் அவர்தேவ ரென்றிங்ஙன் 

பொய்த்தேவு பேசிப் புலம்புகின்ற பூதலத்தே 
பத்தேதும் இல்லாதென் பற்றறநான் பற்றி நின்ற 
20 மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
220 வைத்த நிதிபெண்டீர் மக்கள் குலங் கல்வியென்னும் 

பித்த உலகிற் பிறப்போ டிறப்பென்னும் 
சித்த விகாரக் கலக்கந் தெளிவித்த 
24 வித்தகத் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
221 சட்டோ நினைக்க மனத்தமுதாஞ் சங்கரனைக் 

கெட்டேன் மறப்பேனோ கேடுபடாத் திருவடியை 
ஒட்டாத பாவித் தொழும்பரை நாம் உருவறியோம் 
28 சிட்டாய சிட்டற்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
222 ஒன்றாய் முளைத்தெழுந் தெத்தனையோ கவடுவிட்டு 
நன்றாக வைத்தென்னை நாய்சிவிகை ஏற்றுவித்த 
என் தாதை தாதைக்கும் எம்மனைக்குந் தம்பெருமான் 
32 குன்றாத செல்வற்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
223 கரணங்கள் எல்லாங் கடந்து நின்ற கறைமிடற்றன் 

சரணங்க ளேசென்று சார்தலுமே தான் எனக்கு 
மரணம் பிறப்பென் றிவையிரண்டின் மயக்கறுத்த 
36 கருணைக் கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
224 நோயுற்று மூத்துநான் நுந்துகன்றா யிங்கிருந்து 

நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாந் 
தாயுற்று வந்தென்னை ஆண்டுகொண்ட தன்கருணைத் 
40 தேயுற்ற செல்வற்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
225 வன்னெஞ்சக் கள்வன் மனவலியன் என்னாதே 

கல்நெஞ் சுருக்கிக் கருணையினால் ஆண்டு கொண்ட 
அன்னந் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் 
44 பொன்னங் கழலுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
226 நாயேனைத் தன்னடிகள் பாடுவித்த நாயகனைப் 

பேயேன துள்ளப் பிழைபொறுக்கும் பெருமையனைச் 
சீயேதும் இல்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் 
48 தாயான ஈசற்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
227 நான்தனக் கன்பின்மை நானுந்தா னும் அறிவோம் 

தானென்னை ஆட்கொண்ட தெல்லாருந் தாமறிவார் 
ஆன கருணையும் அங்குற்றே தானவனே 
52 கோனென்னைக் கூடக் குளிர்ந்தூதாய் கோத்தும்பீ . 
228 கருவாய் உலகினுக் கப்புறமாய் இப்புறத்தே 

மருவார் மலர்க்குழல் மாதினொடும் வந்தருளி 
அருவாய் மறைபயில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட 
56 திருவான தேவற்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 


A ) 


கஉ 


கங 


46 


திருவாசகம் 


229 நானும் என் சிந்தையும் நாயகனுக் கெவ்விடத்தோம் 

தானுந்தன் தையலுந் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் 
வானுந் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் 
60 தேனுந்து சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 


230 உள்ளப் படாத திருவுருவை உள்ளுதலும் 

கள்ளப் படாத களிவந்த வான்கருணை 
வெள்ளப் பிரான் எம் பிரான் என்னை வேறே ஆட் 
64 கொள்ளப் பிரானுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 


231 பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் 

மெய்யாக் கருதிக் கிடந்தேனை ஆட்கொண்ட 
ஐயாவென் ஆருயிரே அம்பலவா என்றவன்றன் 
68 செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 


232 தோலுந் துகிலுங் குழையுஞ் சுருள்தோடும் 

பால் வெள்ளை நீறும்பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் 
சூலமுந் தொக்க வளையு முடைத்தொன்மைக் 
72 கோலமே நோக்கிக் குளிர்ந்தூதாய் கோத்தும்பீ . 


கஅ 


233 கள்வன் கடியன் கலதியிவன் என்னாதே 

வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என்மனத்தே 
உள்ளத் துறுதுய ரொன்றொழியா வண்ணமெல்லாம் 
76 தெள்ளுங் கழலுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 
234 பூமேல் அயனோடு மாலும் புகலரிதென்று 

ஏமாறி நிற்க அடியேன் இறுமாக்க 
நாய்மேல் தவிசிட்டு நன்றாய்ப் பொருட்படுத்த 
80 தீமேனி யானுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ . 

திருச்சிற்றம்பலம் 


20 


தில்லையில் அருளியது 
11. திருத்தெள்ளேணம் 

( சிவனோடு அடைவு ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
235 திருமாலும் பன்றியாய்ச் சென்றுணராத் திருவடியை 

உருநாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் 
ஒருநாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாற் காயிரம் 
4 திருநாமம் பாடிநாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 
236 திருவார் பெருந்துறை மேயபிரான் என்பிறவிக் 

கருவேர் அறுத்தபின் யாவரையுங் கண்டதில்லை 
அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன்மருவுந் 
8 திருவாரூர் பாடிநாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 


க 


1 


10. திருக்கோத்தும்பி 


47 


237 அரிக்கும் பிரமற்கும் அல்லாத தேவர்கட்கும் 

தெரிக்கும் படித்தன்றி நின்றசிவம் வந்து நம்மை 
உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட் டுலகமெல்லாம் 
12 சிரிக்குந் திறம்பாடித் தெள்ளேணங் கொட்டாமோ . 


கூட 


* 


238 அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே 

பவமாயங் காத்தென்னை ஆண்டுகொண்ட பரஞ்சோதி 
நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து 
16 சிவமான வாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ . 
239 அருமந்த தேவர் அயன் திருமாற் கரியசிவம் 

உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்தக் கொண்டருளிக் 
கருவெந்து வீழக் கடைக்கணித்தென் உளம் புகுந்த 
20 திருவந்த வாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ , 
240 அரையாடு நாகம் அசைத்தபிரான் அவனியின்மேல் 

வரையாடு மங்கைதன் பங்கொடும்வந் தாண்டதிறம் 
உரையாட உள்ளொளியாட ஒண்மாமலர்க் கண்களில் நீர்த் 
24 திரையாடு மாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ . 
241 ஆவா அரிஅயன் இந்திரன்வானோர்க் கரியசிவன் 

வாவாவென் றென்னையும் பூதலத்தேவலித்தாண்டு கொண்டான் 
பூவார் அடிச்சுவ டென் தலைமேற் பொறித்தலுமே 
28 தேவான வாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ . 
242 கறங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போ டிறப்பென்னும் 

அறம்பாவமென்றிரண்டச்சந்தவிர்த்தென்னை ஆண்டுகொண்டான் 
மறந்தேயுந் தன்கழல்நான் மறவாவண்ணம் நல்கிய அத் 
32 திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 


எ 


அ 


243 கல்நா ருரித்தென்ன என்னையுந்தன் கருணையினால் 

பொன்னார் கழல்பணித் தாண்டபிரான் புகழ்பாடி 
மின்னேர் நுடங்கிடைச் செந்துவர்வாய் வெண்ணகையீர் 
36 தென்னா தென்னாவென்று தெள்ளேணங் கொட்டாமோ . 


கூ 


244 கனவேயுந் தேவர்கள் காண்பரிய கனைகழலோன் 

புனவே யனவளைத் தோளியொடும் புகுந்தருளி 
நனவே எனைப்பிடித்தாட் கொண்டவா நயந்து நெஞ்சம் 
40 சினவேற்கண் நீர்மல்கத் தெள்ளேணங் கொட்டாமோ . 
245 கயல்மாண்ட கண்ணி தன் பங்கன் எனைக்கலந் தாண்டலுமே 

அயல்மாண் டருவினைச் சுற்றமுமாண் டவனியின் மேல் 
மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமாண் டென்னுடைய 
44 செயல்மாண்ட வாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ . 
246 முத்திக் குழன்று முனிவர்குழாம் நனிவாட 

அத்திக் கருளி அடியேனை ஆண்டுகொண்டு 
பத்திக் கடலுட் பதித்த பரஞ்சோதி 
48 தித்திக்கு மாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ, 


கஉ 


| 


48 


திருவாசகம் 


கே 


க 


கக 


247 பார்பாடும் பாதாளர் பாடும்விண்ணோர் தம்பாடும் 

ஆர்பாடுஞ் சாரா வகையருளி ஆண்டுகொண்ட 
நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் 
52 சீர்பாடல் பாடிநாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 
248 மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே 

நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் வந்தடியேன் 
பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் 
56 சேலேர்கண் நீர்மல்கத் தெள்ளேணங் கொட்டாமோ , 
249 உருகிப் பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு 

பருகற் கினிய பரங்கருணைத் தடங்கடலை 
மருவித் திகழ்தென்னன் வார்கழலே நினைந்தடியோம் 
60 திருவைப் பரவிநாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 
250 புத்தன் புரந்தராதியர் அயன்மால் போற்றி செயும் 

பித்தன் பெருந்துறை மேயபிரான் பிறப்பறுத்த 
அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கழல்கள் 
64 சித்தம் புகுந்தவா தெள்ளேணங் கொட்டாமோ . 
251 உவலைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் 

சவலைக் கடலுளனாய்க் கிடந்து தடுமாறும் 
கவலைக் கெடுத்துக் கழலிணைகள் தந்தருளும் 
68 செயலைப் பரவிநாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 
252 வான் கெட்டு மாருதம் மாய்ந்தழல் நீர் மண்கெடினும் 

தான் கெட்ட லின்றிச் சலிப்பறியாத் தன்மையனுக்கு 
ஊன் கெட் டுயிர்கெட் டுணர்வுகெட்டென் உள்ளமும் போய் 
72 நான் கெட்ட வாபாடித் தெள்ளேணங் கொட்டாமோ . 
253 விண்ணோர் முழுமுதல் பாதாளத் தார்வித்து 

மண்ணோர் மருந்தயன் மாலுடைய வைப்படியோம் 
கண்ணார வந்து நின்றான் கருணைக் கழல்பாடித் 
76 தென்னாதென் னாவென்று தெள்ளேணங் கொட்டாமோ . 
254 குலம்பாடிக் கொக்கிற கும்பாடிக் கோல்வளையாள் 

நலம்பாடி நஞ்சுண்ட வாபாடி நாள்தோறும் 
அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற 
80 சிலம்பாடல் பாடிநாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 

திருச்சிற்றம்பலம் 


கஅ 


20 


தில்லையல் அருளியது 

12. திருச்சாழல் 
( சிவனுடைய காருணியம் ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
255 பூசுவதும் வெண்ணீறு பூண்பதுவும் பொங்கரவம் 

பேசுவதுந் திருவாயால் மறைபோலுங் காணேடீ 
பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவுங் கொண்டென்னை 
4 ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ . 


க 


12 , திருச்சாழல் 


49 


all 


256 என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்குந் தானீசன் 

துன்னம்பெய் கோவணமாக் கொள்ளுமது என்னேடீ 
மன்னுகலை துன்னு பொருள் மறைநான்கே வான்சரடாத் 
8 தன்னையே கோவணமாச் சாத்தினன்காண் சாழலோ . 
257 கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை 

தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடீ 
தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் 
12 காயில் உலகனைத்துங் கற்பொடிகாண் சாழலோ . 
258 அயனை அனங்கனை அந்தகனைச் சந்திரனை 

வயனங்கண் மாயா வடுச் செய்தான் காணேடீ 
நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் 
16 சயமன்றோ வானவர்க்குத் தாழ்குழலாய் சாழலோ ; 
259 தக்கனையும் எச்சனையுந் தலையறுத்துத் தேவர்கணம் 

தொக்கனவந் தவர் தம்மைத் தொலைத்ததுதான் என்னேடீ 
தொக்கனவந் தவர் தம்மைத் தொலைத்தருளி அருள் கொடுத்தங் 
20 கெச்சனுக்கு மிகைத் தலைமற் றருளினன்காண் சாழலோ . 
260 அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் 

நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றது தான் என்னேடீ 
நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவருந்தம் 
24 சலமுகத்தால் ஆங்காரந் தவிரார்காண் சாழலோ . 
261 மலைமகளை யொருபாகம் வைத்தலுமே மற்றொருத்தி 

சலமுகத்தால் அவன் சடையிற் பாயுமது என்னேடீ 
சலமுகத்தால் அவன் சடையிற் பாய்ந்திலளேல் தரணியெல்லாம் 
28 பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாஞ் சாழலோ . 
262 கோலால மாகிக் குரைகடல்வாய் அன்றெழுந்த 

ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடீ 
ஆலாலம் உண்டிலனேல் அன்றயன்மால் உள்ளிட்ட 
32 மேலாய தேவரெல்லாம் வீடுவர்காண் சாழலோ . 
263 தென்பா லுகந்தாடுந் தில்லைச்சிற் றம்பலவன் 

பெண்பா லுகந்தான் பெரும்பித்தன் காணேடீ 
பெண்பா லுகந்திலனேற் பேதாய் இருநிலத்தோர் 
36 விண்பாலி யோகெய்தி வீடுவர்காண் சாழலோ. 
264 தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை 

ஆனந்த வெள்ளத் தழுத்துவித்தான் காணேடீ 

ஆனந்த வெள்ளத் தழுத்துவித்த திருவடிகள் 
40 வானுந்து தேவர்கட்கோர் வான்பொருள்காண் சாழலோ . க 0 
265 நங்காய் இதென்னதவம் நரம்போ டெலும்பணிந்து 

கங்காளந் தோள்மேலே காதலித்தான் காணேடீ 

கங்காளம் ஆமாகேள் காலாந்த ரத்திருவர் 
44 தங்காலஞ் செய்யத் தரித்தனன்காண் சாழலோ , 
தி -4 


எ 


50 


திருவாசகம் 


266 கானார் புலித்தோல் உடைதலைஊண் காடுபதி 

ஆனா லவனுக்கிங் காட்படுவார் ஆரேடீ 

ஆனாலுங் கேளாய் அயனுந் திருமாலும் 
48 வானாடர் கோவும் வழியடியார் சாழலோ . 


82 


267 மலையரையன் பொற்பாவை வாள் நுதலாள் பெண் திருவை 

உலகறியத் தீவேட்டான் என்னுமது என்னேடீ 
உலகறியத் தீவேளா தொழிந்தனனேல் உலகனைத்துங் 
52 கலை நவின்ற பொருள்களெல்லாங் கலங்கிடுங்காண் சாழலோ . 
268 தேன் புக்க தண்பணைசூழ் தில்லைச்சிற் றம்பலவன் 

தான்புக்கு நட்டம் பயிலுமது என்னேடீ 
தான்புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணியெல்லாம் 
56 ஊன்புக்க வேற்காளிக் கூட்டாங்காண் சாழலோ . 


269 கடகரியும் பரிமாவும் தேரும்உகந் தேறாதே 

இடபம் உகந் தேறியவா றெனக்கறிய இயம்பேடீ 
தடமதில்கள் அவை மூன்றுந் தழலெரித்த அந்நாளில் 
60 இடபமதாய்த் தாங்கினான் திருமால்காண் சாழலோ . 
270 நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை 

அன்றாலின் கீழிருந்தங் கறமுரைத்தான் காணேடீ 

அன்றாலின் கீழிருந்தங் கறமுரைத்தான் ஆயிடினுங் 
64 கொன்றான்காண் புரமூன்றுங் கூட்டோடே சாழலோ . 
271 அம்பலத்தே கூத்தாடி அமுதுசெயப் பலிதிரியும் 

நம்பனையுந் தேவனென்று நண்ணுமது என்னேடீ 
நம்பனையும் ஆமாகேள் நான்மறைகள் தாமறியா 
68 எம்பெருமான் ஈசாவென் றேத்தினகாண் சாழலோ . 


கசு 


272 சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி 

நலமுடைய நாரணற்கன் றருளியவா றென்னேடீ 
நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந் தரனடிக்கீழ் 
72 அலராக இடஆழி அருளினன்காண் சாழலோ. 


273 அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் 

எம்பெருமான் உண்டசதுர் எனக்கறிய இயமபேடீ 
எம்பெருமான் ஏதுடுத்தங் கேதமுது செய்திடினுந் 
76 தம்பெருமை தானறியாத் தன்மையன்காண் சாழலோ. 
274 இருந்தவருக் காலின் கீழ் அறமுதலா நான்கனையும் 

இருந்தவருக் கருளுமது எனக்கறிய இயம்பேடீ 
அருந்தவருக் கறமுதல் நான் கன்றருளிச் செய்திலனேல் 
80 திருந்தவருக் குலகியற்கை தெரியா காண் சாழலோ . 

திருச்சிற்றம்பலம் 


க 


கூ 


தில்லையில் அருளியது 

13. திருப்பூவல்லி 
( மாயாவிசயம் நீங்குதல் ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
275 இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே 

துணையான சுற்றங்கள் அத்தனையுந் துறந்தொழிந்தேன் 
அணையார் புனற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற 
4 புணையாளன் சீர்பாடிப் பூவல்லி கொய்யாமோ . 
276 எந்தையெந் தாய்சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய 

பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் 
அந்த இடைமருதில் ஆனந்தத் தேனிருந்த 
8 பொந்தைப் பரவிநாம் பூவல்லி கொய்யாமோ . 
277 நாயிற் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்துத் 

தாயிற் பெரிதுந் தயாவுடைய தம்பெருமான் 
மாயப் பிறப்பறுத் தாண்டானென் வல்வினையின் 
12 வாயிற் பொடியட்டிப் பூவல்லி கொய்யாமோ . 
278 பண்பட்ட தில்லைப் பதிக்கரசைப் பரவாதே 

எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் 
விண்பட்ட பூதப் படைவீர பத்திரரால் 
16 புண்பட்ட வாபாடிப் பூவல்லி கொய்யாமோ . 
279 தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் 

ஊனாடி நாடிவந் துள்புகுந்தான் உலகர்முன்னே 
நானாடி ஆடி நின் றோலமிட நடம்பயிலும் 
20 வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ . 
280 எரிமூன்று தேவர்க் கிரங்கியருள் செய்தருளிச் 

சிரமூன் றறத்தன் திருப்புருவம் நெரித்தருளி 
உருமூன்று மாகி உணர்வரிதாம் ஒருவனுமே 
24 புரமூன் றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ . 
281 வணங்கத் தலைவைத்து வார்கழல்வாய் வாழ்த்தவைத்து 

இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத் தெம்பெருமான் 
அணங்கொ டணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற 
28 குணங்கூரப் பாடிநாம் பூவல்லி கொய்யாமோ . 
282 நெறிசெய் தருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே 

குறிசெய்து கொண்டென்னை ஆண்டபிரான் குணம்பரவி 
முறிசெய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையைக் 
32 கிறிசெய்த வாபாடிப் பூவல்லி கொய்யாமோ. 
283 பன்னாள் பரவிப் பணிசெய்யப் பாதமலர் 
என் ஆகம் துன்னவைத்த பெரியோன் எழிற்சுடராய்க் 

கல்நா ருரித்தென்னை யாண்டு கொண்டான் கழலிணைகள் 
36 பொன்னான வாபாடிப் பூவல்லி கொய்யாமோ . 


சு 


|| 


52 , 

திருவாசகம் 
284 பேராசை யாமிந்தப் பிண்டமறப் பெருந்துறையான் 

சீரார் திருவடி யென் தலைமேல் வைத்தபிரான் 
காரார் கடல்நஞ்சை உண்டுகந்த காபாலி 
40 போரார் புரம்பாடிப் பூவல்லி கொய்யாமோ . 
285 பாலும் அமுதமுந் தேனுடனாம் பராபரமாய்க் 

கோலங் குளிர்ந்துள்ளங் கொண்ட பிரான் குரைகழல்கள் 

ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் அந்நெறியே 
44 போலும் புகழ்பாடிப் பூவல்லி கொய்யாமோ . 
286 வானவன் மாலயன் மற்றுமுள்ள தேவர்கட்கும் 

கோனவ னாய்நின்று கூடலிலாக் குணக்குறியோன் 

ஆன நெடுங்கடல் ஆலாலம் அமுது செய்யப் 
48 போனகம் ஆனவா பூவல்லி கொய்யாமோ . 
287 அன்றால் நீழற்கீழ் அருமறைகள் தானருளி 

நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் 
நின்றார ஏத்தும் நிறைகழலோன் புனை கொன்றைப் 
52 பொன் தாது பாடிநாம் பூவல்லி கொய்யாமோ . 
288 படமாக என்னுள்ளே தன்னிணைப்போ தவையளித்திங்கு 

இடமாகக் கொண்டிருந் தேகம்பம் மேயபிரான் 
தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா 
56 நடமாடு மாபாடிப் பூவல்லி கொய்யாமோ . 
289 அங்கி அருக்கன் இராவணன் அந் தகன் கூற்றன் 

செங்கண் அரிஅயன் இந்திரனுஞ் சந்திரனும் 
பங்கமில் தக்கனும் எச்சனுந்தம் பரிசழியப் 
60 பொங்கியசீர் பாடிநாம் பூவல்லி கொய்யாமோ . 
290 திண்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு 

மண்பால் மதுரையிற் பிட்டமுது செய்தருளித் 
தண்டாலே பாண்டியன் தன்னைப் பணிகொண்ட 
64 புண்பாடல் பாடிநாம் பூவல்லி கொய்யாமோ . 
291 முன்னாய மாலயனும் வானவருந் தானவரும் 

பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே 
என்னாகம் உள்புகுந் தாண்டு கொண்டான் இலங்கணியாம் 
68 பன்னாகம் பாடிநாம் பூவல்லி கொய்யாமோ . 
292 சீரார் திருவடித் திண்சிலம்பு சிலம்பொலிக்கே 

ஆராத ஆசையதாய் அடியேன் அகமகிழத் 
தேரார்ந்த வீதிப் பெருந்துறையான் திருநடஞ்செய் 
72 பேரானந் தம்பாடிப் பூவல்லி கொய்யாமோ . 
293 அத்தி யுரித்தது போர்த்தருளும் பெருந்துறையான் 

பித்த வடிவு கொண் டிவ்வுலகிற் பிள்ளையுமாம் 
முத்தி முழுமுதலுத் தரகோச மங்கைவள்ளல் 
16 புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ . 
294 மாவார வேறி மதுரைநகர் புகுந்தருளித் 

தேவார்ந்த கோலந் திகழப் பெருந்துறையான் 
கோவாகி வந்தெம்மைக் குற்றேவல் கொண்டருளும் 
80 பூவார் கழல்பரவிப் பூவல்லி கொய்யாமோ . * 

திருச்சிற்றம்பலம் 
இப்பாடல் சில வெளியீடுகளில் இல்லை . 


உ 0 


$ 3 


திருவேகம்பத்தில் அருளியது 

14. திருவுந்தியார் 
( ஞான வெற்றி ) 
கலித்தாழிசை 
திருச்சிற்றம்பலம் 


295 வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் 

உளைந்தன முப்புரம் உந்தீபற 
3 ஒருங்குடன் வெந்தவா றுந்தீபற . 


296 ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் 

ஓரம்பே முப்புரம் உந்தீபற 
6 ஒன்றும் பெருமிகை உந்தீபற . 


உ 


297 தச்சு விடுத்தலுந் தாமடி யிட்டலும் 

அச்சு முறிந்ததென் றுந்தீபற 
9 அழிந்தன முப்புரம் உந்தீபற . 


சா 


சு 


எ 


298 உய்யவல் லாரொரு மூவரைக் காவல் கொண்டு 

எய்யவல் லானுக்கே உந்தீபற 
12 இளமுலை பங்கனென் றுந்தீபற 
299 சாடிய வேள்வி சரிந்திடத் தேவர்கள் 

ஓடிய வாபாடி உந்தீபற 
15 உருத்திர நாதனுக் குந்தீபற . 
300 ஆவா திருமால் அவிப்பாகங் கொண்டன்று 

சாவா திருந்தானென் றுந்தீபற 
18 சதுர்முகன் தாதையென் றுந்தீபற . 
301 வெய்யவன் அங்கி விழுங்கத் திரட்டிய 

கையைத் தறித் தானென் றுந்தீபற 
21 கலங்கிற்று வேள்வியென் றுந்தீபற . 
302 பார்ப்பதி யைப்பகை சாற்றிய தக்கனைப் 

பார்ப்பதென் னேயேடி யுந்தீபற 
24 பணைமுலை பாகனுக் குந்தீபற . 
303 புரந்தர னாரொரு பூங்குயி லாகி 

மரந்தனி லேறினார் உந்தீபற 
27 வானவர் கோனென்றே உந்தீபற . 
304 வெஞ்சின வேள்வி வியாத்திர னார் தலை 

துஞ்சின வாபாடி உந்தீபற 
30 தொடர்ந்த பிறப்பற உந்தீபற 
305 ஆட்டின் தலையை விதிக்குத் தலையாகக் 

கூட்டிய வாபாடி உந்தீபற 
33 கொங்கை குலுங்கநின் றுந்தீபற , 


க 0 


54 


திருவாசகம் 


42 


கங 


306 உண்ணப் புகுந்த பகனொளித் தோடாமே 

கண்ணைப் பறித்தவா றுந்தீபற 
36 கருக்கெட நாமெலாம் உந்தீபற . 
307 நாமகள் நாசி சிரம்பிர மன்படச் 

சேர்மன் முகன் நெரித் துந்தீபற 
39 தொல்லை வினைகெட உந்தீபற . 
308 நான்மறை யோனும் மகத்திய மான்படப் 

போம்வழி தேடுமா றுந்தீபற 
42 புரந்தரன் வேள்வியி லுந்தீபற . 
309 சூரிய னார்தொண்டை வாயினிற் பற்களை 

வாரி நெரித்தவா றுந்தீபற 
45 மயங்கிற்று வேள்வியென் றுந்தீபற . 
310 தக்கனா ரன்றே தலையிழந் தார்தக்கன் 

மக்களைச் சூழ நின் றுந்தீபற 
48 மடிந்தது வேள்வியென் றுந்தீபற . 
311 பாலக னார்க்கன்று பாற்கடல் ஈந்திட்ட 

கோலச் சடையற்கே யுந்தீபற 
51 குமரன்தன் தாதைக்கே உந்தீபற . 
312 நல்ல மலரின்மேல் நான் முக னார்தலை 

ஒல்லை யரிந்ததென் றுந்தீபற 
54 உகிரால் அரிந்ததென் றுந்தீபற . 
313 தேரை நிறுத்தி மலையெடுத் தான் சிரம் 

ஈரைந்தும் இற்றவா றுந்தீபற 
57 இருபதும் இற்றதென் றுந்தீபற . 
314 ஏகாச மிட்ட இருடிகள் போகாமல் 

ஆகாசங் காவலென் றுந்தீபற 
60 அதற்கப்பாலுங் காவலென் றுந்தீபற 

திருச்சிற்றம்பலம் 


ககா 


பற . 


கஎ , 


1 


கஅ 


20 


தில்லையில் அருளியது 
15. திருத்தோணோக்கம் 

( பிரபஞ்ச சுத்தி ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 


315 பூத்தாரும் பொய்கைப் புனலிதுவே எனக்கருதிப் 

பேய்த்தேர் முகக்குறும் பேதைகுண மாகாமே 
தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடஞ்செய் 
4 கூத்தா உன் சேவடி கூடும்வண்ணந் தோணோக்கம் . 
* இப்பாடல் சில வெளியீடுகளில் இல்லை . 


55 


15. திருத்தோணோக்கம் 
316 என்றும் பிறந்திறந் தாழாமே ஆண்டுகொண்டான் 

கன்றால் விளவெறிந் தான் பிரமன் காண்பரிய 
குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம்பரவித் 
8 துன்றார் குழலினீர் தோணோக்கம் ஆடாமோ . 


317 பொருட்பற்றிச் செய்கின்ற பூசனைகள் போல் விளங்கச் 

செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம்ஊனமுதம் 
விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்தங்கு 
12 அருட்பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ . 
318 கற்போலும் நெஞ்சங் கசிந்துருகக் கருணையினால் 

நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி 
நற்பாற் படுத்தென்னை நாடறியத் தானிங்ஙன் 
16 சொற்பால தானவா தோணோக்கம் ஆடாமோ . 


319 நிலம் நீர் நெருப்புயிர் நீள்விசும்பு நிலாப்பகலோன் 

புலனாய மைந்தனோ டெண்வகையாய்ப் புணர்ந்து நின்றான் 
உலகே ழெனத்திசை பத்தெனத்தா னொருவனுமே 
20 பலவாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ . 


320 புத்தன் முதலாய புல்லறிவிற் பல்சமயம் 

தத்தம் மதங்களில் தட்டுளுப்புப் பட்டு நிற்கச் 
சித்தஞ்சிவமாக்கிச் செய்தனவே தவமாக்கும் 
24 அத்தன் கருணையினால் தோணோக்கம் ஆடாமோ . 
321 தீதில்லை மாணி சிவகருமஞ்சிதைத்தானைச் 

சாதியும் வேதியன் தாதைதனைத் தாளிரண்டுஞ் 
சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்தொழப் 
28 பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் . 
322 மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கைநல்லீர் 

வானந் தொழுந்தென்னன் வார்கழலே நினைந்தடியோம் 
ஆனந்தக் கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வணமே 
32 ஆனந்த மாகிநின் றாடாமோ தோணோக்கம் . 


அ 


323 எண்ணுடை மூவர் இராக்கதர்கள் எரிபிழைத்துக் 

கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின் 

எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் 
36 மண்மிசை மால்பலர் மாண்டனர்காண் தோணோக்கம் . 
324 பங்கயம் ஆயிரம் பூவினிலோர் பூக்குறையத் 

தங்கண் இடந்தரன் சேவடிமேல் சாத்தலுமே 

சங்கரன் எம்பிரான் சக்கரம்மாற் கருளியவாறு 
40 எங்கும் பரவிநாம் தோணோக்கம் ஆடாமோ . 
325 காம னுடலுயிர் காலன்பற் காய்கதிரோன் 

நாமகள் நாசிசிரம் பிரமன் கரம் எரியைச் 

சோமன் கலைதலை தக்கனையும் எச்சனையுந் 
44 தூய்மைகள் செய்தவா தோணோக்கம் ஆடாமோ , 


கக 


கஉ 


56 

திருவாசகம் 
326 பிரமன் அரியென் றிருவருந்தம் பேதைமையால் 

பரமம் யாம்பரம் என்றவர்கள் பதைப்பொடுங்க 
அரனார் அழலுருவாய் அங்கே அளவிறந்து 
48 பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ . 
327 ஏழைத் தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் 

பாழுக் கிறைத்தேன் பரம்பரனைப் பணியாதே 
ஊழிமுதற் சிந்தாத நன்மணிவந் தென்பிறவித் 
52 தாழைப் பறித்தவா தோணோக்கம் ஆடாமோ . 
328 உரைமாண்ட உள்ளொளி உத்தமன்வந் துளம்புகலும் 

கரைமாண்ட காமப் பெருங்கடலைக் கடத்தலுமே 
இரைமாண்ட இந்திரியப் பறவை இரிந்தோடத் 
56 துரைமாண்ட வாபாடித் தோணோக்கம் ஆடாமோ . 

திருச்சிற்றம்பலம் 


கங 


க 


திருவுத்தரகோசமங்கையில் அருளியது 
16. திருப்பொன்னூசல் 

( அருட்சுத்தி ) 
தரவு கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
329 சீரார் பவளங்கால் முத்தங் கயிறாக 

ஏராரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து 
நாரா யணன் அறியா நாண்மலர்த்தாள் நாயடியேற் 
கூராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை 
ஆரா அமுதின் அருள்தாளிணைபாடிப் 
6 போரார்வேற் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ . 
330 மூன்றங் கிலங்கு நயனத்தன் மூவாத 

வான் தங்கு தேவர்களுங் காணா மலரடிகள் 
தேன் தங்கித் தித்தித் தழுதூறித் தான் தெளிந்தங்கு 
ஊன்தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கைக் 
கோன் தங் கிடைமருது பாடிக் குலமஞ்ஞை 
12 போன்றங் கன நடையீர் பொன்னூசல் ஆடாமோ . 
331 முன்ஈறும் ஆதியு மில்லான் முனிவர்குழாம் 

பன்னூறு கோடி யிமையோர்கள் தாம் நிற்பத் 
தன் நீ றெனக்கருளித் தன்கருணை வெள்ளத்து 
மன்னூற மன்னுமணி யுத்தர கோசமங்கை 
மின்னேறு மாட வியன்மாளிகைபாடிப் 
18 பொன்னேறு பூண்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ . 
332 நஞ்சமர் கண்டத்தன் அண்டத் தவர்நாதன் 

மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை 
அஞ்சொலாள் தன்னோடுங் கூடி அடியவர்கள் 
நெஞ்சுளே நின்றமுத மூறிக் கருணைசெய்து 
துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ்பாடிப் 
24 புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசல் ஆடாமோ . 


உ 


16. திருப்பொன்னூசல் 


57 


333 ஆணோ அலியோ அரிவையோ என்றிருவர் 

காணாக் கடவுள் கருணையினால் தேவர்குழாம் 
நாணாமே உய்ய ஆட் கொண்டருளி நஞ்சுதனை 
ஊணாக உண்டருளும் உத்தர கோசமங்கைக் 
கோணார் பிறைச்சென்னிக் கூத்தன் குணம்பரவிப் 
30 பூணார் வனமுலையீர் பொன்னூசல் ஆடாமோ . 


334 மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கைத் 

தாதாடு கொன்றைச் சடையான் அடியாருள் 
கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டென் தொல்பிறவித் 
தீதோடா வண்ணந் திகழப் பிறப்பறுப்பான் 
காதாடு குண்டலங்கள் பாடிக் கசிந்தன்பால் 
36 போதாடு பூண்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ . 


சு 


எ 


335 உன்னற் கரிய திருவுத்தர கோசமங்கை 

மன்னிப் பொலிந்திருந்த மாமறையோன் தன்புகழே 
பன்னிப் பணிந்திறைஞ்சப் பாவங்கள் பற்றறுப்பான் 
அன்னத்தின் மேலேறி ஆடுமணி மயில்போல் 
என்னத்தன் என்னையும் ஆட் கொண்டான் எழில்பாடிப் 
42 பொன்னொத்த பூண்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ . 
336 கோல வரைக்குடுமி வந்து குவலயத்துச் 

சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து 
ஞால மிகப்பரிமேற் கொண்டு நமையாண்டான் 
சீலந் திகழுந் திருவுத்தர கோசமங்கை 
மாலுக் கரியானை வாயார நாம்பாடிப் 
48 பூலித் தகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ . 
337 தெங்குலவு சோலைத் திருஉத்தர கோசமங்கை 

தங்குலவு சோதித் தனியுருவம் வந்தருளி 
எங்கள் பிறப்பறுத்திட் டெந்தரமும் ஆட்கொள்வான் 
பங்குலவு கோதையுந் தானும் பணிகொண்ட 

கொங்குலவு கொன்றைச் சடையான் குணம்பரவிப் 
54 பொங்குலவு பூண்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ . 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
17. அன்னைப்பத்து 
( ஆத்தும பூரணம் ) 

கலி விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
338 வேத மொழியர்வெண் ணீற்றர்செம் மேனியர் 

நாதப் பறையினர் அன்னே என்னும் 
நாதப் பறையினர் நான்முகன் மாலுக்கும் 
4 நாதரிந் நாதனார் அன்னே என்னும் . 


க 


58 

திருவாசகம் 
339 கண்ணஞ் சனத்தர் கருணைக் கடலினர் 

உள்நின் றுருக்குவர் அன்னே என்னும் 
உள்நின் றுருக்கி உலப்பிலா ஆனந்தக் 
8 கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் . 


340 நித்த மணாளர் நிரம்ப அழகியர் 

சித்தத் திருப்பரால் அன்னே என்னுஞ் 
சித்தத் திருப்பவர் தென்னன் பெருந்துறை 
12 அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் . 


சு 


341 ஆடரப் பூணுடைத் தோல் பொடிப் பூசிற்றோர் 

வேடம் இருந்தவா றன்னே என்னும் 
வேடம் இருந்தவா கண்டுகண் டென்னுள்ளம் 
16 வாடும் இதுவென்னே அன்னே என்னும் , 
342 நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் 

பாண்டிநன் னாடரால் அன்னே என்னும் 
பாண்டிநன் னாடர் பரந்தெழு சிந்தையை 
20 ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் . 


343 உன்னற் கரியசீர் உத்தர மங்கையர் 

மன்னுவ தென்நெஞ்சில் அன்னே என்னும் 
மன்னுவ தென் நெஞ்சில் மாலயன் காண்கிலார் 
24 என்ன அதிசயம் அனனே என்னும் . 


சு 


344 வெள்ளைக் கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் 

பள்ளிக்குப் பாயத்தர் அன்னே என்னும் 
பள்ளிக்குப் பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டென் 
28 உள்ளங் கவர்வரால் அன்னே என்னும், 


. 


எ 


345 தாளி அறுகினர் சந்தனச் சாந்தினர் 

ஆளெம்மை ஆள்வரால் அன்னே என்னும் 
ஆளெம்மை ஆளும் அடிகளார் தங்கையில் 
32 தாள மிருந்தவா றன்னே என்னும் , 


346 தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் 

ஐயம் புகுவரால் அன்னே என்னும் 
ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் 
36 நையுமிது வென்னே அன்னே என்னும் . 


347 கொன்றை மதியமுங் கூவிள மத்தமும் 

துன்றிய சென்னியர் அன்னே என்னும் 
துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே 
40 இன்றெனக் கானவா றன்னே என்னும் . 


திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
18. குயிற்பத்து 
( ஆத்துமவிரக்கம் ) 
அறுசீர் ஆசிரியவிருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
348 கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் 

பாத மிரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக் கப்பால் 
சோதி மணிமுடி சொல்லிற் சொல்லிறந்து நின்றதொன்மை 
4 ஆதிகுண மொன்று மில்லான் அந்தமிலான் வரக்கூவாய் , 
349 ஏர் தரும் ஏழுல கேத்த எவ்வுரு வுந்தன் னுருவாய் 

ஆர்கலி சூழ்தென் னிலங்கை அழகமர் வண்டோ தரிக்குப் 
பேரருளின்ப மளித்த பெருந்துறை மேய பிரானைச் 
8 சீரிய வாயாற் குயிலே தென்பாண்டி நாடனைக் கூவாய் . 
350 நீல வுருவிற் குயிலே நீள்மணி மாடம் நிலாவுங் 

கோல அழகில் திகழுங் கொடிமங்கை உள்ளுறை கோயில் 

சீலம் பெரிதும் இனிய திருவுத் தரகோச மங்கை 
12 ஞாலம் விளங்க இருந்த நாயக னைவரக் கூவாய் . 
351 தேன்பழச் சோலை பயிலுஞ் சிறுகுயி லேயிது கேள் நீ 

வான்பழித் திம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள்ளல் 
ஊன்பழித் துள்ளம் புகுந்தென் உணர்வது வாயவொருத்தன் 
16 மான்பழித் தாண்டமெல் நோக்கி மணாளனை நீவரக்கூவாய் , ச 
352 சுந்தரத் தின்பக் குயிலே சூழ்சுடர் ஞாயிறு போல 

அந்தரத் தேநின் றிழிந்திங் கடியவ ராசை அறுப்பான் 

முந்தும் நடுவும் முடிவு மாகிய மூவ ரறியாச் 
20 சிந்துரச் சேவடி யானைச் சேவக னைவரக் கூவாய் . 


ந . 


கா 


353 இன்பந் தருவன் குயிலே ஏழுல கும்முழு தாளி 

அன்பன் அமுதளித் தூறும் ஆனந்தன் வான்வந்த தேவன் 
நன்பொன் மணிச்சுவ டொத்த நற்பரி மேல்வரு வானைக் 
24 கொம்பின் மிழற்றுங் குயிலே கோகழி நாதனைக் கூவாய் . 
354 உன்னை உகப்பன் குயிலே உன் துணைத் தோழியும் ஆவன் 

பொன்னை அழித்தநன் மேனிப் புகழில் திகழும் அழகன் 
மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய 
28 தென்னவன் சேரலன் சோழன் சீர்ப்புயங் கன்வரக் கூவாய் . 


355 வா இங்கே நீகுயிற் பிள்ளாய் மாலொடு நான் முகன் தேடி 

ஓவியவ ருன்னி நிற்ப ஒண்தழல் விண்பிளந் தோங்கி 
மேவி அன் றண்டங் கடந்து விரிசுட ராய்நின்ற மெய்யன் 
32 தாவி வரும்பரிப் பாகன் தாழ்சடை யோன்வரக் கூவாய் . 


356 காருடைப் பொன் திகழ் மேனிக் கடிபொழில் வாழுங் குயிலே 

சீருடைச் செங்கம லத்தில் திகழுரு வாகிய செல்வன் 
பாரிடைப் பாதங்கள் காட்டிப் பாசம் அறுத்தெனை யாண்ட 
36 ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீவரக் கூவாய் , 


60 


திருவாசகம் 


357 கொந்தண வும்பொழிற் சோலைக் கூங்குயி லேயிது கேள் நீ 

அந்தண னாகிவந் திங்கே அழகிய சேவடி காட்டி 
எந்தம ராம் இவ னென்றிங் கென்னையும் ஆட்கொண்டருளுஞ் 
40 செந்தழல் போல் திரு மேனித் தேவர்பிரான்வரக் கூவாய் . க 0 

திருச்சிற்றம்பலம் 


திருப்பெருந்துறையில் அருளியது 

19. திருத் தசாங்கம் 
( அடிமை கொண்ட முறைமை ) 

நேரிசை வெண்பா 
திருச்சிற்றம்பலம் 


358 ஏரார் இளங்கிளியே எங்கள் பெருந்துறைக்கோன் 

சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய்- ஆரூரன் 
செம்பெருமான் வெண்மலரான் பாற்கடலான் செப்புவபோல் 
4 எம்பெருமான் தேவர்பிரான் என்று . 
359 ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் 

நாதன் நமை ஆளுடையான் நாடுரையாய் - காதலவர்க்கு 
அன்பாண்டு மீளா அருள்புரிவான் நாடென்றுந் 
8 தென்பாண்டி நாடே தெளி . 


உ 


360 தாதாடு பூஞ்சோலைத் தத்தாய் நமையாளும் 

மாதாடும் பாகத்தன் வாழ்பதியென் - கோதாட்டிப் 
பத்தரெல்லாம் பார்மேற் சிவபுரம் போற் கொண்டாடும் 
12 உத்தர கோசமங்கை யூர் . 
361 செய்யவாய்ப் பைஞ்சிறகிற் செல்வீநஞ் சிந்தைசேர் 

ஐயன் பெருந்துறையான் ஆறுரையாய் - தையலாய் 
வான்வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் 
16 ஆனந்தங் காணுடையான் ஆறு . 
362 கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துறைக்கோன் 

மஞ்சன் மருவும் மலைபகராய் - நெஞ்சத் 
திருளகல வாள் வீசி இன்பமரு முத்தி 
20 அருளுமலை என்பது காண் ஆய்ந்து . 


ச 


363 இப்பாடே வந்தியம்பு கூடுபுகல் என்கிளியே 

ஒப்பாடாச் சீருடையான் ஊர்வ தென்னே - எப்போதும் 
தேன் புரையுஞ்சிந்தையராய்த் தெய்வப்பெண் ணேத்திசைப்ப 
24 வான்புரவி யூரும் மகிழ்ந்து . 
364 கோற்றேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துறைக்கோன் 

மாற்றாரை வெல்லும் படைபகராய் - ஏற்றார் 
அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயுங் 
28 கழுக்கடைகாண் கைக்கொள் படை , 


எ 


19 , திருத்தசாங்கம் 


61 


365 இன்பான் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துறைக்கோன் 

முன்பால் முழங்கும் முரசியம்பாய் - அன்பாற் 
பிறவிப் பகைகலங்கப் பேரின்பத் தோங்கும் 
32 பருமிக்க நாதப் பறை . 
366 ஆய மொழிக்கிள்ளாய் அள்ளூறும் அன்பர்பால் 

மேய பெருந்துறையான் மெய்த்தாரென் - தீயவினை 
நாளுமணு காவண்ணம் நாயேனை ஆளுடையான் 
36 தாளி அறு காம்உவந்த தார் . 
367 சோலைப் பசுங்கிளியே தூநீர்ப் பெருந்துறைக்கோன் 

கோலம் பொலியுங் கொடிகூறாய் - சாலவும் 
ஏதிலார் துண்ணென்ன மேல்விளங்கி ஏர்காட்டுங் 
40 கோதிலா ஏறாம் கொடி . 

திருச்சிற்றம்பலம் 


கா 


க 


திருப்பெருந்துறையில் அருளியது 
20. திருப்பள்ளியெழுச்சி 
( திரோதான சுத்தி ) 
எண்சீர் விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
368 போற்றியென் வாழ்முத லாகிய பொருளே 

புலர்ந்தது பூங்கழற் கிணைதுணை மலர்கொண்டு 
ஏற்றிநின் திருமுகத் தெமக்கருள் மலரும் 

எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் 
சேற்றிதழ்க் கமலங்கள் மலருந்தண் வயல்சூழ் 

திருப்பெருந் துறையுறை சிவபெரு மானே 
4 சேற்றுயர் கொடியுடை யாயெனை யுடையாய் 

எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 
369 அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள்போய் 

அகன்றது உதயம்நின் மலர்த்திரு முகத்தின் 
கருணையின் சூரியன் எழ எழ நயனக் 

கடிமலர் மலரமற் றண்ணல் அங் கண்ணாம் 
திரள் நிரை யறுபதம் முரல்வன இவையோர் 

திருப்பெருந் துறையுறை சிவபெரு மானே 
8 அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே 

அலைகட லேப்பள்ளி எழுந்தரு ளாயே . 
370 கூவின பூங்குயில் கூவின கோழி 

குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் 
ஓவின தாரகை ஒளியொளி உதயத் 

தொருப்படு கின்றது விருப்பொடு நமக்குத் 
தேவநற் செறிகழல் தாளிணை காட்டாய் 

திருப்பெருந் துறையுறை சிவபெரு மானே 
12 யாவரும் அறிவரி யாய் எமக் கெளியாய் 

எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 


62 


திருவாசகம் 


371 இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் 

இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் 
துன்னிய பிணைமலர்க் கையினர் ஒருபால் 

தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருபால் 
சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் 

திருப்பெருந் துறையுறை சிவபெரு மானே 
16 என்னையும் ஆண்டுகொண் டின்னருள் புரியும் 

எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 
372 பூதங்கள் தோறும் நின் றாயெனின் அல்லால் 

போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் 
கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் 

கேட்டறி யோம் உனைக் கண்டறி வாரைச் 
சீதங்கொள் வயல் திருப் பெருந்துறை மன்னா 

சிந்தனைக் கும் அரி யாயெங்கள் முன்வந்து 
20 ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் 

எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 
373 பப்பற வீட்டிருந் துணரும்நின் அடியார் 

பந்தனை வந்தறுத் தாரவர் பலரும் 
மைப்புறு கண்ணியர் மானுடத் தியல்பின் 

வணங்குகின் றாரணங் கின்மண வாளா 
செப்புறு கமலங்கள் மலருந்தண் வயல்சூழ் 

திருப்பெருந் துறையுறை சிவபெரு மானே 
24 இப்பிறப் பறுத்தெமை ஆண்டருள் புரியும் 

எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 
374 அதுபழச் சுவையென அமுதென அறிதற் 

கரிதென எளிதென அமரரும் அறியார் 
இது அவன் திருவுரு இவனவன் 

எனவே 
எங்களை ஆண்டுகொண் டிங்கெழுந் தருளும் 
மதுவளர் பொழில்திரு வுத்தர கோச 

மங்கையுள் ளாய்திருப் பெருந்துறை மன்னா 
28 எது எமைப் பணிகொளும் ஆறது கேட்போம் 

எமபெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 
375 முந்திய முதல் நடு இறுதியு மானாய் 

மூவரும் அறிகிலர் யாவர்மற் றறிவார் 
பந்தணை விரலியும் நீயும் நின் அடியார் 

பழங்குடில் தொறும் எழுந் தருளிய பரனே 
செந்தழல் புரைதிரு மேனியுங் காட்டித் 

திருப்பெருந் துறையுறை கோயிலுங் காட்டி 
32 அந்தணனாவதுங் காட்டிவந் தாண்டாய் 

ஆரமு தேபள்ளி எழுந்தரு ளாயே . 
76 விண்ணகத் தேவரும் நண்ணவும் மாட்டா 

விழுப்பொரு ளேயுன தொழுப்படி யோங்கள் 
மண்ணகத் தேவந்து வாழச்செய் தானே 

வண் திருப் பெருந்துறை யாய்வழி யடியோம் 


எ 


21. கோயில் மூத்த திருப்பதிகம் 


63 


கண்ணகத் தேநின்று களிதரு தேனே 

கடலமு தேகரும் பேவிரும் படியார் 
36 எண்ணகத் தாய்உல குக்குயி ரானாய் 

எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே . 
377 புவனியிற் போய்ப்பிற வாமையில் நாள் நாம் 

போக்குகின் றோம் அவ மேயிந்தப் பூமி 
சிவனுய்யக் கொள்கின்ற வாறென்று நோக்கித் 

திருப்பெருந் துறையுறை வாய்திரு மாலாம் 
அவன்விருப் பெய்தவும் மலரவன் ஆசைப் 

படவும் நின் அலர்ந்தமெய்க் கருணையும் நீயும் 
40 அவனியிற் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் 
ஆரமு தேபள்ளி எழுந்தரு ளாயே . 

திருச்சிற்றம்பலம் 


க 0 


தில்லையில் அருளியது 
21. கோயில் மூத்த திருப்பதிகம் 
( அநாதியாகிய சற்காரியம் ) 

அறுசீர் விருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


க 


378 உடையாள் உன்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் 

நீயிருத்தி , அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பு தானால் 
அடியேன்உன் , அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப்புரியாய் 
4 பொன்னம் பலத்தெம் , முடியா முதலே என் கருத்து முடியும் 

வண்ணம் முன்னின்றே . 
379 முன்னின் றாண்டாய் எனைமுன்னம் யானும் அதுவே 

முயல்வுற்றுப் , பின்னின் றேவல் செய்கின்றேன் பிற்பட் 
டொழிந்தேன் பெம்மானே , என்னின் றருளி வர நின்று 
8 போந்தி டென்னா விடில் அடியார் , உன்னின் றிவனார் என் 

னாரோ பொன்னம் பலக்கூத் துகந்தானே . 
380 உகந்தா னே அன் புடை அடிமைக் குருகா வுள்ளத் துணர் 

விலியேன் , சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறன் 
றென்னாரோ , மகந்தான் செய்து வழிவந்தார் வாழவாழ்ந் 
12 தாய் அடியேற்குன் , முகந்தான் தாரா விடின் முடிவே 

பொன்னம் பலத்தெம் முழுமுதலே . 
381 முழுமுத லே ஐம் புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் 

வழிமுத லேநின் பழவடி யார்திரள் வான்குழுமிக் 

கெழுமுத லேயருள் தந்திருக்க இரங்குங் கொல்லோ என்று 
16 அழுமது வேயன்றி மற்றென் செய்கேன் பொன்னம்பலத் தரைசே . 
382 அரைசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்றுன் 

அருள்நோக்கி , இரைதேர் கொக்கொத் திரவுபகல் ஏசற் 


64 


திருவாசகம் 


றிருந்தே வேசற்றேன் , கரைசேர் அடியார் களிசிறப்பக் 
20 காட்சி கொடுத்துன் னடியேன் பால் , பிரைசேர் பாலின் நெய் 

போலப் பேசா திருந்தால் ஏசாரோ . 
383 ஏசா நிற்பர் என்னைஉனக் கடியா னென்று பிறரெல்லாம் 

பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேன் நின்னருளே 
தேசா நேசர் சூழ்ந்திருக்குந் திருவோ லக்கஞ் சேவிக்க 
24 ஈசா பொன்னம் பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இரங்காயே 
384 இரங்கும் நமக்கம்பலக்கூத்தன் என்றென்றேமாந் திருப்பேனை 

அருங்கற் பனைகற் பித்தாண்டாய் ஆள்வா ரிலிமா டாவேனோ 
நெருங்கும் அடியார் களும் 

நீயும் நின்று நிலாவி விளையாடும் 
28 மருங்கே சார்ந்து வரஎங்கள் வாழ்வே வாவென் றருளாயே . 


385 

அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் 
ஆர்இங்குப் , பொருளா என்னைப் புகுந்தாண்ட பொன்னே 
பொன்னம் பலக்கூத்தா , மருளார் மனத்தோ டுனைப்பிரிந்து 
32 வருந்து வேனை வாவென்றுன் , தெருளார் கூட்டங் காட்டா 
யேல் செத்தே போனாற் சிரியாரோ , 


386 சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டுன் 

திருவார்த்தை , விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வே 
றிருந்துன் திருநாமந் , தரிப்பார் பொன்னம் பலத்தாடுந் 
36 தலைவா என்பார் அவர்முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ 

நம்பி இனித்தான் நல்காயே . 
387 நல்கா தொழியான் நமக்கென்றுன் நாமம் பிதற்றி நயனநீர் 

மல்கா வாழ்த்தா வாய்குழறா வணங்கா மனத்தால் நினைந்துருகிப் 
பல்கா லுன்னைப் பாவித்துப் பரவிப் பொன்னம்பலமென்றே 
40 ஒல்கா நிற்கும் உயிர்க்கிரங்கி அருளாய் என்னை உடையானே . 

திருச்சிற்றம்பலம் 


திருப்பெருந்துறையை நினைந்து தில்லையில் அருளியது என்பர் . 

22. கோயிற்றிருப்பதிகம் 
( அநுபோக இலக்கணம் ) 

ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
388 மாறிநின் றென்னை மயக்கிடும் வஞ்சப் 

புலனைந்தின் வழியடைத் தமுதே 
ஊறிநின் றென்னுள் எழுபரஞ் சோதி 

உள்ளவா காணவந் தருளாய் 
தேறலின் தெளிவே சிவபெரு மானே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
4 ஈறிலாப் பதங்கள் யாவையுங் கடந்த 

இன்பமே என்னுடை அன்பே . 


லா 


22. கோயிற்றிருப்பதிகம் 


65 


389 அன்பினா லடியே னாவியோ டாக்கை 

யானந்த மாய்க்கசிந் துருக 
என்பர மல்லா இன்னருள் தந்தாய் 

யானிதற் கிலனொர்கைம் மாறு 
முன்புமாய்ப் பின்பு முழுதுமாய்ப் பரந்த 

முத்தனே முடிவிலா முதலே 
8 , தென் பெருந் துறையாய் சிவபெரு மானே 

சீருடைச் சிவபுரத் தரைசே . 


உ 


390 அரைசனே அன்பர்க் கடியனே னுடைய 

அப்பனே ஆவியோ டாக்கை 
புரைபுரை கனியப் புகுந்து நின் றுருக்கிப் 

பொய்யிருள் கடிந்தமெய்ச் சுடரே 
திரைபொரா மன்னும் அமுதத்தெண் கடலே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
12 உரையுணர்வு இறந்துநின் றுணர்வதோர் உணர்வே 

யானுன்னை உரைக்குமா றுணர்த்தே . 


க . 


| 


391 உணர்ந்தமா முனிவர் உம்பரோ டொழிந்தார் 

உணர்வுக்குத் தெரிவரும் பொருளே 
இணங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே 

எனைப்பிறப் பறுக்கும் எம் மருந்தே 
திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூ வெளியே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
16 குணங்கள் தா மில்லா இன்பமே உன்னைக் 

குறுகினேற் ,கினியென்ன குறையே . 


3 


392 குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே 
மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தென் 

மனத்திடை மன்னிய மன்னே 
சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப் பாயுந் 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
20 இறைவனே நீயென் உடலிடங் கொண்டாய் 

இனியுன்னை யென்னிரக் கேனே . 


393 இரந்திரந் துருக என்மனத் துள்ளே 

எழுகின்ற சோதியே இமையோர் 
சிரந்தனிற் பொலியுங் கமலச்சே வடியாய் 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
நிரந்தஆ காயம் நீர்நிலம் தீகால் 

ஆயவை அல்லையாய் ஆங்கே 
24 கரந்ததோர் உருவே களித்தனன் உன்னைக் 

கண்ணுறக் கண்டுகொண் டின்றே . 
தி -5 


66 


திருவாசகம் 


எ 


394 இன்றெனக் கருளி இருள்கடிந் துள்ளத் 

தெழுகின்ற ஞாயிறே போன்று 
நின்றநின் தன்மை நினைப்பற நினைந்தேன் 

நீயலால் பிறிதுமற் றின்மை 
சென்றுசென் றணுவாய்த் தேய்ந்து தேய்ந் தொன்றாம் 
திருப்பெருந் 

துறையுறை சிவனே 
28 ஒன்றும் நீயல்லை அன்றியொன் றில்லை 

யாருன்னை அறியகிற் பாரே . 
395 பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்துப் 

பரந்ததோர் படரொளிப் பரப்பே 
நீறுரு தீயே நினைவதேல் அரிய 

நின்மலா நின்னருள் வெள்ளச் 
சீருறு சிந்தை எழுந்ததோர் தேனே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
32 யாருற வெனக்கிங் காரய லுள்ளார் 

ஆனந்தம் ஆக்குமென் சோதி . 
396 சோதியாய்த் தோன்றும் உருவமே அருவாம் 

ஒருவனே சொல்லுதற் கரிய 
ஆதியே நடுவே அந்தமே பந்தம் 

அறுக்கும் ஆனந்தமா கடலே 
தீதிலா நன்மைத் திருவருட் குன்றே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
36 யாது நீ போவதோர் வகையெனக் கருளாய் 

வந்து நின் இணையடி தந்தே . 
397 தந்ததுன் தன்னைக் கொண்டதென் தன்னைச் 

சங்கரா ஆர்கொலோ சதுரர் 
அந்தமொன் றில்லா ஆனந்தம் பெற்றேன் 

யாது நீ பெற்றதொன் றென்பால் 
சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
40 எந்தையே ஈசா உடலிடங் கொண்டாய் 
யான் இதற் கிலன் ஓர்கைம் மாறே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

23. செத்திலாப்பத்து 
(சிவானந்தம் அளவறுக் கொணாமை ) 

எண்சீர் விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
398 பொய்யனேன் அகம்நெகப் புகுந்தமு தூறும் 

புதும லர்க்கழ லிணையடி பிரிந்துங் 
கையனேன் இன்னுஞ் செத்திலேன் அந்தோ 

விழித்திருந் துளளக் கருத்தினை இழந்தேன் 


க ) 


23. செத்திலாப்பத்து 


67 


ஐயனே அரசே அருட்பெருங் கடலே 

அத்தனே அயன்மாற் கறியொண்ணாச் 
4 செய்யமே னியனே செய்வகை அறியேன் 

திருப்பெருந் துறைமேவிய சிவனே . 
399 புற்றுமாய் மரமாய்ப் புனல்காலே 

உண்டியாய் அண்ட வாணரும் பிறரும் 
வற்றி யாரும் நின் மலரடி காணா 

மன்ன என்னையோர் வார்த்தையுட் படுத்துப் 
பற்றினாய் பதையேன் மனம்மிக உருகேன் 

பரிகி லேன்பரி யாவுடல் தன்னைச் 
8 செற்றிலேன் இன்னுந் திரிதரு கின்றேன் 

திருப்பெருந் துறைமேவிய சிவனே . 
400 புலைய னேனையும் பொருளென நினைந்துன் 

அருள்பு ரிந்தனை புரிதலுங் களித்துத் 
தலையி னால் நடந் தேன்விடைப் பாகா 

சங்கரா எண்ணில் வானவர்க் கெல்லாம் 
நிலைய னே அலை நீர்விட முண்ட 

நித்த னே அடை யார்புர மெரித்த 
12 சிலைய னேயெனைச் செத்திடப் பணியாய் 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 
401 அன்ப ராகிமற் றருந்தவம் முயல்வார் 

அயனும் மாலுமற் றழலுறு மெழுகாம் 
என்ப ராய்நினை வார்எ னைப்பலர் 

நிற்க இங்கெனை எற்றினுக் காண்டாய் 
வன்ப ராய்முரு டொக்கும் என் சிந்தை 

மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது 
16 தென்ப ராய்த்துறை யாய்சிவ லோகா 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 


* 


ச 


402 ஆட்டுத் தேவர் தம் விதியொழித் தன்பால் 

ஐயனே என்றுன் அருள்வழி யிருப்பேன் 
நாட்டுத் தேவரும் நாடரும் பொருளே 

நாத னே உனைப் பிரிவுறா அருளைக் 
காட்டித் தேவநின் கழலிணை காட்டிக் 

காயமா யத்தைக் கழித்தருள் செய்யாய் 
20 சேட்டைத் தேவர்தந் தேவர்பி ரானே 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 
403 அறுக்கி லேன் உடல் துணிபடத் தீப்புக் 

கார்கி லேன் திரு வருள்வகை யறியேன் 
பொறுக்கி லேன் உடல் போக்கிடங் காணேன் 

போற்றி போற்றியென் போர்விடைப் பாகா 
இறக்கி லேன்உனைப் பிரிந்தினி திருக்க 

என்செய் கேன் இது செய்க என் றருளாய் 
24 சிறைக்க ணேபுனல் நிலவிய வயல்சூழ் 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 


168 


திருவாசகம் 


அ 


404 மாய னேமறி கடல்விடம் உண்ட 

வான வாமணி கண்டத்தெம் அமுதே 
நாயி னேன் உனை நினையவும் மாட்டேன் 

நமச்சி வாய என் றுன்னடி பணியாப் 
பேயன் ஆகிலும் பெருநெறி காட்டாய் 

பிறைகு லாஞ்சடைப் பிஞ்ஞக னேயோ 
28 சேய னாகி நின் றலறுவ தழகோ 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 
405 போது சேரயன் பொருகடற் கிடந்தோன் 

புரந்த ராதிகள் நிற்கமற் றென்னைக் 
கோது மாட்டிநின் குரைகழல் காட்டிக் 

குறிக்கொள் கென்று நின் தொண்டரிற் கூட்டாய் 
யாது செய்வதென் றிருந்தனன் மருந்தே 

அடிய னேன் இடர்ப் படுவதும் இனிதோ 
82 சீத வார்புனல் நிலவிய வயல்சூழ் 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 
406 ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் 

நிற்க மற்றெனை நயத்தினி தாண்டாய் 
காலன் ஆர்உயிர் கொண்டபூங் கழலாய் 

கங்கை யாய்அங்கி தங்கிய கையாய் 
மாலும் ஓலமிட் டலறும் அம் மலர்க்கே 

மரக்க ணேனையும் வந்திடப் பணியாய் 
36 சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 
407 வளைக்கை யானொடு மலரவன் அறியா 

வான வாமலை மாதொரு பாகா 
களிப்பொலாம்மிசக் கலங்கிடு கின்றேன் 

கயிலை மாமலை மேவிய கடலே . 
அளித்து வந்தெனக் காவஎன் றருளி 

அச்சந் தீர்த்தநின் அருட்பெருங் கடலில் 
40 திளைத்துந் தேக்கியும் பருகியும் உருகேன் 
திருப்பெருந்துறை மேவிய சிவனே 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

24. அடைக்கலப்பத்து 
(பக்குவ நிண்ணயம் ) 
கலவைப் பாட்டு 

திருச்சிற்றம்பலம் 
408 செழுக்கமலத் திரளநின் சேவடி சேர்ந் தமைந்த 

பழுத்தமனத் தடியருடன் போயினர்யான் பாவியேன் 
புழுக்கணுடைப் புன்குரம்பைப் பொல்லாக்கல்வி ஞானமிலா 
4 அழுக்கு மனத் தடியேன் உடையாய்உன் அடைக்கலமே . 


கா 


24. அடைக்கலப்பத்து 


69 


409 வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையைநின் பெருமையினால் 

பொறுப்பவனே அராப்பூண் பவனேபொங்கு கங்கைசடைச் 
செறுப்பவனே நின் திருவருளால் என் பிறவியைவேர் 
8 அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே . 


410 பெரும்பெருமான் என்பிறவியை வேரறுத்துப் பெரும்பிச்சுத் 

தரும்பெருமான் சதுரப்பெரு மான் என் மனத்தினுள்ளே 
வரும்பெருமான் மலரோன் நெடு மாலறியாமல் நின்ற 
1.2 அரும்பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே . 
411 பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கழற்புணைகொண்டு 

இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான்யான் இடர்க்கடல்வாய்ச் 
சுழிசென்று மாதர்த் திரைபொரக் காமச் சுறவெறிய 
16 அழிகின்றனன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே . 
412 சுருள்புரி கூழையர் சூழலிற் பட்டுன் திறம்மறந்திங்கு 

இருள்புரி யாக்கையி லேகிடந் தெய்த்தனன் மைத்தடங்கண் 

வெருள் புரி மான் அன்ன நோக்கிதன் பங்கவிண் ணோர் பெருமான் 
20 அருள்புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே . 


சு 


413 மாழைமைப் பாவிய கண்ணியர் வன்மத் திடவுடைந்து 

தாழியைப் பாவு தயிர்போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் 
வாழியெப் போதுவந் தெந்நாள் வணங்குவன் வல்வினையேன் 
24 ஆழியப் பாவுடை யாய் அடி யேன்உன் அடைக்கலமே . 
414 மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளிவலையில் அகப்பட்டுப் 

புன்கணனாய்ப் புரள்வேனைப் புரளாமற் புகுந்தருளி 
என்கணிலே அமுதூறித் தித்தித்தென் பிழைக்கிரங்கும் 
28 அங்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே . 


எ 


415 மாவடு வகிரன்ன கண்ணி பங்காநின் மலரடிக்கே 

கூவிடுவாய் கும்பிக்கே யிடுவாய்நின் குறிப்பறியேன் 

பாவிடை யாடு குழல் போற்கரந்து பரந்ததுள்ளம் 
32 ஆகெடுவேன் உடையாய் அடியேன்உன் அடைக்கலமே . 


416 பிறிவறியா அன்பர் நின் அருட்பெய்கழல் தாளிணைக்கீழ் 

மறிவறியாச் செல்வம்வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் 
நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் 
36 அறிவறியேன் உடையாய் அடியேன்உன் அடைக்கலமே . 


417 வழங்குகின் றாய்க்குன் அருளார் அமுதத்தை வாரிக் 

கொண்டு , விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன்என் 
விதியின்மையால் , தழங்கருந் தேனன்ன தண்ணீர் பருகத்தந் 
40 துய்யக்கொள்ளாய் , அழுங்கு கின்றேன் உடையாய் அடியேன் 
உன் அடைக்கலமே . 


க 0 


திருச்சிற்றம்பலம் 


70 


திருவாசகம் 


திருப்பெருந்துறையில் அருளியது 

25. ஆசைப்பத்து 
( ஆத்தும இலக்கணம் ) 
அறுசீர் விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
418 கருடக் கொடியோன் காண மாட்டாக் கழற்சே வடியென்னும் 

பொருளைத் தந்திங் கென்னை யாண்ட பொல்லா மணியேயோ 
இருளைத் துரந்திட் டிங்கே வாவென் றங்கே கூவும் 
4 அருளைப் பெறுவான் ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 
419 மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த 

குப்பா யம்புக் கிருக்ககில்லேன் கூவிக் கொள்ளாய் கோவேயோ 
எப்பா லவர்க்கும் அப்பாலாம் என்னா ரமுதேயோ 
8 அப்பா காண ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 
420 சீவார்ந் தீமொய்த் தழுக்கொடு திரியுஞ் சிறுகுடி லிதுசிதையக் 

கூவாய் கோவே கூத்தா காத்தாட் கொள்ளுங் குருமணியே 
தேவா தேவர்க் கரியானே சிவனே சிறிதென் முகநோக்கி 
12 ஆவா என்ன ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 


421 மிடைந்தெலும் பூத்தை மிக்கழுக் கூறல் வீறிலி நடைக் 

கூடம் , தொடர்ந்தெனை நலியத் துயருறு கின்றேன் சோத்தம் 
எம்பெருமானே , உடைந்து நைந்துருகி உன்னொளி நோக்கி 
உன்திரு மலர்ப்பாதம் , அடைந்து நின்றிடுவான் ஆசைப் 
16 பட்டேன் கண்டாய் அம்மானே . 


422 அளிபுண் ணகத்துப் புறந்தோல் மூடி அடியே னுடை 

யாக்கை , புளியம் பழமொத் திருந்தேன் இருந்தும் விடை 
யாய் பொடியாடீ , எளிவந் தென்னை ஆண்டு கொண்ட 
என்னா ரமுதேயோ , அளியன் என்ன ஆசைப் பட்டேன் 
20 கண்டாய் அம்மானே . 


423 எய்த்தேன் நாயேன் இனியிங் கிருக்க கில்லேன் இவ்வாழ்க்கை 

வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சே வடியானே 
முத்தா உன் தன் முகவொளி நோக்கி முறுவல் நகைகாண 
24 அத்தா சால ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 
424 பாரோர் விண்ணோர் பரவி யேத்தும் பரனே பரஞ்சோதி 

வாராய் வாரா வுலகந் தந்து வந்தாட் கொள்வானே 
பேரா யிரமும் பரவித் திரிந்தெம் பெருமான் என ஏத்த 
28 ஆரா அமுதே ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 
425 கையால் தொழுதுன் கழற்சே வடிகள் கழுமத் கழுவிக்கொண்டு 

எய்யாதென்றன் தலைமேல் வைத்தெம் பெருமான் பெருமானென்று 
ஐயா என்றன் வாயா லரற்றி அழல்சேர் மெழுகொப்ப 
32 ஐயாற் றரசே ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 


25. ஆசைப்பத்து 


71 


க 0 


க 


426 செடியா ராக்கைத் திறமற வீசிச் சிவபுர நகர்புக்குக் 

கடியார் சோதி கண்டு கொண்டென் கண்ணிணை களிகூரப் 
படிதா னில்லாப் பரம்பர னே உன் பழ அடி யார்கூட்டம் 
36 அடியேன் காண ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 
427 வெஞ்சே லனைய கண்ணார் தம் வெகுளி வலையில் அகப்பட்டு 

நைஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே நானோர் துணை காணேன் 
பஞ்சே ரடியாள் பாகத் தொருவா பவளத் திருவாயால் 
40 அஞ்சேல் என்ன ஆசைப் பட்டேன் கண்டாய் அம்மானே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

26. அதிசயப்பத்து 
( முத்தி இலக்கணம் ) 
அறுசீர் விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
428 வைப்புமா டென்றும் மாணிக்கத் தொளியென்றும் 

மனத்திடை உருகாதே , செப்பு நேர்முலை மடவர லியர் தங் 
கள் திறத்திடை நைவேனை , ஒப்பி லாதன உவமனி லிறந் 
4 தன ஒண்மலர்த் திருப்பாதத்து , அப்பன் ஆண்டுதன் அடிய 

ரிற் கூட்டிய அதிசயங் கண்டாமே . 
429 நீதி யாவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவ 

ரொடுங்கூடேன் , ஏத மேபிறந் திறந்துழல் வேன் தனை என் 
னடி யானென்று , பாதி மாதொடுங் கூடிய பரம்பரன் நிரந் 
8 தர மாய்நின்ற , ஆதி ஆண்டுதன் அடியரிற் கூட்டிய அதி 

சயங்கண்டாமே . 
340 முன்னை 

என்னுடை வல்வினை போயிட முக்கண 
துடையெந்தை , தன்னை யாவரும் அறிவதற் கரியவன் எளி 
யவன் அடியார்க்குப் , பொன்னை வென்றதோர் புரிசடை முடி 
12 தனில் இளமதி யதுவைத்த , அன்னை ஆண்டு தன் அடியரிற் 

கூட்டிய அதிசயங் கண்டாமே . 
431 பித்தனென்றெனை உலகவர் பகர்வதோர் காரணம் இதுகேளீர் 

ஒத்துச் சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம தறியாமே 
செத்துப் போய் அரு நரகிடை வீழ்வதற் கொருப்படுகின்றேனை 
16 அத்தன் ஆண்டு தன் அடியரிற் கூட்டிய அதிசயங் கண்டாமே . 
432 பரவு வாரவர் பாடுசென் றணைகிலேன் பன்மலர் பறித்தேத்தேன் 

குரவு வார்குழ லார் திறத் தேநின்று குடிகெடு கின்றேனை 
இரவு நின்றெரி யாடிய எம்மிறை எரிசடை மிளிர்கின்ற 
20 அரவன் ஆண்டு தன் அடியரிற் கூட்டிய அதிசயங் கண்டாமே . 
433 எண்ணி லேன் திரு நாமவஞ் செழுத்தும் என் ஏமைமை யதனாலே 

நண்ணி லேன்கலை ஞானிகள் தம்மொடு நல்வினை நயவாதே 
மண்ணி லேபிறந் திறந்துமண் ணாவதற் கொருப்படு கின்றேனை 
24 அண்ணல் ஆண்டு தன் அடியரிற் கூட்டிய அதிசயங்கண்டாமே . 


உ 


72 


திருவாசகம் 


434 பொத்தை ஊன்சுவர் புழுப்பொதிந் துளுத்தசும் பொழு 

கிய பொய்க்கூரை , இத்தை மெய்யெனக் கருதிநின் றிடர்க் 
கடற் சுழித்தலைப் படுவேனை , முத்து மாமணி மாணிக்க வயி 
28 ரத்த பவளத்தின் முழுச்சோதி . அத்தன் ஆண்டுதன் அடிய 
ரிற் கூட்டிய 

அதிசயங் கண்டாமே . 
435 

நீக்கி முன்னெனைத் தன்னொடு நிலாவகை குரம்பையிற் 
புகப்பெய்து , நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து 
நுகமின்றி விளாக்கைத்துத் , தூக்கி முன் செய்த பொய்யறத் 
32 துகளறுத் தெழுதரு சுடர்ச்சோதி , ஆக்கி ஆண்டு தன் அடிய 

ரிற் கூட்டிய அதிசயங் கண்டாமே . 
436 உற்ற ஆக்கையின் உறுபொருள் நறுமலர் எழுதரு நாற் 

றம்போல் , பற்ற லாவதோர் நிலையிலாப் பரம்பொருள் அப் 
பொருள் பாராதே , பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் 
36 பித்தர் சொல் தெளியாமே , அத்தன் ஆண்டுதன் அடியரிற் 

கூட்டிய அதிசயங் கண்டாமே . 
437 இருள் திணிந்தெழுந் திட்டதோர் வல்வினைச் சிறுகுடில் 

இது இத்தைப் , பொருளெ னக்களித் தருநர கத்திடை விழப் 
புகு கின்றேனைத் , தெருளும் மும்மதில் நொடிவரை யிடிதரச் 
40 சினப்பதத் தொடுசெந்தீ , அருளும் மெய்ந்நெறி பொய்ந் 
நெறி நீக்கிய அதிசயங் கண்டாமே . 


க 0 


திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

27. புணர்ச்சிப்பத்து 
( அத்துவித இலக்கணம் ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
438 சுடர்பொற் குன்றைத் தோளா முத்தை 

வாளா தொழும்புகந்து 
கடைபட் டேனை ஆண்டுகொண்ட 

கருணால்யனைக் கருமால் பிரமன் 
தடைபட் டின்னுஞ் சார மாட்டாத் 

தன்னைத் தந்தஎன் ஆரமுதைப் 
4 புடைபட் டிருப்ப தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 
439 ஆற்ற கில்லேன் அடியேன் அரசே 

அவனி தலத்தைம் புலனாய 
சேற்றி லழுந்தாச் சிந்தை செய்து 

சிவனெம் பெருமான் என்றேத்தி 
ஊற்று மணல்போல் நெக்குநெக்கு 

உள்ளே உருகி ஓலமிட்டுப் 
8 போற்றி நிற்ப தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 


க 


உ 


27. புணர்ச்சிப்பத்து 


73 


ச 


440 நீண்ட மாலும் அயனும் வெருவ 

நீண்ட நெருப்பை விருப்பிலேனை 
ஆண்டு கொண்ட என்ஆரமுதை 

அள்ளூ றுள்ளத் தடியார் முன் 
வேண்டுந் தனையும் வாய்விட் டலறி 

விரையார் மலர் தூவிப் 
12 பூண்டு கிடப்ப தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 
441 அல்லிக் கமலத் தயனும் மாலும் 

அல்லா தவரும் அமரர் கோனும் 
சொல்லிப் பரவும் நாமத்தானைச் 

சொல்லும் பொருளும் இறந்த சுடரை 
நெல்லிக் கனியைத் தேனைப் பாலை 

நிறையின் அமுதை அமுதின் சுவையைப் 
16 புல்லிப் புணர்வ தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 
442 திகழத் திகழும் அடியும் முடியுங் 

காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் 
அகழப் பறந்துங் காண மாட்டா 

அம்மான் இம்மா நிலம் முழுதும் 
நிகழப் பணிகொண் டென்னை ஆட்கொண் 

டாவா என்ற நீர்மை யெல்லாம் 
20 புகழப் பெறுவ தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 
443 பரிந்து வந்து பரமானந்தம் 

பண்டே அடியேற் கருள் செய்யப் 
பிரிந்து போந்து பெருமா நிலத்தில் 

அருமா லுற்றேன் என்றென்று 
சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் 

உரோமஞ் சிலிர்ப்ப உகந்தன்பாய்ப் 
24 புரிந்து நிற்ப தென்று கொல்லோஎன் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 


சு 


444 நினையப் பிறருக் கரிய நெருப்பை 

நீரைக் காலை நிலனை விசும்பைத் 
தனையொப் பாரை யில்லாத் தனியை 

நோக்கித் தழைத்துத் தழுத்த கண்டம் 
கனையக் கண்ணீர் அருவிபாயக் 

கையுங் கூப்பிக் கடிமலரால் 
28 புனையப் பெறுவ தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 
445 நெக்கு நெக்குள் உருகி உருகி 

நின்றும் இருந்துங் கிடந்தும் எழுந்தும் 
நக்கும் அழுதுந் தொழுதும் வாழ்த்தி 

நானா விதத்தாற் கூத்தும் நவிற்றிச் 


எ 


74 


திருவாசகம் 


அ 


செக்கர் போலுந் திருமேனி 

திகழ நோக்கிச் சிலிர்சிலிர்த்துப் 
32 புக்கு நிற்ப தென்று கொல்லோ என் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே. 
446 தாதாய் மூவே ழுலகுக்குந் 

தாயே நாயேன் தனையாண்ட 
பேதாய் பிறவிப் பிணிக்கோர் மருந்தே 

பெருந்தேன் பில்க எப்போதும் 
ஏதா மணியே என் றென் றேத்தி 

இரவும் பகலும் எழிலார் பாதப் 
36 போதாய்ந் தணைவ தென்று கொல்லோஎன் 

பொல்லா மணியைப் புணர்ந்தே . 
447 காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதுங் 

கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் 
மூப்பாய் மூவா முதலாய் நின்ற 

முதல்வா முன்னே எனையாண்ட 
பார்ப்பா னேஎம் பரமாஎன்று 

பாடிப் பாடிப் பணிந்து பாதப் 
40 பூப்போ தணைவ தென்று கொல்லோஎன் 
பொல்லா மணியைப் புணர்ந்தே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

28. வாழாப்பத்து 
( முத்தி உபாயம் ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
448 பாரொடு விண்ணாய்ப் பரந்தஎம் பரனே 

பற்றுநான் மற்றிலேன் கண்டாய் 
சீரொடு பொலிவாய் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
யாரொடு நோகேன் ஆர்க்கெடுத் துரைக்கேன் 

ஆண்டநீ அருளிலை யானால் 
4 வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 


க 


449 வம்பனேன் தன்னை ஆண்டமா மணியே 

மற்று நான் பற்றிலேன் கண்டாய் 
உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க் 

குணர்விறந் துலகமூ டுருவும் 
செம்பெரு மானே சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
8 எம்பெரு மானே என்னையாள் வானே 

என்னை நீ கூவிக்கொண் டருளே . 


உ 


28. வாழாப்பத்து 


75 


க 


ச 


450 பாடிமால் புகழும் பாதமே அல்லால் 

பற்றுநான் மற்றிலேன் கண்டாய் 
தேடிநீ ஆண்டாய் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
ஊடுவ துன்னோ டுவப்பதும் உன்னை 

உணர்த்துவ துனக்கெனக் குறுதி 
12 வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 
451 வல்லைவா ளரக்கர் புரமெரித் தானே 

மற்று நான் பற்றிலேன் கண்டாய் 
தில்லைவாழ் கூத்தா சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
எல்லைமூ வுலகும் உருவியன் றிருவர் 

காணும்நாள் ஆதியீ றின்மை 
16 வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 
452 பண்ணினேர் மொழியாள் பங்கநீ யல்லால் 

பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
திண்ணமே ஆண்டாய் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் 

என்றிவை நின்கணே வைத்து 
20 மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 
453 பஞ்சின் மெல் லடியாள் பங்கநீ யல்லால் 

பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
செஞ்செவே ஆண்டாய் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த 

அருளினை மருளினால் மறந்த 
24 வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 
454 பருதிவாழ் ஒளியாய் பாதமே யல்லால் 

பற்றுநான் மற்றிலேன் கண்டாய் 
திருவுயர் கோலச் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
கருணையே நோக்கிக் கசிந்துளம் உருகிக் 

கலந்து நான் வாழுமா றறியா 
28 மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 


கு 


455 பந்தணை விரலாள் பங்கநீ யல்லால் 

பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
செந்தழல் போல்வாய் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 


76 


திருவாசகம் 


அ 


அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே 

ஆரமு தே அடி யேனை 
32 வந்து ( ய் ) ய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 
456 பாவநா சாவுன் பாதமே யல்லால் 

பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
தேவர்தந் தேவே சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
மூவுல குருவ இருவர்கீழ் மேலாய் 

முழங்கழ லாய் நிமிர்ந் தானே 
36 மாவுரி யானே வாழ்கிலேன் கண்டாய் 

வருகஎன் றருள்புரி யாயே . 
457 பழுதில் தொல் புகழாள் பங்கநீ யல்லால் 

பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
செழுமதி அணிந்தாய் சிவபுரத் தரசே 

திருப்பெருந் துறையுறை சிவனே 
தொழுவனோ பிறரைத் துதிப்பனோ எனக்கோர் 

துணையென நினைவனோ சொல்லாய் 
40 மழவிடை யானே வாழ்கிலேன் கண்டாய் 
வருகஎன் றருள்புரி யாயே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

29. அருட்பத்து 
( மகா மாயா சுத்தி ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
458 சோதியே சுடரே சூழொளி விளக்கே 

சுரிகுழற் பணைமுலை மடந்தை 
பாதியே பரனே பால் கொள்வெண் ணீற்றாய் 

பங்கயத் தயனுமா லறியா 
நீதியே செல்வத் திருப்பெருந் துறையில் 

நிறைமலர்க் குருந்தமே வியசீர் 
4 ஆதியே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என் றரு ளாயே . 


கம் 


459 நிருத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக் 

கண்ணனே விண்ணுளோர் பிரானே 
ஒருத்தனே உன்னை ஓலமிட் டலறி 

உலகெலாந் தேடியுங் காணேன் 
திருத்தமாம் பொய்கைத் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
8 அருத்தனே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 


29. அருட்பத்து 


77 


460 எங்கள் நாயகனே என்னுயிர்த் தலைவா 

ஏலவார் குழலிமார் இருவர் 
தங்கள் நா யகனே தக்கநற் காமன் 

தனதுடல் தழலெழ விழித்த 
செங்கண் நா யகனே திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
12 அங்கணா அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 
461 கமலநான் முகனுங் கார்முகில் நிறத்துக் 

கண்ணனும் நண்ணுதற் கரிய 
விமலனே எமக்கு வெளிப்படா யென்ன 

வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் 
திமிலநான் மறைசேர் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
16 அமலனே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 
462 துடிகொள்நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை 

துணைமுலைக் கண்கள் தோய் சுவடு 
பொடிகொள்வான் தழலிற் புள்ளிபோ லிரண்டு 

பொங்கொளி தங்குமார் பினனே 
செடிகொள்வான் பொழில்சூழ் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
20 அடிகளே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 
463 துப்பனே தூயாய் தூயவெண் ணீறு 

துதைந்தெழு துளங்கொளி வயிரத்து 
ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் 

உறுசுவை யளிக்கும் ஆரமுதே 
செப்பமா மறைசேர் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
24 -அப்பனே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே , 
464 மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா 

மேவலர் புரங்கள் மூன் றெரித்த 
கையனே காலாற் காலனைக் காய்ந்த 

கடுந்தழற் பிழம்பன்ன மேனிச் 
செய்யனே செல்வத் திருப்பெருந்துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
28 ஐயனே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 


465 முத்தனே முதல்வா முக்கணா முனிவா 

மொட்டறா மலர்பறித் திறைஞ்சிப் 
பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்குப் 

பரகதி கொடுத்தருள் செய்யும் 


18 


திருவாசகம் 


சித்தனே செல்வத் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
32 அத்தனே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 
466 மருளளேன் மனத்தை மயக்கற நோக்கி 

மறுமையோடிேம்மையுங் கெடுத்த 
பொருளனே புனிதா பொங்குவா ளரவங் 

கங்கைநீர் தங்குசெஞ் சடையாய் 
தெருளுநான் மறைசேர் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
36 அருளனே அடியேன் ஆதரித் தழைத்தால் 

அதெந்துவே என்றரு ளாயே . 
467 திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
இருந்தவா றெண்ணி ஏசறா நினைந்திட் 

டென்னுடை யெம்பிரான் என்றென்று 
அருந்தவா நினைந்தே ஆதரித் தழைத்தால் 

அலைகடல் அதனுளே நின்று 
40 பொருந்தவா கயிலை புகுநெறி இதுகாண் 
போதராய் என்றரு ளாயே . 

திருச்சிற்றம்பலம் 
திருக்கழுக்குன்றத்தில் அருளியது 
30. திருக்கழுக்குன்றப் பதிகம் 

(சற்குருதரிசனம் ) 
ஆசிரியவிருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


கா 


468 பிணக்கி லாதபெருந்து றைப்பெரு மான் உன் நாமங்கள் 
பேகவார்க்கு , இணக்கி லா 

ணக்கி லாததோர் இன்ப மேவருந் துன்ப 
மேதுடைத் தெம்பிரான் , உணக்கி லாததோர் வித்து மேல் 
4 விளை யாமல் என்வினை ஒத்தபின் , கணக்கி லாத்திருக் 

கோலம் நீவந்து காட்டி னாய்கழுக் குன்றிலே . 
469 பிட்டு நேர்பட மண்சு மந்த பெருந்து றைப்பெரும் பித் 

தனே , சட்ட நேர்பட வந்தி லாத சழக்க னேன் உனைச் சார்ந் 
திலேன் , சிட்ட னேசிவ லோக னேசிறு நாயி னுங்கடையாய 
8 வெங் , கட்ட னேனையும் ஆட்கொள் வான்வந்து காட்டி னாய் 

கழுக் குன்றிலே . 
470 மலங்கி னேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த 

பெருந்துறை , விலங்கி னேன்வினைக் கேட னேன் இனி மேல் 
விளைவ தறிந்திலேன் , இலங்கு கின்றநின் சேவடிகள் இரண் 
12 டும் வைப்பிட மின்றியே , கலங்கி னேன்கலங் காமலே வந்து 
காட்டினாய்கழுக் குன்றிலே . 


உ 


கூ 


1 


30. திருக்கழுக்குன்றப் பதிகம் 


79 


471 பூணொ ணாததொ ரன்பு பூண்டு பொருந்தி நாள்தொறும் 

போற்றவும் , நாணொ ணாததொர் நாணம் எய்தி நடுக்கடலுள் 

அழுந்திநான் , பேணொ ணாதபெருந்து றைப்பெருந் தோணி 
16 பற்றி யுகைத்தலும் , காணொ ணாத்திருக் கோலம் நீவந்து 

காட்டி னாய்கழுக் குன்றிலே . 
472 கோல மேனிவ ராக மேகுண மாம்பெருந்துறைக் கொண்டலே 

சீல மேதும் அறிந்தி லாத என் சிந்தை வைத்த சிகாமணி 
ஞால மேகரி யாக நானுனை நச்சி நச்சிட வந்திடும் 
20 கால மேஉனை ஓதநீ வந்து காட்டி னாய்கழுக் குன்றிலே . 
473 பேதம் இல்லதொர்கற்பளித்த பெருந்துறைப் பெருவெள்ளமே 

ஏத மேபல பேச நீஎனை ஏதி லார்முனம் என் செய்தாய் 
சாதல் சாதல்பொல் லாமை யற்ற தனிச்ச ரண்சர ணாமெனக் 
24 காத லால் உனை ஓத நீவந்து காட்டி னாய்கழுக் குன்றிலே . 
474 இயக்கி மாரறு பத்து நால்வரை என்குணம் செய்த 

ஈசனே , மயக்க மாயதொர் மும்ம லப்பழ வல்வி னைக்குள் 
அழுந்தவும் , துயக்க றுத்தெனை ஆண்டு கொண்டு நின் தூய் 
28 மலர்க்கழல் தந்தெனைக், கயக்க வைத்தடி யார்மு னேவந்து 
காட்டினாய் கழுக்குன்றிலே . 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
31. கண்டபத்து 
( நிருத்த தரிசனம் ) 
கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
475 இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் 

அந்தரமே திரிந்துபோய் அருநரகில் வீழ்வேற்குச் 
சிந்தைதனைத் தெளிவித்துச் சிவமாக்கி எனையாண்ட 
4 அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லைக் கண்டேனே . 
476 வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டுத் 

தனைச்சிறிதும் நினையாதே தளர்வெய்திக் கிடப்பேனை 
எனைப் பெரிதும் ஆட்கொண்டென் பிறப்பறுத்த இணையிலியை 
8 அனைத்துலகுந் தொழுந்தில்லை அம்பலத்தே கண்டேனே . 
477 உருத்தெரியாக் காலத்தே உள்புகுந்தென் உளம்மன்னிக் 

கருத்திருத்தி ஊன்புக்குக் கருணையினால் ஆண்டு கொண்ட 
திருத்துருத்தி மேயானைத் தித்திக்குஞ் சிவபதத்தை 
12 அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லைக் கண்டேனே . 
478 கல்லாத புல்லறிவிற் கடைப்பட்ட நாயேனை 

வல்லாள னாய்வந்து வனப்பெய்தி யிருக்கும் வண்ணம் 
பல்லோருங் காண் என்றன் பசுபாசம் அறுத்தானை 
16 எல்லோரும் இறைஞ்சுதில்லை அம் பலத்தே கண்டேனே . 


ச 


80 


திருவாசகம் 


5 


479 சாதிகுலம் பிறப்பென்னுஞ் சுழிப்பட்டுத் தடுமாறும் 

ஆதமிலி நாயேனை அல்லலறுத் தாட்கொண்டு 
பேதைகுணம் பிறருருவம் யானெனதென் னுரைமாய்த்துக் 
20 கோதிலமு தானானைக் குலாவுதில்லைக் கண்டேனே . 
480 பிறவிதனை அறமாற்றிப் பிணிமூப்பென் றிவையிரண்டும் 

உறவினொடும் ஒழியச்சென் றுலகுடைய ஒருமுதலைச் 

செறிபொழில்சூழ் தில்லைநகர்த் திருச்சிற்றம் பலம்மன்னி 
24 மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே . 
481 பத்திமையும் பரிசுமிலாப் பசுபாசம் அறுத்தருளிப் 

பித்தனிவன் எனஎன்னை ஆக்குவித்துப் பேராமே 
சித்தமெனுந் திண்கயிற்றால் திருப்பாதங் கட்டுவித்த 
28 வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லைக் கண்டேனே . 


எ 


அ 


482 அளவிலாப் பாவகத்தால் அமுக்குண்டிங் கறிவின்றி 

விளைவொன்றும் அறியாதே வெறுவியனாய்க் கிடப்பேனுக்கு 
அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானைக் 
32 களவிலா வானவருந் தொழுந்தில்லைக் கண்டேனே . 
483 பாங்கினொடு பரிசொன்றும் அறியாத நாயேனை 

ஓங்கியுளத் தொளிவளர உலப்பிலா அன்பருளி 
வாங்கிவினை மலம் அறுத்து வான்கருணை தந்தானை 
36 நான்குமறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே . 


484 பூதங்கள் ஐந்தாகிப் புலனாகிப் பொருளாகிப் 

பேதங்கள் அனைத்துமாய்ப் பேதமிலாப் பெருமையனைக் 

கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை 
40 வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லைக் கண்டேனே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 
32. பிரார்த்தனைப்பத்து 

( சதா முத்தி ) 
ஆசிரியவிருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


485 கலந்து நின்னடியா ரோடன்று வாளா களித்திருந்தேன் 

புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்ற திடர் பின்னாள் 
உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்பச்சுடர்காண்பான் 
4 அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வங்கூர அடியேற்கே 


486 அடியார் சிலருன் அருள் பெற்றார் ஆர்வங் கூர யான் 

அவமே , முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடி 
யேன் மூக்கின்றேன் , கடியேனுடைய கடுவினையைக் களைந் 
துன் கருணைக் கடல் பொங்க , உடையாய் அடியேன் உள்ளத் 
8 தே ஓவா துருக அருளாயே . 


32. பிரார்த்தனைப் பத்து 


81 


487 அருளா ரமுதப் பெருங்கடல்வாய் அடியா ரெல்லாம் புக்க - 

ழுந்த , இருளா ராக்கை யிது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் 
எம்மானே , மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் 
என்றிங் செனைக்கண்டார் , வெருளா வண்ணம் மெய்யன்பை 
12 உடையாய் பெறநான் வேண்டுமே . 
488 வேண்டும் வேண்டும் மெய்யடியா ருள்ளே விரும்பி எனை 

அருளால் , ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே 
அருமா மணிமுத்தே , தூண்டா விளக்கின் சுடரனையாய் 
தொண்ட னேற்கும் உண்டாங்கொல் , வேண்டா தொன்றும் 
16 வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே . 
489 மேவும் உன்றன் அடியாருள் விரும்பியானும் மெய்ம்மையே 

காவி சேருங் கயற்கண்ணாள் பங்கா உன் தன் கருணையினால் 
பாவி யேற்கும் உண்டாமோ பரமானந்தப் பழங்கடல் சேர்ந்து 
20 ஆவி யாக்கை யானெனதென் றியாதுமின்றி அறுதலே . 
490 அறவே பெற்றார் நின்னன்பர் அந்தமின்றி அகநெகவும் 

புறமே கிடந்து புலைநாயேன் புலம்புகின்றேன் உடையானே 
பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியாப் பிரிவில்லா 
24 மறவா நினையா அளவிலா மாளா இன்ப மாகடலே . 
491 கடலே அனைய ஆனந்தங் கண்டா ரெல்லாங் கவர்ந் 

துண்ண , இடரே பெருக்கி ஏசற்றிங் கிருத்த லழகோ அடி 
நாயேன் , உடையாய் நீயே அருளுதியென் 

றுணர்த்தா 
28 தொழிந்தே கழிந்தொழிந்தேன் , சுடரார் அருளால் இருள் 

நீங்கச் சோதீ இனித்தான் துணியாயே . 
492 துணியா உருகா அருள் பெருகத் தோன்றுந் தொண்ட 

ரிடைப்புகுந்து , திணியார் மூங்கிற் சிந்தையேன் சிவனே 
நின்று தேய்கின்றேன் , அணியா ரடியா ருனக்குள்ள அன் 
32 புந் தாராய் அருளளியத் , தணியா தொல்லை வந்தருளித் 

தளிர்ப்பொற்பாதந் தாராயே . 
493 தாரா அருளொன் றின்றியே தந்தாய் என்றுன் தமரெல்லாம் 

ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ 
சீரார் அருளாற் சிந்தனையைத் திருத்தி ஆண்ட சிவலோகா 
36 பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே . 
494 மானோர் பங்கா வந்திப்பார் மதுரக் கனியே மனநெகா , 

நானோர் தோளாச் சுரையொத்தால் நம்பி இத்தால் வாழ்ந் 
தாயே , ஊனே புகுந்த உனையுணர்ந்தே உருகிப் பெருகும் 
40 உள்ளத்தைக் , கோனே அருளுங் காலந்தான் கொடியேற் 

கென்றோ கூடுவதே . 
495 கூடிக் கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் 

வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம்போல் நிற்பேனோ 
ஊடி ஊடி உடையாயொடு கலந்துள் ளுருகிப் பெருகி நெக்கு 
44 ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே யாக அருள்கலந்தே . 

திருச்சிற்றம்பலம் 


82 


திருவாசகம் 


திருப்பெருந்துறையில் அருளியது 

33. குழைத்தபத்து 
ஆத்தும நிவேதனம் ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
496 குழைத்தாற் பண்டைக் கொடுவினை நோய் காவாய் உடை 

யாய் கொடுவினையேன் , உழைத்தா லுறுதி யுண்டோதான் 
உமையாள் கணவா எனை ஆள்வாய் , பிழைத்தாற் பொறுக்க 
வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோவென்று , 
4 அழைத்தால் அருளா தொழிவதே அமமா னே உன் னடி 
யேற்கே . 


497 


அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என் 
றிருந்தேன் , கொடியே ரிடையாள் கூறாஎங் கோவே ஆவா 
என்றருளிச் செடிசேர் உடலைச் 

சிதையாத 

தெத்துக் 
8 கெங்கள் சிவலோகா , உடையாய் கூவிப் பணிகொள்ளா 

தொறுத்தால் ஒன்றும் போதுமே . 
498 ஒன்றும் போதா , நாயேனை உய்யக் கொண்ட நின் 

கருணை , இன்றே இன்றிப் போய்த்தோதான் ஏழை பங்கா 
எங்கோவே , குன்றே அனைய குற்றங்கள் குணமா மென்றே 
12 நீகொண்டால் , என் தான் கெட்ட திரங்கிடாய் எண்தோள் 
முக்கண் எம்மானே . 


499 மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின்சீர் மறப்பித்திவ் 

வூனே புகஎன் தனை நூக்கி உழலப் பண்ணு வித்திட்டாய் 
ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து 
16 கோனே கூவிக்கொள்ளுநாள் என்றென் றுன்னைக் கூறுவதே . 
500 கூறும் நாவே முதலாகக் கூறுங் கரணம் எல்லாம் நீ 

தேறும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ 
வெறோர் பரிசிங் கொன்றில்லை மெய்ம்மை உனனை விரித்துரைக்கில் 
20 தேறும்வகைஎன் சிவலோகா திகைத்தால் தேற்றவேண்டாவோ . 
501 வேண்டத் தக்க தறிவோய்நீ வேண்ட முழுதுந் 

தரு 
வோய்நீ , வேண்டும் அயன் மாற் கரியோய்நீ வேண்டி என் 
னைப் பணிகொண்டாய் , வேண்டி நீயா தருள் செய்தாய் 
24 யானும் அதுவே வேண்டின் அல்லால் , வேண்டும் பரிசொன் 

றுண்டென்னில் அதுவும் உன்றன் விருப்பன்றே . 
502 அன்றே என் றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லா 

முங் , குன்றே அனையாய் என்னை ஆட் கொண்ட போதே 
கொண்டிலையோ , இன்றோர் இடையூ றெனக்குண்டோ 
28 . எணதோள் முக்கண் எம்மானே , நன்றே செய்வாய் பிழை 
செய்வாய் நானோ இதற்கு நாயகமே . 


சு 


34 . 


உயிருண்ணிப்பத்து 


83 


503 நாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் 

மாயப் பிறவி உன்வசமே வைத்திட் டிருக்கும் அதுவன்றி 
ஆயக் கடவேன் நானோதான் என்ன தோஇங் கதிகாரங் 
32 காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே 
504 கண்ணார் நுதலோய் கழலிணைகள் கண்டேன் கண்கள் களிகூர 

எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே * எண்ணும் அதுவல்லால் 

மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கேபுகுமாறும் 
36 அண்ணா எண்ணக் கடவேனோ அடிமைசால அழகுடைத்தே . 
505 அழகே புரிந்திட் டடிநாயேன் அரற்று கின்றேன் 

உடையானே , திகழா நின்ற திருமேனி காட்டி என்னைப் 
பணிகொண்டாய் , புகழே பெரிய பதம் எனக்குப் புராண 
40 நீதந் தருளாதே , குழகா கோல மறையோனே கோனே 
என்னைக் குழைத்தாயே . 

திருச்சிற்றம்பலம் 
நவையே என்றும் பாடம் . 


கம் 


திருப்பெருந்துறையில் அருளியது 

34 , உயிருண்ணிப்பத்து 
(சிவானந்த மேலிடுதல் ) 

கலிவிருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
506 பைந்நாப்பட அரவேரல்குல் உமைபாகம தாய் என் 

மெய்ந்நாள்தொறும் பிரியாவினைக் கேடாவிடைப் பாகா 
செந்நாவலர் பரசும்புகழ்த் திருப்பெருந்துறை உறைவாய் 
4 எந்நாள்களித் தெந்நாள் இறு மாக்கேன் இனியானே .. 
507 நானாரடி யணைவானொரு நாய்க்குத் தவிசிட்டிங்கு 

ஊனாருடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் 
தேனார் சடை முடியான்மன்னு திருப்பெருந்துறை உறைவான் 
8 வானோர்களும் அறியாததோர் வளம் ஈந்தனன் எனக்கே . 
508 எனை நானென்ப தறியேன்பகல் இரவாவதும் அறியேன் 

மனவாசகங் கடந்தான் எனை மத்தோன்மத்த னாக்கிச் 
சினமால்விடை உடையான் மன்னு திருப்பெருந்துறை உறையும் 
12 பனவன் எனைச் செய்தபடி றறியேன் பரஞ்சுடரே . 


509 வினைக்கேடரும் உளரோபிறர் சொல்லீர்விய னுலகில் 

எனைத்தான் புகுந் தாண்டான் என தென்பின்புரை யுருக்கிப் 
பினைத்தான்புகுந் தெல்லே பெருந் துறையில்உறை பெம்மான் 
16 மனத்தான் கண்ணின் அகத்தான்மறு மாற்றத் திடையானே . 
510 பற்றாங்கவை அற்றீர்பற்றும் பற்றாங்கது பற்றி 

நற்றாங்கதி அடைவோமெனிற் கெடுவீரோடி வம்மின் 
தெற்றார் சடை முடியான் மன்னு திருப்பெருந்துறை இறைசீர் 
20 கற்றாங்கவன் கழல்பேணின ரொடுங்கூடுமின் கலந்தே . 


84 


திருவாசகம் 


511 கடலின் திரை யதுபோல்வரு கலக்கம்மலம் அறுத்தென் 

உடலும் என துயிரும்புகுந் தொழியாவண்ணம் நிறைந்தான் 

சுடருஞ்சுடர் மதிசூடிய திருப்பெருந்துறை உறையும் 
24 படருஞ்சடை மகுடத்தெங்கள் பரன் தான் செய்தபடிறே . 
5.12 வேண்டேன்புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் 
மண்ணும் விண்ணும் , வேண்டேன் பிறப் 

பிறப்புச்சிவம் 
வேண்டார்தமை நாளுந் , தீண்டேன் சென்று சேர்ந்தேன் 
28 மன்னு திருப்பெருந்துறை இறைதாள் , பூண்டேன்புறம் 

போகேன் இனிப் புறம் போகலொட் டேனே . 
513 கோற்றேன் எனக் கென் கோகுரை கடல்வாய் அமு தென்கோ 

ஆற்றேன் எங்கள் அரனே அரு மருந்தே என தரசே 
சேற்றார்வயல் புடைசூழ்தரு திருப்பெருந்துறை உறையும் 
32 நீற்றார் தரு திருமேனிநின் மலனேஉனை யானே . 
514 எச்சம்அறி வேன் நான் எனக் கிருக்கின்றதை அறியேன் 

அச்சோ எங்கள் அரனே அரு மருந்தே என தமுதே 
செச்சைமலர் புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் 
36 நிச்சம் என நெஞ்சில்மன்னி யானாகிநின் றானே . 
515 வான்பாவிய உலகத்தவர் தவமே செய அவமே 

ஊன்பாவிய உடலைச்சுமந் தடவிமர மானேன் 
தேன் பாய்மலர்க் கொன்றைமன்னு திருப்பெருந்துறை உறைவாய் 
40 நான்பாவியன் ஆனால் உனை நல்காயென லாமே . 

திருச்சிற்றம்பலம் 


அ 


A0 


தில்லையில் அருளியது 

35. அச்சப்பத்து 
( ஆனந்த முறுதல் ) 
ஆசிரிய விருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


516 புற்றில் வாள் அரவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் 

அஞ்சேன் , கற்றைவார் சடைஎம் அண்ணல் கண்ணுதல் 
பாதம் நண்ணி , மற்றும் ஓர் தெய்வந் தன்னை உண்டென 
4 நினைந்தெம் பெம்மாற்கு , அற்றிலா தவரைக் கண்டால் அம்ம 

நாம் அஞ்சு மாறே . 
517 வெருவரேன் வேட்கைவந்தால் வினைக்கடல் கொளினும் அஞ்சேன் 

இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பி ரானாம் 
திருவுரு அன்றி மற்றோர் தேவரெத் தேவரென்ன 
8 அருவரா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சுமாறே , 
518 வன்புலால் வேலும் அஞ்சேன் வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன் 

என் பெலாம் உருக நோக்கி அம்பலத் தாடு கின்ற 

என்பொலா மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா 
12 அன்பிலா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சு மாரே 


35. அச்சப்பத்து 


85 


ச 


டு 


சு 


அ 


519 கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர்கிறி முறுவல் அஞ்சேன் 

வெளியநீ றாடும் மேனி வேதியன் பாதம் நண்ணித் 
துளியுலாம் கண்ண ராகித் தொழுதழு துள்ளம் நெக்கிங் 
16 களியிலா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சு மாறே . 
520 பிணியெலாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோ டிறப்பும் அஞ்சேன் 

துணிநிலா அணியினான் தன் தொழும்ப ரோடழுந்தி அம்மால் 
திணிநிலம் பிளந்துங் காணாச் சேவடி பரவி வெண்ணீறு 
20 அணிகிலா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சுமாறே . 
521 வாளுலாம் எரியும் அஞ்சேன் வரைபுரண் டிடினும் அஞ்சேன் 

தோளுலா நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் 

தாளதா மரைக ளேத்தித் தடமலர் புனைந்து நையும் 
24 ஆளலா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சு மாறே . 
522 தகைவிலாப் பழியும் அஞ்சேன் சாதலை முன்னம் அஞ்சேன் 

புகைமுகந் தெரிகை வீசிப் பொலிந்த அம் பலத்து ளாடும் 
முகைநகைக் கொன்றை மாலை முன்னவன் பாத மேத்தி 
28 அகம்நெகா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சுமாறே . 
523 தறிசெறி களிறும் அஞ்சேன் தழல்விழி உழுவை அஞ்சேன் 

வெறிகமழ் சடையன் அப்பன் விண்ணவர் நண்ணமாட்டாச் 
செறிதரு கழல்க ளேத்திச் சிறந்தினி திருக்க மாட்டா 
32 அறிவிலா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சு மாறே . 
524 மஞ்சுலாம் உருமும் அஞ்சேன் மன்னரோ டுறவும் அஞ்சேன் 

நஞ்சமே அமுத மாக்கும் நம்பிரான் எம்பிரானாய்ச் 

செஞ்செவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டா 
36 தஞ்சுவா ரவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சு மாறே . 
525 கோணிலா வாளி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் 

நீணிலா அணியி னானை நினைந்துநைந் துருகி நெக்கு 

வாணிலாங் கண்கள் சோர வாழ்த்திநின் றேத்த மாட்டா 
40 ஆணலா தவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சு மாறே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 
36. திருப்பாண்டிப் பதிகம் 

( சிவானந்த விளைவு ) 
கட்டளைக் கலித்துறை 

திருச்சிற்றம்பலம் 
526 பருவரை மங்கைதன் பங்கரைப் பாண்டியற் காரமுதாம் 

ஒருவரை ஒன்று மிலாதவரைக் கழற்போ திறைஞ்சித் 
தெரிவர நின்றுருக்கிப்பரி மேற்கொண்ட சேவகனார் 
4 ஒருவரை யன்றி உருவறி யாதென்றன் உ 
உள்ளமதே . 
527 சதுரை மறந்தறி மால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம் 

கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்துக் 

குதிரையின் மேல் வந்து கூடிடு மேற்குடி கேடுகண்டீர் 
8 மதுரையர் மன்னன் மறுபிறப் போட மறித்திடுமே . 


50 


உ 


86 


திருவாசகம் 


528 நீரின்ப வெள்ளத்துள் நீந்திக் குளிக்கின்ற நெஞ்சங் 

கொண்டீர் , பாரின்ப வெள்ளங் கொளப்பரி மேற்கொண்ட 
பாண்டியனார் , ஓரின்ப வெள்ளத் துருக்கொண்டு தொண் 
12 டரை உள்ளங் கொண்டார் , பேரின்ப வெள்ளத்துட் பெய் 
கழ லேசென்று பேணுமினே , 


529 செறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட் 

டிறைவன் கிளர்கின்ற காலமிக் காலம் எக் காலத்துள்ளும் 
அறிவொண் கதிர்வாள் உறைகழித் தானந்த மாக்கடவி 
16 எறியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே 


ஆ 


530 காலமுண் டாகவே காதல் செய் துய்மின் கருதரிய 

ஞாலமுண் டானொடு நான்முகன் வானவர் நண்ணரிய 
ஆலமுண் டான் எங்கள் பாண்டிப் பிரான் தன் அடியவர்க்கு 
20 மூலபண் டாரம் வழங்குகின் றான்வந்து முந்துமினே . 


( கு 


531 ஈண்டிய மாயா இருள்கெட எப்பொரு ளும்விளங்கத் 

தூண்டிய சோதியை மீனவ னுஞ்சொல்ல வல்லன் அல்லன் 
வேண்டிய போதே விலக்கிலை வாய்தல் விரும்புமின் தாள் 
24 பாண்டிய னாரருள் செய்கின்ற முத்திப் பரிசிதுவே . 


சு 


532 மாயவ னப்பரி மேல் கொண்டு மற்றவர் கைக்கொளலும் 

போயறும் இப்பிறப் பென்னும் பகைகள் புகுந்தவருக்கு 
ஆய அரும்பெருஞ் சீருடைத் தன்னரு ளே அருளுஞ் 
28 சேய நெடுங்கொடைத் தென்னவன் சேவடி சேர்மின்களே . எ 


533 அழிவின்றி நின்றதொர் ஆனந்த வெள்ளத் திடையழுத்திக் 

கழிவில் கருணையைக் காட்டிக் கடிய வினையகற்றிப் 
பழமலம் பற்றறுத் தாண்டவன் பாண்டிப் பெரும்பதமே 
32 முழுதுல குந்தரு வான்கொடை யே சென்று முந்துமினே . 


534 விரவிய தீவினை மேலைப் பிறப்புமுந் நீர்கடக்கப் 

பரவிய அன்பரை என்புருக் கும்பரம் பாண்டியனார் 
புரவியின் மேல்வரப் புந்திகொ ளப்பட்ட பூங்கொடியார் 
36 மரவியன் மேல் கொண்டு தம்மையுந் தாம் அறி யார்மறந்தே . 


535 கூற்றைவென் றாங்கைவர் கோக்களை யும்வென் றிருந்தழகால் 

வீற்றிருந் தான் பெருந் தேவியுந் தானும்ஓர் மீனவன்பால 
ஏற்றுவந் தாருயி ருண்ட திறலொற்றைச் சேவகனே 
40 தேற்றமி லாதவர் சேவடி சிக்கெனச் சேர்மின்களே . 


கா 


திருச்சிற்றம்பலம் 


87 


உ 


37. பிடித்த பத்து 
திருத்தோணிபுரத்தில் அருளியது 

37. பிடித்தபத்து 
( முத்திக் கலப்புரைத்தல் ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
536 உம்பர்கட் கரசே ஒழிவற நிறைந்த 

யோகமே * ஊற்றையேன் தனக்கு 
வம்பெனப் பழுத்தென் குடிமுழு தாண்டு 

வாழ்வற வாழ்வித்த மருந்தே 
செம்பொருட் டுணிவே சீருடைக் கழலே 

செல்வமே சிவபெரு மானே 
4 எம்பொருட் டுன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 
537 விடைவிடா துகந்த விண்ணவர் கோவே 

வினையனே னுடையமெய்ப் பொருளே 
முடைவிடா தடியேன் மூத்தற மண்ணாய் 

முழுப்புழுக் குரம்பையிற் கிடந்து 
கடைபடா வண்ணம் காத்தெனை ஆண்ட 

கடவுளே கருணைமா கடலே 
8 இடைவிடா துன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 
538 அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே 

அன்பினில் விளைந்த ஆரமுதே 
பொய்ம்மையே பெருக்கிப் பொழுதினைச் சுருக்கும் 

புழுத்தலைப் புலையனேன் தனக்குச் 
செம்மையே ஆய சிவபதம் அளித்த 

செல்வமே சிவபெரு மானே 
12 இம்மையே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 
539 அருளுடைச்சுடரே அளிந்ததோர் கனியே 

பெருந்திறல் அருந்தவர்க் கரசே 
பொருளுடைக் கலையே புகழ்ச்சியைக் கடந்த 

பொலிவே 
தெருளிடத் தடியார் சிந்தையுட் புகுந்த 

செல்வமே சிவபெரு மானே 
16 இருளிடத் துன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 
540 ஒப்புனக் கில்லா ஒருவனே அடியேன் 

உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே 
மெய்ப்பதம் அறியா வீறிலியேற்கு 

விழுமிய தளித்ததோ ரன்பே 
செப்புதற் கரிய செழுஞ்சுடர் மூர்த்தீ 

செல்வமே சிவபெரு மானே 
20 எய்ப்பிடத் துன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 
ஊத்தை என்றும் பாடம் 


கூ 


பாருளுடைக் கனாகத்திக கச்சியைக் 


( F 


* 


88 


திருவாசகம் 


541 அறவையேன் மனமே கோயிலாக் கொண்டாண் 

டளவிலா ஆனந்த மருளிப் 
பிறவிவே ரறுத்தென் குடிமுழு தாண்ட 

பிஞ்ஞகா பெரிய எம் பொருளே 
திறவிலே கண்ட காட்சியே அடியேன் 

செல்வமே சிவபெரு மானே 
24 இறவிலே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 


கா 


542 பாசவே ரறுக்கும் பழம்பொருள் தன்னைப் 

பற்றுமா றடியனேற் கருளிப் 
பூசனை உகந்தென் சிந்தையுட் புகுந்து 

பூங்கழல் காட்டிய பொருளே 
தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தீ 

செல்வமே சிவபெரு மானே 
28 ஈசனே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 


543 அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற 

ஆதியே யாதும் ஈறில்லாச் 
சித்தனே பத்தர் சிக்கெனப் பிடித்த 

செல்வமே சிவபெரு மானே 
பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்துப் 

பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் 
32 எத்தனே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 


544 பால் நினைந் தூட்டுந் தாயினுஞ் சாலப் 

பரிந்து நீ பாவியே னுடைய 
ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி 

உலப்பிலா ஆனந்த மாய 
தேனினைச் சொரிந்து புறம்புறந் திரிந்த 

செல்வமே சிவபெரு மானே 
36 யானுனைத் தொடர்ந்து சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 


கூ 


545 புன்புலால் யாக்கை புரைபுரை கனியப் 

பொன்னெடுங் கோயிலாப் புகுந்தென் 
என்பெலாம் உருக்கி எளியையாய் ஆண்ட , 

ஈசனே மாசிலா மணியே 
துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காந் 

தொடக்கெலாம் அறுத்தநற் சோதீ 
40 இன்பமே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 

எங்கெழுந் தருளுவ தினியே . 


கா 


திருச்சிற்றம்பலம் 


38. திருவேசறவு 

89 
திருப்பெருந்துறையில் அருளியது 

38. திருவேசறவு 
( சுட்டறி வொழித்தல் ) 
கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
546 இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தென் என்புருக்கிக் 

கரும்புதரு சுவை எனக்குக் காட்டினை உன் கழலிணைகள் 
ஒருங்குதிரை உலவுசடை உடையானே நரிகளெல்லாம் 
4 பெருங்குதிரை ஆக்கியவா றன்றே உன் பேரருளே . 
547 பண்ணார்ந்த மொழிமங்கை பங்காநின் ஆளானார்க்கு 

உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை 
மண்ணார்ந்த பிறப்பறுத்திட் டாள்வாய்நீ வான் எனக் 
8 கண்ணார உய்ந்தவா றன்றேஉன் கழல் கண்டே 
548 ஆதமிலி யான் பிறப் பிறப்பென்னும் அருநரகில் 

ஆர்தமரும் இன்றியே அழுந்துவேற் காவாவென்று 

ஓத ( ம் ) மலி நஞ்சுண்ட உடையானே அடியேற்குன் 
12 பாதமலர் காட்டியவா றன்றேஎம் பரம்பரனே . 
549 பச்சைத்தால் அரவாட்டீ படர்சடையாய் பாதமலர் 

உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்யக்கொண்டு 
எச்சத்தார் சிறுதெய்வம் ஏத்தாதே அச்சோஎன் 
16 சித்தத்தா றுய்ந்தவா றன்றே உன் திறம்நினைந்தே . 
550 கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் 

மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து 
உற்றிறுமாந்திருந்தேன் எம் பெருமானே அடியேற்குப் 
20 பொற்றவிசு நாய்க்கிடுமா றன்றேநின் பொன்னருளே . 
551 பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்ப்பட்டு 

நஞ்சாய துயர்கூர நடுங்குவேன் நின்னருளால் 
உய்ஞ்சேன்எம் பெருமானே உடையானே அடியேனை 
24 அஞ்சேலென் றாண்டவா றன்றே அம் பலத்தமுதே . 
552 என்பாலைப் பிறப்பறுத்திங் கிமையவர்க்கும் அரியவொண்ணாத் 

தென்பாலைத் திருப்பெருந் துறையுறையுஞ் சிவபெருமான் 

அன்பால் நீ அகம்நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது 
28 என்பாலே நோக்கியவா றன்றே எம் பெருமானே . 
553 மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா 

ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய்ப் 
பூத்தானே புகுந்திங்குப் புரள்வேனைக் கருணையினால் 
32 பேர்த்தே நீ ஆண்டவா றன்றே எம் பெருமானே . 
554 மருவினிய மலர்ப்பாதம் மனத்தில் வளர்ந் துள்ளுருகத் 

தெருவுதொறும் மிக அலறிச் சிவபெருமா னென்றேத்திப் 
பருகியநின் பரங்கருணைத் தடங்கடலிற் படிவாமாறு 
36 அருளெனக்கிங் கிடைமருதே இடங்கொண்ட அம்மானே . 


அ 


90 


திருவாசகம் 


கா 


555 நானேயோ தவஞ்செய்தேன் சிவாயநம எனப்பெற்றேன் 

தேனாய் இன் அமுதமுமாய்த் தித்திக்குஞ் சிவபெருமான் 

தானேவந் தெனதுள்ளம் புகுந்தடியேற் கருள் செய்தான் 
40 ஊனாரும் உயிர்வாழ்க்கை ஒறுத்தன்றே வெறுத்திடவே . 

திருச்சிற்றம்பலம் 
திருவாரூரில் அருளியது 
39. திருப்புலம்பல் 
(சிவானந்த முதிர்வு ) 
கொச்சகக்கலிப்பா 
திருச்சிற்றம்பலம் 


556 பூங்கமலத் தயனொடுமால் அறியாத நெறியானே 

கோங்கலர்சேர் குவிமுலையாள் கூறாவெண் ணீறாடி 
ஓங்கெயில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேன் நின் 
4 பூங்கழல்கள் அவையல்லா தெவையாதும் புகழேனே . 


557 சடையானே தழலாடீ தயங்குமூ விலைச்சூலப் 

படையானே பரஞ்சோதி பசுபதீ மழவெள்ளை 
விடையானே விரிபொழில்சூழ் பெருந்துறையாய் அடியேன் நான் 
உடையானே உனையல்லா துறுதுணைமற் றறியேனே . 


8 


2 


558 உற்றாரை யான் வேண்டேன் ஊர்வேண்டேன் பேர்வேண்டேன் 

கற்றாரை யான்வேண்டேன் கற்பனவும் இனியமையும் 
குற்றாலத் தமர்ந்துறையுங் கூத்தாஉன் குரைகழற்கே 
12 கற்றாவின் மனம்போலக் கசிந்துருக வேண்டுவனே . 

திருச்சிற்றம்பலம் 


கூ 


தில்லையில் அருளியது 

40. குலாப்பத்து 
( அநுபவம் இடையீடு படாமை ) 

கொச்சகக் கலிப்பா 

திருச்சிற்றம்பலம் 
559 ஓடுங் கவந்தியுமே உறவென்றிட் டுள் கசிந்து 

தேடும் பொருளுஞ் சிவன்கழலே எனத்தெளிந்து 
கூடும் உயிருங் குமண்டையிடக் குனித்தடியேன் 
4 ஆடுங் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே , 
560 துடியேர் இடுகிடைத் தூய்மொழியார் தோள் நசையால் 

செடியேறு தீமைகள் எத்தனையுஞ் செய்திடினும் 
முடியேன் பிறவேன் எனைத்தன தாள் முயங்குவித்த . 
8 அடியேன் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 


த 


41. அற்புதப்பத்து 


91 


கூ . 


ச 


சு 


561 என்புள் ளுருக்கி இருவினையை ஈடழித்துத் 

துன்பங் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து 
முன்புள்ள வற்றை முழுதழிய உள்புகுந்த 
12 அன்பின் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 
562 குறியும் நெறியுங் குணமுமிலார் குழாங்கள் தமைப் 

பிறியும் மனத்தார் பிறிவரிய பெற்றியனைச் 
செறியுங் கருத்தில் உருத்தமுதாஞ் சிவபத 

தத்தை 
16 அறியுங் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 
563 பேருங் குணமும் பிணிப்புறும் இப் பிறவிதனைத் 

தூரும் பரிசு துரிசறுத்துத் தொண்டரெல்லாம் 
சேரும் வகையாற் சிவன் கருணைத் தேன்பருகி 
20 ஆருங் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே. 
564 கொம்பில் அரும்பாய்க் குவிமலராய்க் காயாகி 

வம்பு பழுத்துடலம் மாண்டிங்ஙன் போகாமே 
நம்புமென் சிந்தை நணுகும் வண்ணம் நானணுகும் 
24 அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 
565 மதிக்குந் திறலுடைய வல் அரக்கன் தோள் நெரிய 

மிதிக்குந் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்பக் 
கதிக்கும் பசுபாசம் ஒன்றுமிலோம் எனக்களித்திங்கு 
28 அதிர்க்குங் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 
566 இடக்குங் கருமுருட் டேனப்பின் கானகத்தே 

நடக்குந் திருவடி என் தலைமேல் நட்டமையால் 
கடக்குந் திறல் ஐவர் கண்டகர் தம் வல்லாட்டை 
32 அடக்குங் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 
567 பாழ்ச்செய் விளாவிப் பயனிலியாய்க் கிடப்பேற்குக் 

கீழ்ச்செய் தவத்தாற் கிழியீடு நேர்பட்டுத் 

தாட்செய்ய தாமரைச் சைவனுக்கென் புன் தலையால் 
36 ஆட்செய் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 
568 கொம்மை வரிமுலைக் கொம்பனையாள் கூறனுக்குச் 

செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு 

இம்மை தரும்பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் 
40 அம்மை குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே . 

திருச்சிற்றம்பலம் 


எ 


அ 


கா 


திருப்பெருந்துறையில் அருளியது 

41. அற்புதப்பத்து 
( அநுபவம் ஆற்றாமை ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
569 மைய லாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியு ளகப் 

பட்டுத் , தைய லாரெனுஞ் சுழித்தலைப் பட்டு நான் தலைதடு 
மாறாமே , பொய்யெ லாமவிடத் திருவருள் தந்து தன் பொன் 
4 னடி யிணைகாட்டி , மெய்ய னாய்வெளி காட்டி முன் நின்றதோர் 
அற்புதம் 

விளம் பேனே . 


92 


திருவாசகம் 


570 ஏய்ந்த மாமலரிட்டு முட்டாததோர் இயல்பொடும் வணங் 
காதே ,சாந்த மார்முலைத் தையல் நல் லாரொடுந் தலைதடு மாறா 

போந்து யான் துயர் புகாவணம் அருள் செய்து பொற் 
8 கழ லிணைகாட்டி , வேந்த னாய்வெளி யே என் முன் 
தோர் அற்புதம் விளம்பேனே . 


கிப் , 


நின்ற 


உ 


571 

நடித்து மண்ணிடைப் பொய்யினைப் பலசெய்து நானென 
தெனும்மாயக் , கடித்த வாயிலே நின்று முன் வினைமிகக் கழ 
றியே திரிவேனைப் , பிடித்து முன்னின்றவப் பெருமறை 
12 தேடிய அரும்பொருள் அடியேனை , அடித்த டித்து அக் கார 
முன் தீற்றிய அற்புதம் அறியேனே . 


கூ 


. 


572 பொருந்தும் இப்பிறப் பிறப்பிவை நினையாது பொய் 

களே புகன்று போய்க் , கருங்கு ழலினார் கண்களால் ஏறுண்டு 
கலங்கியே கிடப்பேனைத் , திருந்து சேவடிச் சிலம்பவை 
16 சிலம்பிடத் திருவொடும் அகலாதே , அருந்து ணைவனாய் 

ஆண்டுகொண் டருளிய அற்புதம் அறியேனே . 
573 மாடுஞ் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கையர் தம்மோடுங் 

கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை 

வீடுதந் தென்றன் வெந்தொழில் வீட்டிட மென் மலர்க்கழல்காட்டி 
20 ஆடு வித்தென தகம்புகுந்தாண்டதோர் அற்புதம் அறியேனே . 


574 வணங்கும் இப்பிறப் பிறப்பிவை நினையாது மங்கையர் 

தம்மோடும் , பிணைந்து வாயிதழ்ப் பெருவெள்ளத் தழுந்தி 
நான் பித்தனாய்த் திரிவேனைக் , குணங்க ளுங்குறி களுமிலாக் 
24 குணக்கடல் கோமளத் தொடுங்கூடி , அணைந்து வந்தெனை 
ஆண்டுகொண் டருளிய அற்புதம் அறியேனே . 


575 இப்பி றப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொ 

டஞ் செழுத்தோதித் , தப்பி லாதுபொற் கழல்களுக் கிடாது 
நான் தடமுலை யார் தங்கள் , மைப்பு லாங்கண்ணால் ஏறுண்டு 
28 கிடப்பேனை 

மலரடி யிணைகாட்டி , அப்பன் என்னைவந் 
தாண்டு கொண் டருளிய அற்புதம் அறியேனே . 


. 


578 ஊச லாட்டுமிவ் வுடலுயிராயின இருவினை அறுத்தென்னை 

ஒசையா லுணர்வார்க் குணர்வரியவன்உணர்வு தந்தொளியாக்கிப் 
பாச மானவை பற்றறுத் துயர்ந்ததன் பரம்பெருங் கருணையால் 
32 ஆசை தீர்த்தடி யாரடிக் கூட்டிய அற்புதம் அறியேனே . 


அ 


577 பொச்சை யான இப் பிறவியிற் கிடந்து நான் புழுத்தலை 

நாய்போல , இச்சை யாயின் ஏழையர்க் கேசெய்தங் கிணங் 
கியே திரிவேனை , இச்ச கத்தரி அயனுமெட் டாததன் விரை 
36 மலர்க் கழல்காட்டி , அச்சன் என்னையும் ஆண்டுகொண் 
டருளிய அற்புதம் அறியேனே . 


க 


2 . 


42. சென்னிப்பத்து 


93 


578 செறியும் இப்பிறப் பிறப்பிவை நினையாது செறிகுழ 

லார் செய்யுங் , கிறியுங் கீழ்மையுங் கெண்டையங் கண்களும் 
உன்னியே கிடப்பேனை , இறைவன் எம்பிரான் எல்லையில் 
40 லாததன் இணைமலர்க் கழல் காட்டி , அறிவு தந்தெனை ஆண்டு 
கொண் டருளிய அற்புதம் அறியேனே . 

திருச்சிற்றம்பலம் 


கல 


உ 


திருப்பெருந் துறையில் அருளியது 
42. சென்னிப்பத்து 

( சிவவிளைவு ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
579 தேவ தேவன் மெய்ச் சேவகன் தென்பெருந்துறை நாயகன் 

மூவராலும் அறியொ ணாமுத லாய ஆனந்த மூர்த்தியான் 
யாவ ராயினும் அன்பரன்றி அறியொணாமலர்ச் சோதியான் 
4 தூய மாமலர்ச் சேவ டிக்கண் நம் சென்னி மன்னிச் சுடருமே . 
580 

அட்ட மூர்த்தி அழகன் இன்னமு தாய ஆனந்த வெள் 
ளத்தான் , சிட்டன் மெய்ச்சிவ லோக நாயகன் தென்பெ 
ருந்துறைச் சேவகன் , மட்டு வார்குழல் மங்கை யாளையோர் 
8 பாகம் வைத்த அழகன் தன் , வட்ட மாமலர்ச் சேவ டிக்கண் 

நம் சென்னி மன்னி மலருமே . 
581 நங்கை மீரெனை நோக்குமின் நங்கள் நாதன் நம்பணி 

கொண்டவன் , தெங்கு சோலைகள் சூழ்பெருந்துறை மேய 
சேவகன் நாயகன் , மங்கை மார்கையில் வளையுங் 

வளையுங் கொண் 
12 டெம் உயிருங் கொண்டெம் பணிகொள்வான் , பொங்கு 

மாமலர்ச் சேவடிக்கண்நம் சென்னி மன்னிப் பொலியுமே . 
582 பத்தர் சூழப் பராபரன் பாரில் வந்து பார்ப்பானெனச் 

சித்தர் சூழச் சிவபிரான் தில்லை மூதூர் நடஞ்செய்வான் 
எத்தனாகிவந்தில் புகுந்தெமை ஆளுங்கொண்டெம் பணிகொள்வான் 
16 வைத்த மாமலர்ச் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே . 
583 

பெருந்துறை மேவினான் , காயத் துள்ளமு தூற ஊறநீ கண்டு 
20 கொள்ளென்று காட்டிய , சேய மாமலர்ச் சேவ டிக்கண்நம் 

சென்னி மன்னித் திகழுமே . 
584 சித்தமே புகுந் தெம்மையாட் கொண்டு தீவினை செடுத் துய்யலாம் 

பத்தி தந்து தன் பொற்கழற்கணே பன்மலர் கொய்து * சேர்த்தலும் 
முத்தி தந்திந்தமூவுல குக்கும் அப்பு றத்தெமை வைத்திடும் 
24 அத்தன் மாமலர்ச் சேவடிக்கண் நம்சென்னி மன்னிமலருமே . 

சாத்தலும் என்னும் பாடம் 


கூ 


கு 


* 


94 


திருவாசகம் 


585 பிறவி யென்னுமிக் கடலை நீந்தத்தன் பேரருள் தந்தருளி 

னான் , அறவை யென்றடி யார்கள் தங்க ளருட்கு ழாம்புக 
விட்டு நல் , உறவு செய்தெனை உய்யக்கொண்ட பிரான் தன் 
28 உண்மைப் பெருக்கமாம் , திறமை காட்டிய சேவடிக் கண்நம் 

சென்னி மன்னித் திகழுமே . 
586 புழுவி னாற்பொதிந் திடுகுரம்பையிற் பொய்தனை யொழி 
வித்திடும் , எழில் கொள் சோதியெம் 

ஈசன் 

எம்பிரான் 
என்னுடை யப்பன் என்றென்று . தொழுத கையின ராகித் 
32 தூய்மலர்க் கண்கள் நீர்மல்குந் தொண்டர்க்கு , வழுவிலா 

மலர்ச் சேவ டிக்கண்நம் சென்னி மன்னி மலருமே . 
587 வம்ப னாய்த்திரி வேனை வாவென்று வல்வினைப்பகை 

மாய்த்திடும் , உம்ப ரான்உல கூடறுத்தப் புறத்த னாய்நின்ற 
எம்பிரான் , அன்ப ரானவர்க் கருளி மெய்யடி யார்கட் கின் 
36 பந் தழைத்திடுஞ், செம்பொன் மாமலர்ச் சேவ டிக்கண் 
நம்சென்னி மன்னித் திகழுமே . 

கூ 
588 முத்த னைமுதற் சோதியை முக்கண் அப்பனை முதல் 

வித்தினைச் , சித்த னைச்சிவ லோக னைத்திரு நாமம் பாடித் 
திரிதரும் , பத்தர் காள் இங்கே வம்மின் நீர்உங்கள் பாசந் 
40 தீரப் பணிமினோ, சித்த மார்தருஞ் சேவ டிக்கண் நம் 
சென்னி மன்னித் திகழுமே . 

திருச்சிற்றம்பலம் 


க 0 


திருப்பெருந்துறையில் அருளியது 

43. திருவார்த்தை 
( அறிவித்தன்புறுதல் ) 
ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
589 மாதிவர் பாகன் மறைபயின்ற வாசகன் மாமலர் மேய 

சோதி , கோதில் பரங்கரு ணையடியார் குலாவு நீதிகுண மாக 
நல்கும் , போதலர் சோலைப் பெருந்துறையெம் புண்ணியன் 
4 மண்ணிடை வந்திழிந்து , ஆதிப் பிரமம் வெளிப்படுத்த அரு 

ளறிவார் எம்பிரா னாவாரே . 
590 மாலயன் வானவர் கோனும்வந்து வணங்க அவர்க்கருள் 

செய்த ஈசன் , ஞாலம் அதனிடை வந்திழிந்து நன்னெறி 
காட்டி நலம்திகழுங் , கோல மணியணி மாடநீடு குலாவு 
8 மிடைவை மடநல்லாட்குச் , சீல மிகக்கரு ணையளிக்குந் திற 

மறிவார் எம்பிரா னாவாரே . 
591 அணிமுடி ஆதி அமரர்கோமான் ஆனந்தக் கூத்தன் 

பணிவகை செய்து படவதேறிப் பாரொடு 
விண்ணும் பரவியேத்தப் , பிணிகெட நல்கும் பெருந்துறை 
12 யெம் பேரருளாளன் பெண் பாலுகந்து , மணிவலை கொண்டு 

வான் மீன்விசிறும் வகையறிவார் எம்பிரா னாவாரே , 


அறுசமயம் , 


43. திருவார்த்தை 


95 


592 வேடுரு வாகி மகேந்திரத்து மிகுகுறை வானவர் வந்து 

தன்னைத் தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடி 
யோங்களுய்ய , ஆடல் அமர்ந்த பரிமாஏறி ஐயன் பெருந் 
16 துறை ஆதி அந்நாள் , ஏடர் களையெங்கும் ஆண்டுகொண்ட 
இயல்பறிவார் எம்பிரா னாவாரே . 


593 

வந்திமை யோர்கள் வணங்கியேத்த மாக்கருணைக்கட 
லாய் அடியார் , பந்தனை விண்டற நல்கும் எங்கள் பரமன் 
பெருந்துறை ஆதி அந்நாள் , உந்து திரைக்கட லைக்கடந்தன் 
20 றோங்கு மதிலிலங் கை அதனிற் , பந்தணை மெல்விர லாட்கரு 
ளும் பரிசறிவார் எம்பிரா னாவாரே 


594 வேவத் திரிபுரம் செற்றவில்லி வேடுவ னாய்க்கடி நாய்கள் 

சூழ , ஏவற்செ யல்செய்யுந் தேவர் முன்னே எம்பெரு மான் 

தான் இயங்கு காட்டில் , ஏவுண்ட பன்றிக் கிரங்கியீசன் 
24 எந்தை பெருந்துறை ஆதி அன்று , கேவலங் கேழலாய்ப் 
பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரா னாவாரே . 


சு 


595 நாதம் உடையதோர் நற்கமலப் போதினில் நண்ணிய நன் 

னுதலார் , ஓதிப் பணிந்தலர் தூவியேத்த ஒளிவளர் சோதி 
யெம் ஈசன்மன்னும் , போதலர் சோலைப் பெருந்துறையெம் 
28 புண்ணியன் 

மண்ணிடை வந்துதோன்றிப் , பேதங்கெடுத் 
தருள் செய்பெருமை அறியவல்லார் எம்பிரா னாவாரே. 


596 பூவலர் கொன்றையம் மாலைமார்பன் போருகிர் வன்புலி 

கொன்றவீரன் , மாது நல் லாளுமை மங்கைபங்கன் வண் 

பொழில் சூழ்தென் பெருந்துறைக்கோன் , ஏதில் பெரும் புகழ் 
32 எங்கள் ஈசன் இருங்கடல் வாணற்குத் தீயில் தோன்றும் , ஓவிய 
மங்கையர் தோள்புணரும் உருவறிவார் எம்பிரா னாவாரே . அ 


597 

தூவெள்ளை நீறணி எம்பெருமான் சோதி மகேந்திர 
நாதன்வந்து , தேவர் தொழும்பதம் வைத்தஈசன் தென்னன் 
பெருந்துறை ஆளி அன்று காதல் பெருகக் கருணைகாட்டித் 
36 தன்கழல் காட்டிக் கசிந்துருகக் , கேதங் கெடுத்தென்னை 
ஆண்டருளுங் கிடப்பறிவார் எம்பிரா னாவார . 


க 


598 அங்கணன் எங்கள் அமரர்பெம்மான் அடியார்க் கமு 

தன் அவனிவந்த , எங்கள் பிரான் இரும் பாசந்தீர இகபர 

மாயதோர் இன்பமெய்தச் , சங்கங் கவர்ந்துவண் சாத்தி 
40 னோடுஞ் சதுரன் பெருந்துறை ஆளிஅன்று , மங்கையர் மல் 

கும் மதுரைசேர்ந்த வகையறிவார் எம்பிரா னாவாரே . 


க 0 


திருச்சிற்றம்பலம் 


96 


திருவாசகம் 


தில்லையில் அருளியது 
44 . எண்ணப்பதிகம் 
( ஒழியா இன்பத்துவகை) 
ஆசிரியவிருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


மானே 


599 பாருரு வாய பிறப்பற வேண்டும் பத்திமை யும்பெற 
வேண்டுஞ் , சீருரு வாய சிவபெரு 

செங்கமலமலர் 
போல் , ஆருரு வாய என் னாரமு தேஉன் அடியவர் தொகை 
4 நடுவே , ஓருரு வாயநின் திருவருள் காட்டி என்னையும் உய் 
யக்கொண் டருளே . 


600 உரியேன் அல்லேன் உனக்கடிமை உன்னைப் பிரிந்திங் 

கொருபொழுதும், தரியேன் நாயேன் இன்னதென் றறி 
யேன் சங்கரா கருணையினாற் , பெரியோன் ஒருவன் கண்டு 
8 கொள் என்றுன் பெய்கழல் அடிகாட்டிப் , பிரியேன் என் 
றென் றருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே . 


2 


601 என்பே உருக நின் அருள் அளித்துன் இணைமலர் அடி 

காட்டி , முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனி 
வர் முழுமுதலே , இன்பே அருளி எனையுருக்கி உயிர் 

உயிருண் 
12. கின்ற எம்மானே , நண்பே யருளாய் என்னுயிர் நாதா நின் 
னருள் நாணாமே . 


602 பத்தில னேனும் பணிந்தில னேனும்உன் உயர்ந்தபைங் 

கழல்காணப் , பித்தில னேனும் பிதற்றில னேனும் பிறப் 
பறுப் பாய்எம் பெருமானே , முத்தனை யானே மணியனை 
16 யானே முதல்வனே முறையோஎன்று , எத்தனை யானும் 
யான் தொடர்ந் துன்னை இனிப்பிரிந் தாற்றேனே . 


603 காணும் தொழிந்தேன் நின் திருப் பாதங் கண்டுகண் 

களிகூரப் , பேணும தொழிந்தேன் பிதற்றும தொழிந்தேன் 

பின்னைஎம் பெருமானே , தாணுவே அழிந்தேன் நின்னினைந் 
20 துருகுந் தன்மை என் புன்மைகளாற் , காணும தொழிந்தேன் 
நீயினி வரினுங் காணவும் நாணுவனே . 


604 பால் திரு நீற்றெம் பரமனைப் பரங்கரு ணையோடும் 

எதிர்ந்து , தோற்றிமெய் யடியார்க் கருட்டுறை யளிக்குஞ் 
சோதியை நீதியிலேன் , போற்றியென் அமுதே எனநினைந் 
24 தேத்திப் புகழ்ந்தழைத் தலறியென் னுள்ளே , ஆற்றுவனாக 
உடையவ னேஎனை ஆவஎன் றருளாயே . 


திருச்சிற்றம்பலம் 


45. யாத்திரைப் பத்து 


97 


தில்லையில் அருளியது 
45. யாத்திரைப்பத்து 
( அநுபவாதீதம் உரைத்தல் ) 

ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
605 

பூவார் சென்னி மன்னனெம் புயங்கப் பெருமான் சிறி 
யோமை , ஓவா துள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள் 
ளக் கருணையினால் , ஆவா 

என்னப் பட்டன்பாய் ஆட்பட் 
4 உர்வத் தொருப்படுமின் , போவோங் காலம் வந்ததுகாண் 

பொய்விட் டுடையான் கழல்புகவே . 
606 புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் 

பூங்கழல்கள் , மிகவே நினைமின் மிக்கவெலாம வேண்டா 
போக விடுமின்கள் , நகவே ஞாலத் துள் புகுந்து நாயே 
8 அனைய நமையாண்ட , தகவே யுடையான் தனைச்சாரத் தளரா 
திருப்பார் தாந்தாமே . 


( 


607 தாமே தமக்குச் சுற்றமுந் தாமே தமக்கு விதிவகையும் , 
யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் 

இவைபோகக் , 
கோமான் பண்டைத் தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே 
12 குறிக்கொண்டு , போமா றமைமின் பொய்நீக்கிப் புயங்கன் 
ஆள்வான் பொன்னடிக்கே . 


608 

அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட் 
டைக் , கடிசே ரடியே வந்தடைந்து கடைக்கொண் டிருமின் 
திருக்குறிப்பைச் , செடிசே ருடலைச் செலநீக்கிச் சிவலோ 
16 கத்தே நமைவைப்பான் , பொடிசேர் மேனிப் புயங்கன் தன் 

பூவார் கழற்கே புகவிடுமே . 
609 விடுமின் வெகுளி வேட்கைநோய் மிகவோர் காலம் இனி 

யில்லை , உடையான் அடிக்கீழ்ப் பெருஞ்சாத்தோ டுடன்போ 
வதற்கே ஒருப்படுமின் , அடைவோம் நாம் போய்ச் சிவ 
20 புரத்துள் அணியார் கதவ தடையாமே , புடைபட் டுருகிப் 

போற்றுவோம் புயங்கன் ஆள்வான் புகழ்களையே . 
610 புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே 

புந்திவைத்திட்டு , இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் 

இடையூ றடையாமே , திகழுஞ் சீரார் சிவபுரத்துச் சென்று 
24 சிவன் தாள் வணங்கிநாம் , நிகழும் அடியார் முன் சென்று 

நெஞ்சம் உருகி நிற்போமே . 
611 நிற்பார் நிற்கநில் லாவுலகில் நில்லோம் இனிநாம் செல் 

வோமே , பொற்பால் ஒப்பாந் திருமேனிப் புயங்கன் ஆள் 
வான் பொன்னடிக்கே , நிற்பீர் எல்லாந் தாழாதே நிற்கும் 
28 பரிசே ஒருப்படுமின் , பிற்பால் 

நின்று 

பேழ்கணித்தாற் 
பெறுதற் கரியன் பெருமானே . 


98 


திருவாசகம் 


612 பெருமான் பேரானந்தத்துப் பிரியா திருக்கப் பெற்றீர்காள் 

அருமா லுற்றுப் பின்னைநீர் அம்மா அழுங்கி அரற்றாதே 
திருமா மணிசேர் திருக்கதவந் திறந்தபோதே சிவபுரத்துத் 
32 திருமா லறியாத் திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே 
613 சேரக் கருதிச் சிந்தனையைத் திருந்த வைத்துச் சிந்திமின் 

போரிற்பொலியும் வேற்கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் 
ஆரப் பருகி ஆராத ஆர்வங் கூர அழுந்துவீர் 
36 போரப் புரிமின் சிவன்கழற்கே பொய்யிற் கிடந்து புரளாதே . 
614 புரள்வார்தொழுவார் புகழ்வாராய்இன்றே வந்தாள் ஆகாதீர் 

மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுட் கலங்கி மயங்குவீர் 
தெருள்வீ ராகில் இது செய்மின் சிவலோ கக்கோன் திருப்புயங்கன் 
40 அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே 

திருச்சிற்றம்பலம் 
தில்லையில் அருளியது 
46. திருப்படை யெழுச்சி 
( பிரபஞ்சப் போர் ) 

கலிவிருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
615 ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப் பறையுறைமின் 

மானமா ஏறும் ஐயர் மதிவெண் குடைகவியின் 
ஆனநீற் றுக்கவசம் அடையப் புகுமின்கள் 
4. வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே . 
616 தொண்டர்காள் தூசிசெல்லீர் பத்தர்காள் - சூழப்போகீர் 
ஒண்திறல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் 
திண்திறல் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள் 
8 அண்டர்நா டாள்வோம் நாம் அல்லற்படை வாராமே . 

திருச்சிற்றம்பலம் 
திருப்பெருந்துறையில் அருளியது 

47. திருவெண்பா 
( அணைந்தோர் தன்மை ) 

திருச்சிற்றம்பலம் 
617 வெய்ய வினையிரண்டும் வெந்தகல மெய்யுருகிப் 

பொய்யும் பொடியாகா தென் செய்கேன் - செய்ய 
திருவார் பெருந்துறையான் தேனுந்து செந்தீ 
4 மருவா திருந்தேன் மனத்து . 
618 ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ 

பார்க்கோ பரம்பரனே என்செய்கேன் - தீர்ப்பரிய 
ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துறையான் 
8 தானென்பார் ஆரொருவர் தாழ்ந்து , 


உ 


a 


47. திருவெண்பா 


99 


619 செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே 

உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் - வையத் 
திருந்துறையுள் வேல் மடுத்தென் சிந்தனைக்கே கோத்தான் 
12 பெருந்துறையில் மேய பிரான் . 


ந . 


620 முன்னை வினையிரண்டும் வேரறுத்து முன்னின்றான் 

பின்னைப் பிறப்பறுக்கும் பேராளன் - தென்னன் 
பெருந்துறையில் மேய பெருங்கருணை யாளன் 
16 வருந்துயரந் தீர்க்கும் மருந்து . 


| 


in 


621 அறையோ அறிவார்க் கனைத்துலகும் ஈன்ற 

மறையோனும் மாலும்மால் கொள்ளும் - இறையோன் 
பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது 
20 இருந்துறையும் என்னெஞ்சத் தின்று . 
622 பித்தென்னை ஏற்றும் பிறப்பறுக்கும் பேச்சரிதாம் 

மத்தமே யாக்கும்வந் தென்மனத்தை - அத்தன் 
பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் 
24 மருந்திறவாப் பேரின்பம் வந்து 


623 வாரா வழியருளி வந்தெனக்கு மாறின்றி 

ஆரா அமுதாய் அமைந்தன்றே - சீரார் 
திருத்தென் பெருந்துறையான் என்சிந்தை மேய 
28 ஒருத்தன் பெருக்கும் ஒளி . 


624 யாவர்க்கும் மேலாம் அளவிலாச் சீருடையான் 

யாவர்க்குங் கீழாம் அடியேனை - யாவரும் 
பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கென் எம்பெருமான் 
32 மற்றறியேன் செய்யும் வகை . 


625 மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த 

தேவருங் காணாச் சிவபெருமான் - மாவேறி 
வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள் வந்திக்க 
36 மெய்யகத்தே இன்பம் மிகும் . 


626 இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து 

இருந்திரந்து கொள்நெஞ்சே எல்லாந் - தருங்காண் 
பெருந்துறையின் மேய பெருங்கருணை யாளன் 
40 மருந்துருவாய் என்மனத்தே வந்து . 


627 இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் 

துன்பந் தொடர்வறுத்துச் சோதியாய் - அன்பமைத்துச் 
சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே 
44 ஊராகக் கொண்டான் உவந்து . 


திருச்சிற்றம்பலம் 


100 


திருவாசகம் 


திருப்பெருந்துறையில் அருளியது 

48. பண்டாய நான்மறை 
( அநுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் ) 

வெண்பா 


திருச்சிற்றம்பலம் 


628 பண்டாய நான் மறையும் பாலணுகா மாலயனும் 

கண்டாரு மில்லைக் கடையேனைத் - தொண்டாகக் 
கொண்டருளுங் கோகழி எங் கோமாற்கு நெஞ்சமே 
4 உண்டாமோ கைம்மா றுரை . 


க 


629 உள்ள மலமூன்றும் மாய உகுபெருந்தேன் 

வெள்ளந் தரும்பரியின் மேல்வந்த --வள்ளல் 
மருவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்தக் 
8 கருவுங் கெடும்பிறவிக் காடு . 


2 


630 காட்டகத்து வேடன் கடலில் வலைவாணன் 

நாட்டிற் பரிப்பாகன் நம்வினையை - வீட்டி 
அருளும் பெருந்துறையான் அங்கமல பாதம் 
11 மருளுங் கெடநெஞ்சே வாழ்த்து . 


கூ 


631 வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் 

தாழ்ந்துலகம் ஏத்தத் தகுவாருஞ் - சூழ்ந்தமரர் 
சென்றிறைஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துறையை 
16 நன்றிறைஞ்சி ஏத்தும் நமர் , 


632 நண்ணிப் பெருந்துறையை நம்மிடர்கள் போயகல 

எண்ணி எழுகோ கழிக்கரசைப் - பண்ணின் 
மொழியாளோ டுத்தர கோச மங்கை மன்னிக் 
20 கழியா திருந்தவனைக் காண் . 


சு 


633 காணுங் கரணங்கள் எல்லாம்பே ரின்பமெனப் 

பேணும் அடியார் பிறப்பகலக் - காணும் 
பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் 
24 பிரியானை வாயாரப் பேசு . 
634 பேசும் பொருளுக் கிலக்கிதமாம் பேச்சிறந்த 

மாசின் மணியின் மணிவார்த்தை - பேசிப் 
பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல 
28 ) மருந்தினடி என்மனத்தே வைத்து . 


எ 


திருச்சிற்றம்பலம் 


49. திருப்படையாட்சி 


101 


தில்லையில் அருளியது 
49. திருப்படையாட்சி 
( சீவோபாதி ஒழிதல் ) 
ஆசிரிய விருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


ே த 


635 கண்க ளிரண்டும் அவன்கழல் கண்டு களிப்பன ஆகாதே 

காரிகை யார்கள் தம் வாழ்விலென் வாழ்வு கடைப்படும் ஆகாதே 
மண்களில் வந்து பிறந்திடு மாறு மறந்திடும் ஆகாதே 

மாலறி யாமலர்ப்பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே 
பண்களி கூர்தரு பாடலொ டாடல் பயின்றிடு மாகாதே 

பாண்டிநன் னாடுடை யான் படையாட்சிகள் பாடுதுமாகா 
4 விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படு மாகாதே 

மீன் வலை வீசிய கானவன் வந்து வெளிப்படு மாயிடிலே . க 
636 ஒன்றினொடொன்றுமோரைந்தினொடைந்தும் உயிர்ப்பறுமாகாதே 

உன்னடி யாரடி யாரடி யோமென உய்ந்தன வாகாதே 
கன்றை நினைந்தெழு தாயென வந்த கணக்கது வாகாதே 

காரண மாகும் அனாதி குணங்கள் கருத்துறு மாகாதே 
நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே 

நாமுமெ லாமடி யாருட னேசெல நண்ணுது மாகாதே 
8 என்றுமென் அன்பு நிறைந்த பராவமு தெய்துவ தாகாதே 

ஏறுடை யான் எனை ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடி 


லே 


637 பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடு மாகாதே 

பாவனை யாய கருத்தினில் வந்த பராஅமு தர்காதே 
அந்த மிலாத அகண்டமும் நம்முள் அகப்படு மாகாதே 

ஆதி முதற்பர மாய பரஞ்சுடர் அண்ணுவ தாகாதே 
செந்துவர் வாய்மட வாரிட ரானவை சிந்திடு மாகாதே 

சேலன கண்கள் அவன் திரு மேனி திளைப்பன ஆகாதே 
12 இந்திர ஞால இடர்ப்பிற வித்துய ரேகுவ தாகாதே 

என்னுடை நாயக னாகிய ஈசன் எதிர்ப்படு மாயிடிலே . கூ 


633 என்னணி யார்முலை ஆகம் அளைந்துடன் இன்புறு மாகாதே 

எல்லையில் மாக்கரு ணைக்கடல் இன்றினி தாடுது மாகாதே 
நன்மணி நாதம் முழங்கியென் உள்ளுற நண்ணுவ தாகாதே 

நாதன் அணித்திருநீற்றினை நித்தலும் நண்ணுவதாகாதே 
மன்னிய அன்பரில் என்பணி முந்துற வைகுவ தாகாதே 

மாமறை யும் அறி யாமலர்ப் பாதம் வணங்குது மாகாதே 
16 இன்னியற் செங்கழு நீர்மலர் என் தலை எய்துவ தாகாதே 

என்னையுடைப்பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப்பெறிலே 


639 மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கறு மாகாதே 

வானவ ரும்அறி யாமலர்ப் பாதம் வணங்குது மாகாதே 
கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கறு மாகாதே 

காதல்செ யும் அடி யார்மனம் இன்று களித்திடு மாகாதே 


102 


திருவாசகம் 


பெண்ணலி ஆணென நாமென வந்த பிணக்கறு மாகாதே 

பேரறி யாத அனேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே 
20 எண்ணிலி யாகிய சித்திகள் வந்தெனை எய்துவ தாகாதே 

என்னையுடைப் பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப்பெறிலே 


640 பொன்னிய லுந்திரு மேனிவெண்ணீறு பொலிந்திடுமாகாதே 

பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடு மாகாதே 
மின்னியல் நுண்ணிடை யார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே 

வீணை முரன்றெழும் ஓசையில் இன்பம்மிகுத்திடு மாகாதே 
தன்னடி யாரடி என் தலை மீது தழைப்பன ஆகாதே 

தானடி யோம்உட னே உ ( ய் ) ய வந்து தலைப்படு மாகாதே 
24 இன்னியம் எங்கும் நிறைந்தினி தாக இயம்பிடு மாகாதே 

என்னை முன் ஆளுடைஈசன்என் அத்தன் எழுந்தருளப் பெறிலே 


641, சொல்லிய லாதெழு தூமணி யோசை சுவைதரு ம 

மாகாதே 
துண்ணென என்னுளம் மன்னிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே 
பல்லியல் பாய பரப்பற வந்த பராபர மாகாதே 

பண்டறி யாதப ரானுபவங்கள் பரந்தெழு மாகாதே 
வில்லியல் , நன்னுத லார்மயல் இன்று விளைந்திடு மாகாதே 

விண்ணவ ரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே 
28 எல்லையி லாதன எண்குண மானவை எய்திடு மாகாதே 

இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தரு ளப்பெறிலே . 


642 சங்கு திரண்டு முரன்றெழும் ஓசை தழைப்பன ஆகாதே 

சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடு மாகாதே 
அங்கிது நன்றிது நனறெனு மாயை அடங்கிடு மாகாதே 

ஆசைஎ லாம் அடி யாரடி யோம் எனும் அத்தனை யாகாதே 
செங்கயல் ஒண்கண் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே 

சீரடி யார்கள் சிவானு பவங்கள் தெரிந்திடு மாகாதே 
32 எங்கும் நிறைந்தமு தூறு பரஞ்சுடர் எய்துவ தாகாதே 
ஈற்றி யாமறை யோன் எனை ஆளஎழுந்தரு ளப்பெறிலே . 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 

50. ஆனந்தமாலை 
(சிவாநுபவ விருப்பம் ) 
ஆசிரிய விருத்தம் 
திருச்சிற்றம்பலம் 


643 மின்னே ரனைய பூங்கழல்க ளடைந்தார் கடந்தார் வியனுலகம் 

பொன்னே ரனைய மலர்கொண்டுபோற்றா நின்றார் அமரரெல்லாம் 
கல்நே ரனைய மனக்கடையாய்க் கழிப்புண் டவலக்கடல் வீழ்ந்த 
4 என்னே ரனையேன் இனியுன்னைக் கூடும் வண்ணம் இயம்பாயே . 


50. ஆனந்தமாலை 


103 


644 என்னால் அறியாப் பதம் தந்தாய் யான தறியா தேகெட் 

டேன் , உன்னால் ஒன்றுங் குறைவில்லை உடையாய் அடி 
மைக் காரென்பேன் , பன்னாள் உன்னைப் 

பணிந்தேத்தும் 
8 பழைய அடிய ரொடுங்கூடாது என்நா யகமே பிற்பட்டிங் 

கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே . 
645 சீல மின்றி நோன்பின்றிச் செறிவே யின்றி அறிவின்றித் 

தோலின் பாவைக்கூத்தாட்டாய்ச் சுழன்று விழுந்து கிடப்பேனை 
மாலுங் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேறக் 
12 கோலங்காட்டி ஆண்டானைக் கொடியேன் என்றோ கூடுவதே 
646 கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடி லாதாய் பழி 

கொண்டாய் , படுவேன் படுவ தெல்லாம் நான் பட்டாற் பின் 
னைப் பயனென்னே , கொடுமா நரகத் தழுந்தாமே காத்தாட் 
16 கொள்ளுங் குருமணியே , நடுவாய் நில்லா தொழிந்தக்கால் 

நன்றோ எங்கள் நாயகமே . 
647 

தாயாய் முலையைத் தருவானே தாரா தொழிந்தாற் சவலை 
யாய் , நாயேன் கழிந்து போவேனோ நம்பி யினித்தான் நல்கு 
தியே , தாயே யென்றுன் தாளடைந்தேன் தயாநீ என்பா 
20 வில்லையே , நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் 
வேண்டாவோ . 


. 


சு 


648 கோவே யருள வேண்டாவோ கொடியேன் கெடவே 

அமையுமே , ஆவா வென்னா விடிலென்னை அஞ்சேல் என்பார் 
ஆரோதான் , சாவா ரெல்லாம் என்னளவோ தக்க வாறன் 
24 றென்னாரோ , தேவே தில்லை நடமாடீ திகைத்தேன் இனித் 

தான் தேற்றாயே . 
649 நரியைக் குதிரைப் பரியாக்கி ஞால மெல்லாம் நிகழ்வித் 

துப் , பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்ச தேற்றும் 
பெருந்துறையாய் , அரிய பொருளே அவிநாசி அப்பா 
28 பாண்டி வெள்ளமே , தெரிய அரிய பரஞ்சோதீ செய்வ 
தொன்றும் அறியேனே . 

திருச்சிற்றம்பலம் 


தில்லையில் அருளியது 
51. அச்சோப்பதிகம் 
( அநுபவ வழி அறியாமை ) 

கலிவிருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
650 முத்திநெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனைப் 

பத்திநெறி அறிவித்துப் பழவினைகள் பாறும் வண்ணம் 
சித்தமலம் அறுவித்துச் சிவமாக்கி எனை ஆண்ட் 
4 அத்தனெனக் கருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 


ப 


104 


திருவாசகம் 


உ 


கூ 


651 நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனைச் 

சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும்வண்ணம் 
குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையெனக்கு 
8 அறியும் வண்ணம் அருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 
652 பொய்யெல்லாம் மெய்யென்று புணர்முலையார் போகத்தே 

மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளித் 
தையலிடங் கொண்டபிரான் தன்கழலே சேரும்வண்ணம் 
12 ஐயன்எனக் கருளியவா றார் பெறுவார் அச்சோவே . 
653 மண்ணதனிற் பிறந்தெய்த்து மாண்டுவிழக் கடவேனை 

எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட் டென்னையுந்தன் 
சுண்ணவெண்ணீ றணிவித்துத் தூய்நெறியே சேரும்வண்ணம் 
16 அண்ணல் எனக் கருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 
654 பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்ப்பட்டு 

நெஞ்சாய துயர்கூர நிற்பேன் உன் அருள் பெற்றேன் 
உய்ஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று 
20 அஞ்சேல் என் றருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 
655 வெந்துவிழும் உடற்பிறவி மெய்யென்று வினைபெருக்கிக 

கொந்துகுழல் கோல்வளையார் குவிமுலைமேல் வீழ்வேனைப் 
பந்தமறுத் தெனையாண்டு பரிசற என் துரிசுமறுத்து 
24 அந்த மெனக் கருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 
656 தையலார் மையலிலே தாழ்ந்துவீழக் கடவேனைப் 

பையவே கொடுப்போந்து பாசமெனுந் தாழுருவி 
உய்யுநெறி காட்டுவித்திட் டோங்காரத் துட்பொருளை 
28 ஐயன் எனக் கருளியவா றார் பெறுவார் அச்சோவே . 
657 சாதல் பிறப் பென்னுந் தடஞ்சுழியில் தடுமாறிக் 

காதலின்மிக் கணியிழையார் கலவியிலே விழுவேனை 
மாதொருகூ றுடையபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் 
32 ஆதியெனக் கருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 


கா 


எ 


658 செம்மைநலம் அறியாத சிதடரொடுந் திரிவேனை 

மும்மைமலம் அறுவித்து முதலாய முதல்வன்தான் 

நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த 
36 அம்மையெனக் கருளியவா றார்பெறுவார் அச்சோவே . 

திருச்சிற்றம்பலம் 

திருவாசகம் முற்றிற்று . 
ஆகத் திருப்பதிகங்கள் டூக - க்குப் பாடல் தொகை - சாரு அ . 


செத்திடமும் பிறந்திடமு மினிச்சாவா திருந்திடமும் 
அத்தனையு மறியாதார் அறியுமறி வெவ்வறிவோ 
ஒத்தநில மொத்தபொருள் ஒருபொருளாம் பெரும்பயனை 
அத்தனெனக் கருளியவா றார்பெறுவா ரச்சோவே . * 


51. அச்சோப்பதிகம் 


105 


படியதனிற் கிடந்திந்தப் பசுபாசந் தவிர்ந்துவிடும் 
குடிமையிலே திரிந்தடியேன் கும்பியிலே விழாவண்ணம் 
நெடியவனு நான்முகனு நீர்கான்றுங் காணவொண்ணா 
அடிகளெனக் கருளியவா றார்பெறுவா ரச்சோவே . * 
பாதியெனு மிரவுறங்கிப் பகலெமக்கே யிரைதேடி 
வேதனையி லகப்பட்டு வெந்து விழக் கடவேனைச் 
சாதிகுலம் பிறப்பறுத்துச் சகமறிய வெனையாண்ட 
ஆதியெனக் கருளியவா றார்பெறுவா ரச்சோவே . * 


திருவாசகச் சிறப்பு 
தொல்லை யிரும்பிறவிச் சூழும் தளை நீக்கி 
அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே-- எல்லை 
மருவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் 
திருவா சகம் என்னும் தேன் . 
திருவா சகமென்னுந் தேன்பெருகித் தேசமெல்லாம் 
கருவே ரறுத்தருளிக் கருங்கடலை வேர்துளைத்திட் 
டுருவா சகமென்னு முண்மையுணர்ந் துத்தமனார் 
திருவா சகமென்னுந் தேனினருட் காரணமே . 


கண்மதகு மென்புளகக் காடும் படைத்தோனும் 
வண்மையருள் மாணிக்க வாசகனு- முண்மையினிற் 
றானந்த மாவானுந் தன்னொழிவு காணானு 
மானந்த வாதவூ ரன் . 
போதலர்ந்து தேன் சொரியும் பொன்னம் பலத்திலுறை 
வாதவூ ரெங்கோமான் வாசகத்தை - ஓதிப் 
பிறவிப் பிணி நீக்கிப் பேரின்ப வெள்ளச் 
செறிவுக்குள் செல்வர் சிறந்து . 


| 


வேதாந்தத்தின் பொருள் விளக்காய் மெய்யாகமத்தின் மதமாயா 
நாதாந்தத்தின் சுடருருவாய் ஞானநேயத்தின் விளக்காய்ப் 
போதாந்தத்தின் பொருளாகிய புகழுந் திருவாச கப்பொருளை 
மீதாந்தத்தி லுணாந்தவரே விட்டார் பாசங் கிட்டாரே . 


இம்மூன்று பாடல்களும் சில ஏட்டுப் பிரதிகளில் காணப்படு 
கின்றன . இவையும் ஏட்டுப் பிரதிகளில் காணப்படுவன . 


| 


உ 
சிவமயம் 


திருவாசகத் திருவுள்ளக்கிடை 
[[ பிரதிகளிற் காணப்படும் வேற்றுமைகள் [ ] என்று பக 
வரைகளுள் தரப்பட்டுள்ளன. ) 


வகையாக 


சிவபுராணம் சிவனது அநாதி முறைமையான பழமை ; 
என்பது , சிவனது அருவ நிலைமை கூறுதல் , (சிவபுராணமும் கீர்த் 
தித் திருவகவலும் சிவனுடைய உயிர் அருள் நிலைமை என்பது 
அருவநிலை .) கீர்த்தித்திருவகவல் - சிவனது திருவருட்புகழ்ச்சி 
முறைமை . (சிவனுடைய அருளின் முறைமை . ] திருவண்டப் 
பகுதி - சிவனுடைய தூலசூக்குமத்தை வியந்தது . [சிவனுடைய 
தூல சூக்குமத்தை விகற்பித்தது , யோகநூல் தூல சூக்குமத்தை 
வியந்தது . ] போற்றித் திருவகவல் - சகத்தினுற்பத்தி ; என்பது ,, 
பிரபஞ்சத்தைத் தோற்றுவித்தல் , ( ஞானஞ் சகத்து உற்பத்தி . ] 
திருச்சதகம் - பத்தி வைராக்கிய விசித்திரம் ; என்பது , பத்து 

இரட்சித்த முறைமை ; க . மெய்யுணர்தல் - தேகாதி 
பிரபஞ்சங்களைக் கண்டு நீங்கல் ; உ . அறிவுறுத்தல்- பொறியோடே 
கூட்டுதல் , அருள் தரிசனம் , குருதரிசனம் ; 5 . சுட்டறுத்தல் - தன் 
செயலறுத்தல் ( ஆனந்தத் தழுந்தல் ] ; சு , ஆத்தும் சுத்தி - அனுபவத் 
தழுந்தல் ( ஆனந்தபரவசமாதல் ] ; டு . கைம்மாறு கொடுத்தல் - 
தன்னைச் சிவத்தினிடத்திலே கொடுத்தல் [ ஆனந்தா தீதமாதல் ] ; 
சா . அனுபோச்சுத்தி சுகமேலீடு ( சுட்டறி வொழித்தல் ]; 
எ . காருணியத் திரங்கல் - சிவனுடைய வெற்றிப்பாட் டிரங்கல் 
[ ஆத்துமசுத்தி ] ; அ . ஆனந்தத் தழுந்தல் [ கைம்மாறு கொடுத்தல் ] ; 
க . ஆனந்தபரவசம் [ அனுபவசுத்தி ] ; 40. ஆனந்தாதீதம் , நீத்தல் 
விண்ணப்பம் - பிரபஞ்ச வைராக்கியம் . ( நீத்தல் விண்ணப்பமும் 
திருவெம்பாவையும் தெசசத்திகளை விகற்பித்தது .. தெச சத்தி 

அம்பிகை , ஞானாம்பிகை , கௌரி , கங்கை உமை , 
பராசத்தி , ஆதிசத்தி , இச்சாசத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தி ஆக 
பத்து ] திருவெம்பாவை - சத்தியை வியந்தது ; சத்திகளாவார் 
அம்பிகை , கணாம்பிகை , கௌரி , கங்கை , உமை , பராசத்தி , ஆதி 
சத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தி என் ஒன்பதின்மர் . ( தெச சத்தி 
களையும் வியந்தது ] திருவம்மானை - ஆனந்தக் களிப்பு ; என்பது , 
சுகமேலீடு . ( ஆனந்தக் கனிவு . ] திருப்பொற்சுண்ணம் - ஆனந்த 
மனோலயம் ; என்பது , தானன்றி நிற்றல் . [ திருச்சுண்ணம் என்பது 
தன்னறி நிற்றல் . ] திருக்கோத்தும் பி -சிவனோ டைக்கியம் ; என்பது , 
சிவனுடன் இடையறாது நிற்றல் , திருத்தெள்ளேணம் 


களாவன : 


திருவாசகத் திருவுள்ளக்கிடை 


107 


45 


அடிமை 


சிவனோடடைவு என்பது , சிவனுடனே சென்று கூடுதல் . [ சிவ 
னுடைச் செலவு . ) திருச்சாழல் -சிவனுடைய காருணியம் ; என்பது 
சிவனுடைய அருட்சத்தி விளையாட்டு . திருப்பூவல்லி - மாயா விசய 
நீக்குதல் ; என்பது , மாயையினுடைய பலத்தை மறுத்தல் . [ மாயா 
விஷய மறுத்தல் . ] திருவுந்தியார் - ஞானவெற்றி அருட்சத்தி 
யினுடைய சாமர்த்தியம் . ( ஞானவெற்றிப் பாடு . ) திருத்தோணோக் 
கம் - பிரபஞ்ச சுத்தி ; என்பது , ஆன்மாக்களைச் சுத்திகரித்தல் . திருப் 
பொன்னூசல் - அருட்சுத்தி ; என்பது , அருளோடு கூடுதல் , ( அருள் 
கூட்டம் என்பது அருளோடே கூடினது . ) அன்னைப்பத்து - ஆத்தும 
பூரணம் ; என்பது , ஆன்மா சிவனுடனே நிறைதல் . [ ஆத்தும 
சம்பூரணம் .] குயிற்பத்து - ஆத்தும விரக்கம் ; என்பது , சிவனைக் 
கண்டிரங்குதல் . [ ஆத்தும விகாரம் என்பது சீவனைக் கண்டிரங்கு 
கிறது . ] திருத்தசாங்கம் - அடிமை கொண்ட முறைமை ; என்பது , 
பத்தடையாளம் . [ பத்து வகையாய் 

கொண்டது . ) 
திருப்பள்ளியெழுச்சி - திரோதான சுத்தி ; என்பது , ஏகமாகிய 
திரோதாயி மறைப்பான மலம் நீக்குதல் . கோயின் மூத்த திருப் 
பதிகம்- அநாதியாகிய சற்காரியம் . (சிவானந்தத்தில் திகைப்பு 
என்பது சிவானந்தம் அளவறுக்கொண்ணாமை . ] கோயிற்றிருப் 
பதிகம் - அனுபோக விலக்கணம் ; என்பது , சிவானு பூதிக் கடை 
யாளம் . செத்திலாப்பத்து - சிவானந்த மளவறுக் கொணாமை ;; 
என்பது , சிவானந்த மணுகிச் செயிக்கப்படாமை . (சிவானந்த 
மலைவு . ) அடைக்கலப்பத்து - பக்குவ நிண்ணயம் ; என்பது , வித்து 
மங்குரமும்போல என் றல் ( வஸ்து நிண்ணயம் .. ஆசைப்பத்து - 
ஆத்தும விலக்கணம் ; என்பது ஆன்மபேதத்தையறிதல் . [ ஆத்தும 
ரூபத்தை யறிதல் . ] அதிசயப்பத்து - முத்தியிலக்கணம் ; என்பது , 
மோட்சத்தி னடையாளம் . புணர்ச்சிப்பத்து - அத்துவித விலக் 
கணம் ; என்பது , ஒன்றுமல்ல இரண்டுமல்ல என்றல் . [ அத்து 
விதானந்த இலக்கணம் . ] வாழாப்புத்து - முத்தி யுபாயம் ; என்பது 
பிரபஞ்சத்தைவிட்டுப் பரபோகத்தைக் கூடுதற்குபாயம் . ( மோட்ச 
உபாயம் , மோட்ச லட்சணம் ] . அருட்பத்து - மகாமாயா சுத்தி ; 
என்பது , மாயையைச் சுத்தி பண்ணுதல் . திருக்கழுக்குன்றப் 
பதிகம் - குருதரிசனம் ; என்பது பசுத்துவங் கெட்டவிடம் , ( சற்குரு 
தெரிசனம் . ] கண்டபத்து- நிருத்த தரிசனம் . [ பரமானந்த நிருத்த 
தரிசனம் , ] பிரார்த்தனைப்பத்து - சதாமுத்தி ; என்பது ஆன்மாக் 
களுக்கு முத்தி நிச்சயம் பண்ணுதல் . ( செகமுத்தி . ) குழைத்தபத்து - 
ஆத்தும நிவேதனம் ; என்பது , நேயத்தோடே ஒன்றினது . 
[ குழைத்தல் .] உயிருண்ணிப்பத்து -சிவானந்த மேலிடுதல் ; என்பது , 


108 


திருவாசகம் 


நேயமேலிடுதல் . அச்சப்பத்து - ஆனந்த முறுதல் ; என்பது , நேயத் 
திலே ஒன்றுபட்டுச் சிக்கென அழுந்தினது . [ ஆனந்த முற்றுதல் . ] 
திருப்பாண்டிப் பதிகம் - சிவானந்த விளைவு ; என்பது , சுகமேலீடு . 
[ திருப்பாண்டி விருத்தம் ; சிவானந்த விரைவு . ] பிடித்தபத்து 
முத்திக்கலப்புரைத்தல் ; என்பது , மற்றுள்ள ஆன்மாக்களுக்கு 
முத்தியின் சுகத்தைச் சொல்லியது . திருவேசறவு - சுட்டறி 
வொழித்தல் ; என்பது தன்செயலற நிற்றல் . ( ஏசற்பத்து சுட்டறிவு 
ஒழிதல் . ] திருப்புலம்பல் -சிவானந்த முதிர்வு ; என்பது , சிவானந்தம் 
பெறாவிச்சை . (சிவானந்தமிடி . ) குலாப்பத்து- அனுபவ மிடையீடு 
படாமை ; என்பது விட்டுப் பற்றாமல் ஒரு தன்மையாவது . 
[ அனுபவம் இடையறாமை . ) அற்புதப்பத்து - அனுபவம் ஆற்றாமை ; 
என்பது , அனுபவமுற்றுதல் பொறாமை , விம்முதல் . சென்னிப்பத்து - 
சிவவிளைவு ; என்பது , சீவனுக்கு நிச்சயப்படுதல் . [ சிவனுக்கு 
நிச்சயப்படுதல் .] திருவார்த்தை - அறிவித் தன்புறுதல் ; என்பது 
உன்னாலறியப்படாத துரைக்க அறியென்றது . ( அறிவிக்க அறிதல் 
என்பது உன்னால் அறியப்படாதது நானாக அறி என்றது . ) எண்ணப் 
பதிகம் - ஒழியா வின்பத்துவகை ; என்பது தேகமுதலாகிய ஆசையை 
அறுத்தல் . ( எண்ணப்பத்து அவாவினை ஒறுத்தல் . ) யாத்திரைபத்து 
அனுபவாதீத முரைத்தல் ; என்பது அனுபவத்தி லதீதப்பட்டுப் 
போனது . திருப்படை யெழுச்சி - பிரபஞ்சப்போர் ; என்பது , 
மலவிளைவற்றது . திருவெண்பா - அணைந்தோர் தன்மை ; என்பது , 
பரிசவே நிபோல என்றது . பண்டாய நான்மறை - அனுபவத்துக் 
கைய மின்மை யுரைத்தல் . [ அனுபவத்துக் கைம்மாறுரைத்தல் - 
இப்படி இரட்சிக்கப்பட்ட ஆசாரியற்குக் கைம்மாறிலை என்றது .] 
திருப்படையாட்சி - சீவ உபாதி யொழித்தல் ; என்பது , கிரியா 
சூனியம் , [ பிரபஞ்சத்தில் சீவ உபாதி ஒழித்தல் . ஆனந்தமாலை 
சிவானுபவ விருப்பம் ; என்பது , சிவானந்த மேலீட்டில் கிரியாசத்தி 
யழிவுரைத்தல் , [ மின்னேரனைய பூங்கழல் வழக்கழித்தல் , வழக் 
கறிவுரைத்தல் . ] அச்சோப்பதிகம் - அனுபவவழி யறியாமை ; 
என்பது , அனுபவத்ததிசயம் . ( அச்சோப்பத்து - அனுபவம் வந்தவழி 
அறியாமை அனுபவவதிசயம் என்பது , அனுபவம் வழியறியாமை . ] 


திருச்சிற்றம்பலம் 


சிவமயம் 
திருவாசக உண்மை 


க 


ம் 


உ 


கூ 


சிவபுராணம் 
தேசுறுமாணிக்கமெனச் சிறந்ததிரு வாசகத்தில் 
பேசுதிருச் சிவபுராணத்தகவற் பெருமை சொலில் 
ஈசர்தமக் கியல்பான திருநாம முதலெவையும் 
மாசறவே வாழ்கவென வாழ்த்துகின்ற அருட்குறிப்பாம் . 

கீர்த்தித்திருவகவல் - திருவண்டப்பகுதி 
புகழ்பெருகுஞ் செய்கையெலாம் புகல் அகவல் ஒன்றாகு 
திகழ்திருவண் டப்பகுதித் திருவகவல் செப்பியது 
தகுசிருட்டி திதியொடுக்கஞ் சாற்று திரோ தம்பொதுவாய் 
அகலமுறத் தேர்ந்திடவே யருளியநற் பொருளாகும் . 
போற்றித்திருவகவல் - திருச்சதகம் - நீத்தல்விண்ணப்பம் 
முத்திபெறு நெறியறியு மொழிபோற்றித் திருவகவல் 
சத்தியஞா னந்தருதே சிகரமோகஞ் சதகமதாம் 
மித்தையுல கினையகற்றி விடாமலெனை யாண்டருளென் 
றத்தரறிந் திடநீத்தல் விண்ணப்பம் அறைந்ததுவாம் . 

திருவெம்பாவை - திருவம்மானை 
மலவிருளுற் றுறங்காமல் மன்னுபரி பாகரருள் 
செலமுழுக வருகவெனச் செப்பல்திரு வெம்பாவை 
நலமுறு மந்தணர் வடிவாய் நாரணன்காண் பரியபதம் 
நிலமதில்வந் தாள் கருணை நினைந்தாட லம்மானை . 

திருப்பொற்சுண்ணம் - திருக்கோத்தும்பி 
சத்திகளாற் றனுகரண புவனபோ கங்கள் தமை 
அத்தனுக்குச் சுண்ணமவை யாயிடிக்கக் கூவுதலே 
ஒத்ததிருச் சுண்ணமுயர் போதமொரு வண்டாகச் 
சித்தவிகா ரத்தூது செப்பவிடல் கோத்தும்பி . 

திருத்தெள்ளேணம் - திருச்சாழல் 
பொன்னார்மெய் யண்ணலரும் போதவின்ப மேமிகுந்து 
தென்னாதென் னாவெனவே தெள்ளேணங் கொட்டியதாம் 
முன்னாற் கலையுமுண ராமூகை யாமேடி 
தன்னாற் பதிமுதன்மை சாற்றியதாந் திருச்சாழல் . 

திருப்பூவல்லி - திருவுந்தியார் 
தேவரறி யாதசிவன் தேடியே யாண்டநலம் 
ஆவலொடுஞ் சொல்லி யடியாரொடுங்கூடிப் 
பூவியந்து கொய்தல் திருப் பூவல்லி யாமரன்சீர் 
பாவமுறு தீமையறப் பாடல்திரு வுந்தியதே , 


110 


திருவாசகம் 


திருத்தோணோக்கம் - திருப்பொன்னூசல் 
சித்தஞ் சிவமாக்கிச் செய்தனவே புண்ணியமாய் 
அத்தன் செயுங்கருணைக் காராமை யுண்மிகுந்து 
பொத்தியகை கொட்டிப் புகழ்தல்தோ ணோக்கமருள் 
சத்தியிருந் தாடத்தா லாட்டிடுதல் பொன்னூசல் . 


அ 


3 


திருவன்னைப்பத்து - குயிற்பத்து 
நேயம்மி குந்த நிலைகுலையக் கூடுதலை 
ஆயவருட் டாய்க்கங் கறைதலன்னைப் பத்தாகும் 
தூயவருட் குயிலேநற் சோதியெனைக் கூடுதற்குன் 
வாயினாற் கூவெனமுன் வாழ்த்தல் குயிற் புத்தாமே . 

திருத்தசாங்கம் - திருப்பள்ளியெழுச்சி 
பேர்நாடூ ராறுமலை பெயரூர்தி படைமுரசு 
தார்கொடியெ லாமரற்குச் சாற்றல் தசாங்கமதாம் 
ஏர்மருவு திருப்பள்ளி யெழுச்சிபணி விடைகேட் 
டார்வமுட னாண்டவரற் கன்பு செயு மியல்பே . 
கோயின்மூத்ததிருப்பதிகம் - கோயிற்றிருப்பதிகம் 

செத்திலாப்பத்து - அடைக்கலப்பத்து 
கோயின் மூத்த திருப்பதிகஞ்சிதம்பரத்திலருளடையுங் குறிப்பதாகும் 
ஏயுங்கோயிற்றிருப்பதிகம் பெருந்துறைத் தேசிகர் மோகமியம்பலாகும் 
ஆயபசுபோதம் முற்றுங்கெடவேண்டலே செத்திலாப்பத்தாகும் 
ஓதுவல்வாதனைகள் வந்தணுகாமலடைக்கலப்பத்துரைத்ததாமே , கக 


கடு 


ஆசைப்பத்து - அதிசயப்பத்து 
கருவியுறு மூனுடற் கண் வாராமற் றிருவருளிற் கலப்பதற்கே 
அரனடியைப் புகழ்ந்து பெருகார்வமொடுபாடுதலேயாசைப்பத்தாம் 
வெருவிமலத்தினைச்சீலத்தொன்றாகுமடியர் குழாத்துடனேகூட்டும் 
பரமரருட்பெருமைமிகுதியைப்புகழ்ந்துபாடல திசயப்பத்தாமே . 


புணர்ச்சிப்பத்து - வாழாப்பத்து 
ஆண்டகுரு வைப்பிரியா தணைந்து பணி புரிந்துமிகு மன்போ 
டின்பம் , பூண்டுகிடக் கப்பெறுவ தென்றுகொலோ வெனும் விருப் 
பம் புணர்ச்சிப் பத்தாம் , நீண்டவுல கத்தினிற்பற் றொன்றிலே 
னிவ்வுடற்க ணின்று வாழேன் , மாண்டகு நின் பதநிழற்கீழ் வருக 
வருள் புரியெனுஞ்சொல் வாழாப் பத்தே . 

அருட்பத்து - திருக்கழுக்குன் றப்பதிகம் 
சோதியருட் சுடர்விளக்கே துயர்ப்பிறவிக் கூடல் விடுத் துன் 
றாள் சேர்தற் , காதரித்திங் குனையழைத்தா லதெந்துவெனக் கேளெ 
னுஞ்சொல் அருட்பத் தாகும் , நீதிமறை பரவு திருப் பெருந்துறை 
யிற் குருவடியாய் நிகழ்ந்த கோலம் , காதலொடுங் காட்டினையே 
யெனுங் களிப்புப் பகர்தல் திருக் கழுக்குன்றாமே . 


திருவாசக உண்மை 


111 


கண்டபத்து - பிரார்த்தனைப்பத்து 
இந்திரிய வயமயங்கா தேயெடுத்துத் தானாக்கு மெழிலா னந் 
தம் , கந்தமலி தில்லையினுட் கண்டேனென் றுவந்துரைத்தல் கண்ட 
பத்தாம் , அந்தமிலா வானந்தத் - தகலாம லெனையழுத்தி யாள்வா 
யென்று , சிந்தைகலந் துரைத்ததுவே பிரார்த்தனைப்பத் தாய்ப்புக 
லுஞ் செய்கை யாமே . 


கரு 


குழைத்தபத்து - உயிருண்ணிப்பத்து 


இழைத்தேனிவ் வாக்கை பொறுத் தினிக்கணமும் பொறுக் 
ககிலே னேழையேனைக் , குழைப்பதேன் பிழை பொறுத்தா ளென் 
விரங்கிக் கூறுதலே குழைத்த பத்தாம் , தழைத்துவளர் பேரின்பந் 
தானாகி யுயிர்தோன்றாத் தன்மை யாய்த்துன் , பொழித்து நிறை 
வைப்பெறுத லுயிருண்ணிப் பத்தாயிங் குரைத்த தாமே . 


ககா 


அச்சப்பத்து - திருப்பாண்டிப்பதிகம் 
தரையில் வளர் வினைமுழுதும் வரினுமஞ்சேன் சிவசமயத் 
தவஞ்சா ராதார் , அருகின்வரக் காண்கின்மன மஞ்சுமென விகழ்ந் 
துரைத்த லச்சப் பத்தாம் , புரவியின் மேற் பாண்டியன் முன் வரும் 
பதத்தை யாம் பெறுமற் புதம் போல் யாரும் , விரவுமின்க ளென்றடி 
யார்க் குறுதிசொலல் திருப்பாண்டி விருத்த மாமே . 


பிடித்த பத்து - திருவேசறவு 


மிக்கபிற வித்துயரெ லாமொழித்து விபுத்துவமிங் களித்த 
லாலே , பிக்கறச் சிக்கெனப் பிடித்தே னின்னை யென்று துணிவு செப் 
பல் பிடித்த பத்தாம் , தக்கபரி யாய்நரியை யாக்குதல் போ லெனைப் 
பெரிதாய்த் தாக்கித் தாட்கீழ் , அக்கணம்வைத் தனையேயென் றிரங் 
கல் திரு வேசறவென் றியம்பலாமே . 


க அ 


. 


திருப்புலம்பல் - குலாப்பத்து 
கரைந்துருகும் பேரன்புன் கழலிணைக்கே கற்றா வின் மனம்போ 
லென்றும் , திருந்தும்வகை யெனக்கருள்க வெனக்கேட்டல் திருப் 
புலம்ப லாகுமுள்ளம் , விரும்புசிவா னந்த வெள்ளம் விழைந்ததில்லை 
நாயகனை மிகக்கொண்டாடி , நிரம்புமனக் களிமிகுத்த விறுமாப்பே 
குலாப்பத்தாய் நிகழ்த்த லாமே . 


அற்புதப்பத்து - சென்னிப்புத்து 


மாயவுருக் கொண்டுளத்தை மயக்குமின்னார் கண்வலையுண் 
மயங்கு வேற்கிங் , காயுமறி வளித்தாள லதிசயமென் றுரைத்தலற்பு 
தப்பத் தாகும் , தூயவருட் குருபதத்தைச் சூட்டுதற்குப் பெற்றவுயிர் 
சுகத்தை நோக்கிச் , சேயமலர்ப் பதத்தருமை யடியரொடும் வியந் 
துரைத்தல் சென்னிப் பத்தே . 


112 


திருவாசகம் 


திருவார்த்தை - எண்ணப்பதிகம் 
அறம்பெருகும் பெருந்துறையிற் றமையாண்ட செயன் முதலா 
வரன்சீராட்டின் , திறமறிவா ரெம்பிரா னாவரென வுரைத்தல் திரு 
வார்த்தையாகும் , நிறம்வளரு மலர்ப்பொழில் சூழ்ந் தோங்குதிருத் 
தில்லை மன்று ணிமலனாமத் , திறம்பெருகு மின்பமரு ளென்றலெண் 
ணப் பத்தெனவும் திகழ்த்த லாமே . 

யாத்திரைப்பத்து - திருப்படையெழுச்சி 
பொல்லாத பவத்தைவிட்டுச் சிவன்கழற்கீழ்ப் புகுங்காலம் 
புணர்ந்த தெற்கிங் , கெல்லாரும் வாருமெனக் கருணையினா லழைத் 
திடல்யாத் திரைப்பத்தாகும் , அல்லாத துர்க்குணமா யப்படைகள் 
விளையாம் லருள்வா ளேந்தி , நல்லோர்க ளியாருமெம்மோ டெய்து 
மெனப் படையெழுச்சி நவிறலாகும் . 


உஉ. 


-- 


திருவெண்பா பண்டாய நான்மறை 
தொந்தமா மலமொறுத்துச் சுகம் பெருக்கிப் பெருந்துறைவாழ் 
சோதி யென் றன் , சிந்தனையே யூராகக் கொண்டிருந்தா ரென் 
றுரைத்தல் திருவெண் பாவாம் . எந்தை திருப் பெருந்துறையை 
யேத்து நம ரேவாழ்வுற் றிடர்சேர்பாச , பந்தமறுத் திடுவரெனப் 
பண்டாய நான்மறையும் பகர்ந்த தாமே . 

திருப்படையாட்சி - ஆனந்தமாலை - அச்சோப்பதிகம் 
வாகுதிருப் பெருந்துறையா ரெழுந்தருளப் பெறிலெல்லா 
வளங்கள் முற்றும் , ஆகுமெமக் கல்லாத தாகாதென் றியம்பல்படை 
யாட்சி யாகும் , மோகமிகுமடியரொடுங் கூடவிரும்பியதானந்தமொ 
ழியு மீசர் , போகசுக மெனக்களித்தா ரார்பெறுவா ரெனுமருமை 
புகற லச்சோ . 


மகா 


இவ் விருபத்து நான்கு செய்யுட்களும் திரிசிரபுரம் 
வித்துவான் மீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் இயற்றிய திருப்பெருந் 
துறைப் புராணத்துள் காணப்படுகின்றன . 


சிவமயம் 


திருவெம்பாவைக் கருத்து 


. 


ஆடி மாதமுதல் மார்கழி மாதவரையும் இராத்திரியாகவும் , 
தை மாதமுதல் ஆனி மாதம்வரையும் பகலாகவுமிதுதேவர்களுக் 
கொரு நாள் . சங்கார காலத்துக்குஞ் சிருஷ்டிகாலத்துக்கும் 
பிரமாணமாக இந்த ஆறு மாதமும் பிரிந்து நடக்கும் . மார்கழி 
மாதம் உதய காலமாய் இது சிருஷ்டிகாலத்துக் கேதுவாயிருக்கும் . 
பிரபஞ்ச சிருஷ்டியைத் திருவுளத்தடைத்து வைந்தவசத்தியைச் 
சிருஷ்டிக்கத் தொடங்குகிற அவசரந் திருப்பள்ளியெழுச்சியென 
வழங்கும் . 

இனி , அந்தச் சுத்தமாயை நாதவிந்து களாகவுஞ் சாதாக்கிய 
மாகவும் , மகேசுரமாகவும் , சுத்தவித்தையாகவும் அஞ்சுதலமா 
யிருக்கும் . நாதவிந்துகளாகிய தலங்களிலே பரமும் பரையும் , 
அதிஷ்டிக்கும் , சாதாக்கியமாகிய தலத்திலே சதாசிவ மூர்த்தி 
யெழுந்தருளியிருப்பர் . போகாங்கங்களாகிய 

அணுசதாசிவரே 
சேவிக்கவும் 

தன் கீழே யீசுரற் கதிட்டானமாகிய மகேசுர தலத் 
திலே யனந்தாதி யஷ்ட வித்தியேசுரர் சேவிக்கவும் இதன் கீழே 
யுருத்திரர்க் கதிஷ்டானமாகிய சுத்தவித்தியா தலத்திலே மந்திரேசு 
வரர் சேவிக்கவு மிப்படி பிரபஞ்சவனுக்கிரக காரியமாகப் புராசத்தி 
யிற்றோன் றிய ஞானக்கிரியைகளொத்த விச்சையே திருமேனியான 
சதாசிவமூர்த்தி திருவருளாலந்த மகேசுர தத்துவத்திலே சத்தி 
மண்டலத்தி லிருந்த மனோன்மனிச் சத்தியைப் பிரேரிக்க அந்தச் 
சத்தி சருவபூத தமனியைச் சிருஷ்டிக்க அந்தச் சருவ பூத தமனி 
பெலப்பிரம தனியைப் பிரேரிக்க அந்தச் சத்தி பெலவி கரணியைப் 
பிரேரிக்க அந்தச் சத்தி காளியைப் பிரேரிக்க அந்தச் சத்தி 
இரவுத்திரியைப் பிரேரிக்க அந்தச் சத்தி சேட்டையைப் பிரேரிக்க 
அந்தச் சத்தி வாமையைப் பிரேரிக்க இப்படி பிரேரியா நிற்கப்பட்ட 
நவசத்திகள் பிரேரகத்தினால் 

யதிஷ்டித்திருக்கிற 
அனந்த தேவராலே அசுத்தமாயை காரியப்பட்டுப் பிருதிவி முடி 
வான பிரபஞ்ச காரியம் நடக்கும் . இனி , 

ஆதியுமந்தமும் - மனோன்மனியென்னுஞ் சத்தியின் திருவாக் 
காய்ச் சருவபூத தமனியை யுணர்த்தும் . பாசம்பரஞ்சோதி - சர்வ 


மாயையை 


1871 மகா வித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியா 
ரவர்கள் வெளியிட்ட பதிப்பிலுள்ளது . 

தி -- 8 


114 


திருவாசகம் 


பூத 


தமனியென்னுஞ் சத்தியின் திருவாக்காய்ப் பெலப் 
பிரமதனி யென்னுஞ் சத்தியை யுணர்த்துகிறது . முத்தன்ன - பெலப் 
பிரம தனியென்னுஞ் சத்தியின் திருவாக்காய்ப் பெலவிகரணி 
யென்னுஞ் சத்தியையுணர்த்துகிறது . ஒண்ணித்தில - பெலவிகரணி 
யென்னுஞ் சத்தியின் திருவாக்காய்க் காளியென்னுஞ்சத்தியை 
யுணர்த்துகிறது . மாலறியா - காளியென்னுஞ் சத்தியின் 
வாக்காய் இரவுத்திரியென்னுஞ் சத்தியை யுணர்த்துகிறது . 
மானேநீ-இரவுத்திரி யென்னுஞ் சத்தியின் திருவாக்காய்ச் சேட்டை 
யென்னுஞ் சத்தியை யுணர்த்துகிறது . அன்னேயிவையும் - சேட்டை 
யென்னுஞ் சத்தியின் திருவாக்காய் வாமையென்னுஞ் சத்தியை 
யுணர்த்துகிறது . கோழிசிலம்ப - வாமையென்னுஞ் சத்தியின் 
திருவாக்காய்ச் சுத்த மாயையைப் பிரேரிக்கிற அநந்ததேவரை 
யாசரித்து அப்பால் பிரகிருதியில் விகுர்தியான ஆத்மதத்துவம் 
நடப்பது . பொருட்டாக விஷ்ணுவினிடத்தில் அதிஷ்டிக்கிற சிவ 
சத்தியை நோக்கி ஆழியானன் புடைமையாமாறு மிவ்வாறோ 
வென்று பிரேரித்ததாகக் கருதினது . ஆக இப்படி நவசத்திகள் கூடி 
விசுவகாரியம் பண்ணுகிறதே பாட்டாகப் பாடியபடி . 

ழன்னைப் பழம் பொருள் - அனாதியா யுள்ளவர்களுக்கெல்லாம் 
அனாதியாயுள்ளவனுமாய் அனுபவிப்பவர்களுக்கு மேன்மேலும் 
புதுமை கொடுக்கும் ஆநந்தத்தைக் கொடுப்போனுமாயிருக்கிற 
உன்னடியார் அடிபணிதலும் அவர்களை யாசரித்தலும் அவர்களே 
பத்தாவாக அங்கீகரித்தலும் அவரேவற் பணி செய்தலும் யாங்க 
ளூரிமையாயிந்த முறைமை யொழியாவண்ணம் பிரசாதித்தருளி 
லொருகுறைப் பாடு மில்லோமென்று நவசத்திகளுந் தம்மிற் 
சொல்லியது . 


உன்னடியா ரென்பது : -விஞ்ஞானகலரில் மலபக்குவராய் 
அணுசதாசிவரென்னும் பேர்பெற்றிருப்பார் ஒருவகையும் , அதிகார 
மலத்துடனே கூடியனந்தாதி யஷ்டவித்தி யேசுரரென்னும் பேர் 
பெற்றிருப்பார் ஒருவகையும் , ஆணவமல சகிதராய்ச் சத்தகோடி 
மகாமந்திரேசுரரென்று பேர்பெற்றிருப்பார் ஒருவகையுமாக , விஞ் 
ஞானகலர் மூன்று வகையையு முன்னடியாரென்றது . இனி நிரை 
நிரையாக அணுசதாசிவர் தாள்பணிவோம் , அட்டவித்தியேசுரர்க் 
குப் பாங்காவோம் , சத்தகோடி மகாமந்திரேசுர ரெங்களுக்குப் பத் 
தாக்களாவார்கள் . சொன்னபரிசே தொழும்பாய்ப் பணிசெய்வோ 
மென்பது , அவர்களேவலால் அசுத்த் மாயையைப் பிரேரியா நிற் 
போம் . 


திருவெம்பாவைக் கருத்து 


115 


பாதாளமேழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலரென்பது : - எண் 
பத்து நூறாயிரம் யோஜனையான பூமியின் கனத்தையும் சிவஞான 
மன்றியே தவசுபண்ணுகிறவர்கள் சென்றிருக்குமிடமாகிய கனிட்ட 
பாதாளத்தையும் அதன் கீழேயுண்டாகிய அசுரகண்டம் , சர்ப்பகண் 
டம் , இராக்கதகண்டம் இப்படி யொவ்வொன்று மும்மூன்று கண்ட 
மாய் ஆடகேசுரர்க்குப் புவனமுமாயிருக்கிறயேழுபாதானத்துக்கும் 
அதன் கீழாக ரவுரவம் கும்பீபாகம் அவிசிகம் என்று சொல்லப்பட்ட 
மயிரராசநரக மூன்றும் இவையுட்படப் பதின்மூன்று நரகமொரு 
அடுக்காகவும் , பத்து நரகமொரு அடுக்காகவும் , ஒன்பது நரகமொரு 
அடுக்காகவும் ஆக முப்பத்திரண்டு நரகமும் இவர்களைச் சூழ்ந்து 
சேவித்திருக்கிற நூற்றெட்டு நரகமுமாக நூற்று நாற்பது நரகமு 
மாகக் கூர்மாண்டதேவரென்னும் உருத்திரர்க்குப் புவனமாயிருக் 
கப்பட்ட நரகபுவனங்களுக்குக் கீழ் காலாக்கினி யுருத்திரர் புவனம் 
பதினேழுகோடி யோஜனையாய் அண்டகடாகமூடப்பட்ட புவனமா 
யிருக்கும் . இப்படி சொல்லப்பட்ட பிரமாண்ட முதலாக அண்டங்க 
ளனைத்துக்கும் ஆதார பூதமாய்ச் சிவசத்தியான ஆதார சத்திக்கும் 
அப்பாற் சிவனுடைய பூரணத்துக்கு ளெல்லைப்படுத்தி இன்னமட் 
டென்று சொல்லுதற்கு முடியாதாதலாற் சொற்கழிவாயிருக்கப் 
பட்டது மலர்போன்ற சீபாதம் . 

போதார்புனைமுடியு 

மெல் 
லாப் பொருண்முடி வென்றது : - இனிப்பிருதிவியண்டம் முன் 
சொன்ன அண்டகடாகமுதல் ஐம்பதுகோடி யோஜனையுட்பட 
மேற்புவலோகமுதல் சிவலோகமளவாக ஏழுலோகமுமேல் அண்டக 
டாகமுட்பட ஐம்பது கோடி யோஜனையுமாகப் பிரமாண்டம் நூறு 
கோடி யோஜனையாக அதற்குமேல் அதிற் பதின் மடங்கு அப்பு 
அண்டம் அதற்குமேல் , அதிற் பதின்மடங்கு தேயு அண்டம் அதற்கு 
மேல் பதின் மடங்கு வாயுவண்டம் அதற்குமேல் 

வாயுவண்டம் அதற்குமேல் பதின்மடங்கு 
ஆகாச அண்டம் அதற்குமேல் பதின்மடங்கு மனவண்டம் அதற்கு 
மேல் பதின்மடங்கு புத்தியண்டம் அதற்குமேல் பதின்மடங்கு ஆங் 
காரவண்டம் அதற்குமேல் பதின்மடங்கு குணவண்டம் அதின் 
மேல் நூறு மடங்கு பிரகிருதியண்டம் அதின்மேல் நூறுமடங்கு 
அராகவண்டம் அதின்மேல் நூறுமடங்கு வித்தையண்டம் அதின் 
மேல் நூறுமடங்கு கலையண்டம் அதின்மேல் நூறு மடங்கு நியதி 
யண்டம் அதின்மேல் நூறு மடங்கு காலவண்டம் அதின்மேல் ஆயிர 
மடங்கு அசுத்த மாயை அதின்மேல் பதினாயிரமடங்கு சுத்த மாயை 
யிற் சுத்தவித்தை அதற்குமேல் பதினாயிரமடங்கு மகேசுவரம் 
அதற்கு மேல் சாதாக்கியம் அதற்குமேல் பரவிந்து அதற்குமேல் 
பரநாதம் அப்பால் சிவனுடைய பூரணமளவு எல்லைப்படாதாதலா 


116 


திருவாசகம் 


லெல்லாப் பொருளுக்கு முடிவுமாயிருப்பது திருமுடியாதலாற் சிவ 
பாதமுந் திருமுடியுமொருவர்க்கும் அளவுப்படுத்த முடியாதாதலாற் 
பேதையொருபாற் றிருமேனியொன் றல்லனென்பது முன்சொல்லி 
வரப்பட்ட லோகங்களிடத்தும் அதற்கு மேலுங்கீழுஞ் சத்தி சிவான் 
மகப் பூரணமாக விருக்கையாலே ஒரு வடிவாய் ஏகதேசியுமாயிரான் 
ஆதலாலும் என்பது . 


வேதமுதல் விண்ணோருமண்ணுந் துதித்தாலு மோதவுலவா 
வொரு தோழன் தொண்டருளன் என்பது :- சதுர்வேதங்களும் பிர்ம 
விஷ்ணுக்களாகிய தேவர்களும் பூமியிலுண்டானவர்களும் அள 
வற்ற தோத்திரம் பண்ணினாலும் அந்தத் தோத்திரத்தினா லின்ன 
மட்டென்று அளவுபடுத்த முடியாமல் முன் சொன்ன தேவர்கள் 
திரட்சியாகிய வீட்டங்கள் தோன்றலுள் சாத்திரங்களைக் கிளறிக் 
கிளறிப் பலபடப் பன்னியுந்தெரியாத வஸ்துவைக் கோதில் குணத் 
தரன்றன் கோயிற் பிணாப்பிள்ளைகா ளென்பது . உபாதிசூனியனாய் 
நின்மலனாய் யானென்னுந் திருநாமத்தை யுடையவனுமாயிருக்கிற 
சிவனுக்கு ஆலயமான சுத்தமாயையிற் சுத்த வித்தையிலிருந்து 
தம்பிரானார் பணிவிடையாகப் பிரபஞ்சகாரியத்தைப் பண்ணுமவர் 
வாமை முதலாகிய சிவசத்திகள் . 


ஏதவனூரேதவன் பேராருற்றாராரயலார் - இப்படியே யுணர்ந் 
தார்க்கு உணர்வரியோனாகிய சிவக்கூறேது பேரேது உறவார் 
அடுத்தோரார் இவைகளொன்று மில்லாமையாலிந்த முறைமை 
யுடைய சிவனைப்பாடும் வண்ணமெவ்வண்ணமோ தோழியென்ற 
வாறு . 


உ 


சிவமயம் 


சிவபெருமான் பெயரகராதி 


திரு . மா . வே . நெல்லையப்பப் பிள்ளை அவர்கள் , B.A. , 

தொகுத்தது 
எண்- பாட்டெண் 


அகநெக அள்ளூறு தேன் ஒப்பன் அடையார் புரமெரித்த சிலையன் 
102 

400 
அங்கணரசு 171 

அட்டமூர்த்தி 580 
அங்கணன் 175,414,598 

அணங்கின் மணவாளன் 373 
அங்கணாளன் 75 

அணிதில்லைவாணன் 203 
அங்கிதங்கிய கையான் 406 

அணு 4.112 
அச்சந்தவிர்த்த சேவகன் 3.98 அணுத்தருந் தன்மையிலையோன் 
அச்சன் 577 

3.45 
அஞ்ஞானந்தன்னை யகல்விக்கு அணுவணுவி விறந்தான் 29 
நல்லறிவு 1.40 

அண்டத்தரும் பெறன் மேகன் 
அடிகளார் 345 

3.95 
அடிநாயேனை விற்றெலா மிக அண்டத்தவர் நாதன் 332 

ஆள்வதற்குரியவன் 38 அண்டமுதலாயினான் 183 
அடியவர்க் கெளியவன் 39 அண்டரண்டமாய் நின்ற ஆதி 
அடியனேனுடைய அப்பன் 390 543 
அடியார்க்கமுதன் 598 

அண்ணல் 369,433,653 
அடியார் உள்ளத்துள்ளான் 118 அண்ணன் 14 
அடியார்க்கு எளியவன் 430 அண்ணாமலையான் 172,184 
அடியார் சிந்தனையுள் சிறந்து அண்ணாமலையெம் அண்ணா 
தேனூறி நின்று பிறந்த பிறப் 4.149 
பறுக்கும் எங்கள் பெருமான் அத்தெனொப்பான் 120 
1.48 

அத்தன் 1.79 , 4.123 , 4.174 . 
அடியார் பிறப்பகலக் காணும் 7 , 88 , 157 , 195 , 204 , 32 ) , 
பெரியான் 633 

335 , 340 , 398 , 423 , 431 . 
அடியார் பெயராதபெருமையன் 434 , 436 , 543 , 584 , 618 , 
129 

622 , 640 
அடியே னிடர்களைந்த அமுது அத்திக்கருளிய அரசு 4.163 
488 

அத்தியுரித்தது போர்த்தருளும் 
அடியேனை யாண்டு கொண்டு பெருந்துறையான் 293 
பத்திக்கடலுட் பதித்த பரஞ் அநேகன் 1.5 , 3.39 , 29 
சோதி 246 

அந்தணன் 2. 42 , 175 , 235 . 
அடியொடுநடுவீறானவன் 4.212 357 , 375 
அடியோங்கட் காரமுது 171 அந்த நடுவாகி அல்லான் 1,73 
அடியோங் கண்ணாரவந்து நின் அந்தமிலமுது 455 
றான் 253 ) 

அந்தமிலா ஆனந்தம் பண்டைப் 
அடைந்தவர்க்கருளும் அப்பன் பரிசேபழவடியார்க் கீந்தருளு 
4.161 

மவன் 183 


118 


திருவாசகம் 


சோதி 


அந்தமிலாரியன் 2.22 

தேவர்கட்கும் தெரிக்கும்படித் 
அந்தமிலா ஆனந்தன் 177,475 தன்றி நின்றசிவன் 237 
அந்தமில் பெருமை அருளுடை அரியதிலரிய வரியோன் 3.47 
யண்ணல் 2.101 

அரிய பொருள் 649 
அந்தமில்லான் 264,348 

அரியான் 4. 178 , 21 , 22 
அந்தமுமாதியு மகன்றோன் 3.51 அரியொடு பிரமற் களவறியாத 
அந்தரர்கோன் 197 

வன் 2.115 
அந்தாமரை மேனியப்பன் 133 அரியொடு பிரமற் 

களவறி 
அப்பன் 101 , 102 , 120 , 419 , யொண்ணான் 2.35 
428,523,538,575 

அருக்கனிற் 

யமைத் 
அப்பாண்டி நாட்டைச் 

சிவ 

தோன் 3.20 
லோகமாக்குவித்த அப்பார் அருட்பெருங்கடல் 398 
சடையப்பன் 185 

அருணனி சுரக்குமமுது 3.59 
அமரர் கோமான் 591 

அருந்தவர்க் கருளுமாதி 3.97 
அமலன் 4.178 

அருந்தவன் 467 
அமுதத்தெண்கடல் 390 

அருந்துணைவன் 572 
அமுதப் பெருங்கடல் 30 

அருபரத்தொருவன் 4.75 
அமுதளித்தூறும் ஆநந்தன் 353 அருமந்ததேவராயன் திருமாற் 
அமுதன் 102,157 

கரிய சிவன் 239 
அமுதின்சுவை 441 

அருமருந்து 513 , 514 
அமுது 4.104 , 14 , 54 , 59 , அருமாமணிமுத்து 488 
89 , 94 . 

117 , 190 , 356 , அருமையிலெளிய அழகு 4.126 
388,514,551 

அரும்பெரும் பொருள் 455 
அமுதுண்ணக் கடையவன் 154 அரும்பொருள் 120 
அம்பரன் 124 

அருவ.மும் உருவமும் 
அம்பலக்கூத்தன் 384 

4.193 
அம்பலத்தாடினான் 205 

அருவாம் ஒருவன் 396 
அம்பலத்தே யாடுகின்ற புணை அருவாயுருவமுமாய பிரான் 236 
யாளன் 275 

அருவாய் மறைபயில் அந்தணன் 
அம்பலவன் 55,231 

228 
அம்மான் 4. 168 , 193 , 195 , அருளீசன் 638 , 639 
418 to 427 , 442 , 496 

அருளுடைச்சுடர் 539 
அம்மை 538 

அருள் 4.199 
அயன் மாலுடைய வைப்பு 253 அரையாடுநாகம் அசைத்த 
அயன்மாற்கறி யொண்ணாச் பிரான் 240 
செய்ய மேனியன் 398 

அலிப்பெற்றியன் 126 
அயன்றன் பெருமான் 197 அலைகடல்வாய் மீன்விசிறும் 
அரக்கர் புரமெரித்தான் 451 பேராசைவாரியன் 176 
அரசு 4. 104 , 

141 , அலைகடன் மீமிசை நடந்தவன் 
382 , 398 , 439,513 

4.208 
அரத்தமேனியான் 97 

அலைநீர்விட முண்டநித்தன் 400 
அரன் 1. 85 , 4. 123 , 139 , அல்லற்பிறவி அறுப்பான் 1.91 
513,514 

அல்லிக் கமலத் தயனுமாலும் 
அராப்பூண்பவன் 409 

அல்லாதவரு மமரர்கோனுஞ் 
அரியயனிந்திரன் வானோர்க் 

சொல்லிப்பரவு நாமத்தான் 
கரிய சிவன் 241 

441 
அரிக்கும் பிரமற்கும் அல்லாத அவனிவந்த எங்கள் பிரான் 598 


ஆனான் 


4 , 119 , 


சிவபெருமான் பெயரகராதி 


119 


அவிநாசியப்பன் 649 

ஆடகமாமலை யன்னகோ 201 
அவிர்சடை வானத்தடலரைசு ஆட்கொண்டு பேரருளால் 
14 ) 

நோக்கு மருந்து 622 
அழகன் 580 

ஆட்கொள்ளும் வித்தகன் 169 
அழிதரும் ஆக்கை செய்தோன் ஆட்டான் கொண் டாண்ட 
3.120 

வாறு 180 
அழிதரும் ஆக்கையொழியச் ஆண் 88 
செய்த வொண்பொருள் ஆண்டபிரான் 243 , 282 
3.118 

ஆண்டான் 2 , 40 , 28 , 559 to 
அழிவது மாவதுங் கடந்தவன் 568,647 
4.133 

ஆதி 4.107,168,657 
அழிவிலா ஆனந்தவாரி 4.132 ஆதிகுண மொன்று மில்லான் 
அழுக்கடையாமலாண்டு 

348 
கொண்டருள்பவன் 2.109 ஆதிப்பிரமம் 589 
அளவிலா ஆநந்த மளித்தென்னை ஆதிமுதற் பரமாய பரஞ்சுடர் 
யாண்டான் 432 

637 
அளவிலாப் பெம்மான் 1.67 ஆதியன் 1.73 
அளவிறந்தபல்லுயிர்க்குங்கோன் ஆதியும் அந்தமானவன் 101 
190 

ஆதியுமந்தமுமாயினான் 214 
அளிந்ததோர் கனி 539 

ஆதியுமந்தமு மில்லா அரும் 
அளிபவருள்ளத்தமுது 4.142 பெருஞ்சோதி 155 
அளிவந்த அந்தணன் 192 

ஆரமுது 4. 93 , 88 , 375 , 377 , 
அறிவன் 54 

419 , 422 , 438 , 440 , 455 , 
அறிவாந்தேற்றன் 1.81 , 1.82 463,547 
அறிவு 4.107 

ஆரழல்போற் செய்யான் 165 
அறைகூவி வீடருளும் அங்கரு ஆராதஇன்பம் அருளுமலை 1.16 
ணையன் 175 

ஆராவமுது 1. 67 , 4.199 , 
அற்புதன் 3.39 

424 , 623 . 
அனலேந்தி ஆடுவான் 191 ஆரூரமர்ந்த அரசு 4.147 
அனல்காலொடப்பானவன் 124 ஆரூரன் 358 
அனைத்துலகும் 

மறை ஆரூரெம்பிச்சைத் தேவன் 85 
யோன் 621 

ஆலமுண்டான் 530 
அன்பருக்கன்பன் 1.71 

ஆழாமற் காப்பான் 24 
அன்பர்க்கு அரசன் 390 

ஆழியப்பன் 413 
அன்பர்க்கு மெய்யான் அல்லா ஆழியான் நாதன் 197 

தார்க் கல்லாத வேதியன் 187 ஆளானவர்கட் கன்பன் 4.198 
அன்பன் 353 

ஆற்றின்ப வெள்ளம் 1.79 
அன்பினில் விளைந்த ஆரமுது ஆனந்தக் கூத்தன் 322,591 
538 

ஆனந்தத்தேன் சொரியுங் குனிப் 
அன்புடையடிமைக்கு உகந்தான் புடையான் 217 
380 

ஆனந்த மாக்குமென்சோதி 395 
அன்னை 430 

ஆனந்த மூர்த்தியான் 579 
அன்னையொப்பான் 120 , 

ஆனந்தன் 102 , 157 , 340 
ஆகமமாகிநின்றண்ணிப்பான் 1.4 ஆனா அறிவு 190 
ஆக்கமளவிறுதியில்லான் 1.41 ஆனெய் 42 
ஆடகச் சீர்மணிக்குன்று 15 இகபரமாகி யிருந்தவன் 121 
ஆடகமதுரையரசு 4.90 

இடரைக்களையும் எந்தாய் 4.101 


ஈன்ற 


120 


திருவாசகம் 


இடைமருதுறையுமெந்தாய் இன்னமுது 161 
4.145 

ன் னிசை 

வீணையிலிசைந் 
இடைமருதே யிடங்கொண்ட தோன் 3.35 
அம்மான் 554 

ஈங்கோய் மலையெம் மெந்தாய் 
ணங்கிலி யெல்லாவுயிர்கட்கு 4.158 
முயிர் 391 

ஈசனார் 156 
ணங்கு கொங்கை மங்கை பங் ஈசன் 1.11 , 346 , 4.102 , 
கன் 79 

28 , 54 , 55 , 81 , 82 , 153 , 
இந்து சிகாமணி 641 

157 , 213 , 255 , 271 , 321 , 
இமவான் மகட்குத்தகப்பன் 207 383 , 397 , 542 , 545 ,, 590 , 
மவான் மகட்குத்தமையன் 207 594 
மவான் மகட்குத் தன்னுடைக் ஈண்டு வாராவழி யருள் புரிய 
கேள்வன் 207 

வன் 2,117 
இமவான் மகட்கு மகன் 207 ஈறறியா மறையோன் 642 
இமைப்பொழுது மென்னெஞ் ஈறிலாக் கொழுஞ்சுடர்க்குன்று 
சில் நீங்காதான் 1.2 

392 
இமையவர்க்கு அளவறுப்பதற் ஈறிலாதவன் 95 
கரியவன் 39 

ஈறிலாப் பதங்களி யாவையுங் 
மையோர் சிரந்தனிற் பொலி கடந்த இன்பம் 388 
யுங் கமலச் சேவடியான் 393 உடையநாதன் 101 
யக்கிமா ரறுபத்து நால்வரை உடையவன் 105 , 604 

குணஞ் செய்தஈசன் 474 உடையாருடையான் 60 
இரவு நின்றெரியாடி 432 

உடையான் 1.83 , 4.110 , 5 , 
இருங்கழல் சென்னியில் வைத்த 7 , 15 , 38 , 39 , 59 , 60 , 132 , 
சேவகன் 4.129,4.130 

148 , 166 , 387 , 408 , 409 , 
இருசுடர் கடவுளான் 67 

410 , 411 , 412 , 413 , 414 , 
இருஞ்சீரான் 161 

415 , 416 , 417 , 485 , 486 , 
இருவர் காணாக் கடவுள் 333 487 , 490 , 491 , 495 , 496 , 
இருள் 121 

497 , 505 , 547 , 551 , 557 , 
இருள்கெட அருளும் இறைவன் 605 , 609 , 644 , 654 
4 169 

உணர்ந்த மாமுனிவ ரும்பரோ 
இலங்குசுட ரெம்மீசன் 4.126 டொழிந்தார் உணர்வுக்குந் 
இவ்வுலகிற் பிள்ளை 293 

தெரிவரும்பொருள் 391 
இளமுலைபங்கன் 298 

உணர்வதுவாய வொருத்தன் 
றைவன் 1.5 , 2.144 . 

351 
14.102,6,392,578 

உணர்வு 4.110 
இன்பப் பெருமான் 1.39 

உண்மையுமா யின்மையுமாய்ப் 
இன்பமாகடல் 490 

பூத்தான் 553 
இன்பமும் துன்பமும் இல்லான் உத்தமன் 6,7 
1.70 

உத்தரகோச மங்கைக்கரசு 105 
இன்பமும் துன்பமுஉள்ளான் ) .70 to 124,152 
இன்பம் 545 

உத்தரகோசமங்கை மன்னிக்கழி 
இன்பேயருளி யெனை 

யுருக்கி யாதிருந்தவன் 632 
உயிருண்கின்ற எம்மான் 601 உத்தரகோச மங்கை மன்னிப் 
இன்னதென் றறியாத்தேன் 42 பொலிந்திருந்த மாமறை 
இன்னமுதாய ஆநந்த வெள்ளத் போன் 335 

உத்தரகோசமங்கை வள்ளல் 293 


தான் 580 


சிவபெருமான் பெயரகராதி 


121 


நின்றுருகப் புகுந் 


4 


உமைபாகமதாயென் மெய்ந் ஊனாடி நாடி வந்துள்புகுந்தான் 
நாள் தொறும் பிரியா வினைக் 

279 
கேடன் 506 

ஊனாடுடைதலையி லுண்பலிதே 
உமையாள் கணவன் 495 

ரம்பலவன் 216 
உம்பரார் தம்பராபரன் 101 ஊனெலா 
உம்பரான் 62 , 71 , 587 

தாண்டான் 23 
உம்பருமறியா வொருவன் 449 ஊன நாடகமாடுவித்தவன் 99 
உம்பர் 68 

எங்களப்பன் 207 
உம்பர்கட்கரசு 536 

எங்களமரர் பெம்மான் 598 
உம்பர் தம்பிரான் 65 

எங்கள் திருப்பெருந்துறைமேவி 
உம்பர் நாட் டெம்பிரான் 70 

னான் 583 
உயிர் 4.181 

எங்கள் நாயகன் 460 
உயிர்நாதன் 601 

எங்கள் நின்மலன் 65 
உய்ய என்னுள்ளத்துள் ஓங்கார எங்கள் பெருமான் 173 
மாய் நின்றமெய் 1.33 

எங்கள் விடலை 65 
உரியனாயுனைப்பருக நின்றதோர் எங்குஞ் செறிந்தான் 187 
துப்பன் 102 

எங்கு நிறைந்தமுதூறு பரஞ்சுடர் 
உருகிநானுனைப் பருகவைத்த 642 
வன் 99 

எங்கூத்தன் 196 
உருத்திரநாதன் 299 

எங்கோன் 2.40 , 163 , 167 , 
உருமூன்றுமாகி உணர்வரிதா 17.3,196 
மொருவன் 280 

எண்டோண் முக்கணெம்மான் 
உரை மாண்ட வுள்ளொளியுத்த 498 502 
மன் 328 

எண்ணில் வானவர்க்கெல்லாம் 
உரையுணர்விறந்த வொருவன் நிலையன் 400 
4.124 

எந்தரமு மாட்கொண்டு தோட் 
உரையுணர்விறந்து நின்றுணர் கொண்ட நீற்றன் 147 
வதோருணர்வு 390 

எந்தாய் 8 , 28 , 29 , 63 , 64 , 
உலகுக்குயிரானான் 376 

125 , 133 , 137 , 276 
உலகுடைய ஒருமுதல் 480 

எந்தை 1. 11 , 23 , 36 , 40 , 51 , 
உலகூடறுத்தப்புறத்தனாய் நின்ற 55 , 75. 80 , 83 , 276 , 323 , 
எம்பிரான் 587 

397 , 461 , 594 
உள்ளத்துணர்ச்சியிற் கொள்ள எந்நாட்டவர்க்கும் இறைவன் 
வும்படா அன் 3.112 

4.165 
உறவு 4,181 

எமக்கும் ஏனோர்க்குந் தங்கோன் 
செய்தெனை யுய்யக் 160 
கொண்டபிரான் 585 

எமக்கெளிய பேராளன் 176 
உற்ற ஆக்கையினுறு பொருள் எம்பிரான் 8 , 11 , 13 , 14 , 26 , 
436 

40 , 51 , 69 , 70 , 71 , 76 , 77 , 
உன்னையொப்பான் 120 

81 , 82 , 97 , 98 , 103 , 105 , 
ஊர்ச்சுடுகாட்டெரிப் பிச்சன் 148 , 202 , 204 , 230 , 256 , 
153 

324 , 467 , 468 , 517. 524 , 
ஊழிமுதல்வனாய் நின்ற ஒருவன் 578 , 586 
162 

எம்பெருமான் 1. 31 , 1. 50 , 16 , 
ஊழிமுதற்சிந்தாத நன்மணி 327 27 , 28 , 29 , 32 , 33 , 63 , 
ஊற்றிருந் துள்ளங்களிப்போன் 169 , 205 , 207 , 271 , 273 , 
3.121 

281 , 358 , 368 , 370 to 374 , 


உறவு 


122 


திருவாசகம் 


637 


யானான் 74 


376 , 421 , 424 , 425 , 439 , 

முதை அன்னான் 193 
449. 550 , 551 , 552 , 553 , என்னப்பன் 218 , 256 
594 , 602 , 603 , 624 

என்னமுது 604 
எம்மான் 16 , 55 , 58 , 88 , 

487 

என்னரையன் 161 
எம்மிறை 2. 96 , 432 

என்னாயகன் 644 
எம்மீசன் 586 , 595 

என்னாருயிர் 231 
எம்மையன் 1.85 , 207 . 

என்னான் 161 , 193 
எய்தினர்க்காரமு தளிப்போன் என்னுடை நாயகனாகிய ஈசன் 

3,101 
எய்ப்பில் வைப்பு 143 

என்னுடையப்பன் 586 
எரிசடை மிளிர்கின்ற அரவன் என்னுடை யன்பு 388 
432 

என்னுடை யாரமுது 207 
எல்லார்க்குந் தானீசன் 256 என்னுயிர்த் தலைவன் 450 
எல்லாவுயிர்க்கு மீறாயீறின்மை என்னை ஈர்த்தாட் கொண்ட 

எந்தை 1.74 
எவ்வுயிர்க்குந் தோற்றமாகி என்னை முனாளுடை ஈசன் 640 
தோற்ற மில்லான் 74 

என்னையாண்டவன் 40 
எவ்வுயிர்க்கு மியல்பானான் 255 என்னை யாண்டான் 626 
எவ்வெவர் தன்மையுந்தன்வயிற் என்னையாளுடை ஒருவன் 71 
படுத்துத் தானே யாகிய தயா என்னையாளுடை நாயகன் 636 
பரன் 2 95,2 . 96 

என்னையாளுடையான் 154 
எழில்கொள் சோதி 586 

என்னையாளுடை யென்னப்பன் 
எளிவந்த எந்தை 119 

119 
எனக்குள்ளவன் 127 

என்னையாள்வான் 449 
எனைப்பிறப்பறுக்கு மெம்மருந்து என்னையின்னிதா யாண்டு 
391 

கொண்டவன் 99 
எனையாட்கொண்ட கூத்தன் 47 என்னையுடைப் பெருமான் 638 , 
எனையாளவன் 496 

639 
எனையுடையான் 368 

என்னையு மாளுடைப் பிச்சன் 
என் சிந்தனையுள் , ஊற்றான உண் 153 
ணார முது 1.82 , 1.83 

ஏகம்பத்துறை யெந்தாய் 4. 151 
என் நெஞ்சின் மன்னியானாகி ஏகம்ப மேயபிரான் 288 
நின்றான் 514 

ஏகம்பர் 296 
என் பிறப்பறுத்த இணையிலி 476 ஏகன் 1. 5 , 29 
என பிறவி நாசன் 55 

ஏதிலர்க்கேதிலெம் மிறைவன் 
என் 

பிறவியை வேரறுத்துப் 3.104 
பெரும்பிச்சுத்தரும் பெருமான் ஏதில் பெரும்புக ழெங்களீசன் 
410 

596 
மனத்தினுள்ளே வரும் ஏலவார்குழலிமா ரிருவர் தங்கள் 
பெருமான் 410 

நாயகன் 460 
என்வாழ் முதலாகிய பொருள் ஏலுநற் குழலிபங்கன் 98 
368 

ஏழுலகும் முழுதாளி 353 
என்வாழ் முதல் 127 

ஏழைபங்கன் 498 
என்றாதைதாதைக்கும் எம்மனைக் ஏழைபங்காளன் 162 

குந் தம்பெருமான் 222 ஏழ்பொழிற்கும் நாதன் 359 
என்றொழுகுலம் 132 

ஏறுடை ஈசன் 2.25 
என்னப்ப னென்பார்கட் கின்ன ஏறுடையான் 635 


என் 


4 


சிவபெருமான் பெயரகராதி 


123 


. 


ஏற்றன் 521 

ஓசையாலுணர்வார்க் குணர்வரி 
ஏற்றுயர் கொடியுடையான் 368 யவன் 576 
ஏனத்தொல்லெயி றணிந்தோன் ஓதமலி நஞ்சுண்டவுடையான் 
3.31 

548 
ஏனை நாடருந் தெரியொணாதவன் ஓம் நமச்சிவாய 66 
99 

ஓயாதேயுள்குவா ருள்ளிருக்கு 
ஏனோர்க் கெளிய இறைவன் 

முள்ளான் 181 
4. 117 

ஓராதா ருள்ளத் தொளிக்கும் 
ஐயர்பிரான் 206 

ஒளியான் 1.68 
ஐயன் 4. 112 , 4. 174 , 63 , 76 , கங்கையான் 496 
77 , 165 , 203 , 206 , 231 , கடம்பூர் மேவிய விடங்கன் 
398 , 402 , 425 , 592 , 615,652 , 4.160 
656 | 

கடலமுது 376 
ஐயாறமர்ந்தான் 187 

கடலில் வலைவாணன் 630 
ஐயாறன் 195 

கடல்வாயமுது 513 
ஐயாற்றரசு 425 

கடவுள் 68 , 537 
ஒண்பட அரவக்கச்சையன் 135 கடுந்தகையேனுண்ணுந் தெண் 
ஒண்பொருள் 46 

ணீரமுதப் பெருங்கடல் 116 
ஒண்மையன் 126 

கடுந்தழற்பிழம்பன்ன மேனிச் 
ஒப்பாகவொப்புவித்தவுள்ளத்தா செய்யன் 464 
ருள்ளிருக்கும் அப்பாலைக் கப் கட்கிறந்ததோர் 

வாணிலாப் 
பால் 185 

பொருள் 48 
ஒப்பாடாச் சீருடையான் 363 கண்சுமந்த நெற்றிக்கடவுள் 182 
ஒப்பிலப்பன் 72 

கண்டங் கரியான் 183 
ஒப்பிலாதவன் 133 

கண்ணகத்தே நின்று களி 
ஒப்பிலாமணி 538 

தேன் 376 
ஒப்பில் ஒருத்தன் 65 

கண்ணஞ்சனத்தன் 339 
ஒப்புனக்கில்லா ஒருவன் 540 

கண்ணார முதக் கடல் 4.150 
ஒருங்கு திரையுலவு சடையுடை கண்ணார் நுதலோன் 504 
யான் 5.6 

கண்ணார் விசும்பின் விண்ணோர்க் 
ஒருத்தன் 459 

கெல்லாம் மூப்பான் 447 
ஒருநாம மோருருவம் ஒன்றுமில் கண்ணினகத்தான் 509 
லான் 235 

கண்ணுக்கினியான் 158 
ஒருவனென்னு மொருவன் கண்ணுதலான் 1.21 
3.43 

கண்ணுதல் 503 , 515 
ஒருவன் 72 , 161 , 526 

கண்முதற் புலனாற் காட்சியுமில் 
ஒலி தரு கைலையுயர் கிழவோன் லோன் 3.113 
2.146 

கதி 4.108 
ஒழிவற நிறைந்த யோகம் 537 கதிரை மறைத்தன்னசோதி 527 
ஒழிவற நிறைந்த வொருவன் கயன்மாண்டகண்ணிதன்பங்கன் 
4.215 

245 

கயிலாயமென்னும் மலைத் தலை 
ஒளிவளர் சோதி 595 

வன் 144 
ஒற்றைச் சேவகன் 535 

கயிலைப் பரம்பரன் 138 
ஒன்றல்லன் 164 

கயிலைமாமலை மேவிய கடல் 407 
ஒன்றுமிலாதவன் 526 

கரணங்க ளெல்லாங் கடந்து 
ஓங்காரத் துட்பொருள் 656 

நின்ற கறைமிடற்றன் 223 


களிதரு 


ஒளி 62 


124 


திருவாசகம் 


கரப்பவைகருதாக் கருத்துடைக் காதலவர்க் கன்பாண்டு மீளா 
கடவுள் 3.15 , 3.16 

அருள் புரிவான் 359 
கரியான் 135 

காதலன் 2.113 
கருங் குருவிக்கன் றருளினன் காத்தாட் கொள்ளுங் குருமணி 
4.209 

420 , 646 
கருணாகரன் 132 , 144 

காப்பவன் 12 
கருணாலயன் 438 

காப்பவை கரப்போன் 3.14 , 
கருணைக் கடலினன் 339 

3.15 
கருணைமாகடல் 537 

காரணன் 4.224 
கருணையாளன் 101 

காரார் கடனஞ்சை யுண்டு கந்த 
கருணையின் பெருமை 3.60 

காபாலி 284 
கருமுகிலாகிய கண் 4.127 

காலம் 472 
கரும்பணக் கச்சைக் கடவுள் 8,96 காலனாருயிர் கொண்ட பூங்கழ 
கரும் பினின்றேறல் 42 

லான் 406 
கரும்பின் தெளிவு 59 , 94 

காலினூக்கங் கண்டோன் 3.24 
கரும்பு 376 

காவி சேருங் கயற்கண்ணாள் பங் 
கலையாரரிகேசரியான் 4,190 

கன் 489 
கவைத்தலைமேவிய கண் 4.187 கானப்புலியுரியரையோன் 3.32 
கழியாத்தொழும்பர் முன்னவன் கிழவோன் 3.19 
147 

கிளிவந்த மென் மொழியாள் 
கழுநீர் மாலைக் கடவுள் 4 217 கேழ்கிளரும் பாதியன் 192 
கழுமணி 131 

கிளையிலான் 32 
கள்வன் 10 

குணங்களுங் குறிகளுமிலாக் 
வண்டும் அறாமலர்க் குணக் கடல் 574 
கொன்றையான் 50 

ணங்கள் தாமில்லா இன்பம் 391 
கற்பமுமிறுதியுங் கண்டோன் குணமாம் பெருந்துறைக் கொண் 
3.54 

டல் 472 
கற்றைச் சடைமுடியான் 208 குணமிலி 150 
கற்றைவார் சடையெம் மண் 

குணம் 4.114 
ணல் 516 

குமரன்றன்றாதை 311 
கனகக்குன்று 4.98 

குருபரன் 4.76 
கனவிலுந் தேவர்க் கரியவன் குருமணி 1,3 
4.143 

குவளைக் கண்ணிகூறன் 3.64 
கனவேயுந்தேவர்கள் காண்பரிய குவைப்பதி மலிந்தகோ 4.188 
கனைகழலோன் 244 

குழகன் 3.12 , 505 
கனி 4. 108 

குறி 4.114 
கன்னல் 62 

குறியு நெறியுங்குணமு மிலார் 
கன்னாருரித்தகனி 4.97 

குழாங்கள் 

பிறியு 
கன்னெஞ் சுருக்கிக் கருணையினா மனத்தார் பிறிவரிய பெற்றி 
லாண்டு கொண்ட 

யன் 562 
தில்லையம்பலவன் 225 

குறியொன்று மில்லாத கூத்தன் 
காக்கும் எங்காவலன் 1.78 

651 
காட்டகத்து வேடன் 630 குறைவிலா நிறைவு 392 
காணலாம்பரம் 48 

குற்றாலத் தமர்ந்துறையுங் கூத் 
காண்பரிய பேரொளி 1.78 
காதலர்க் கெய்ப்பினில் வைப்பு குற்றாலத்தெங் கூத்தன் 4.156 
3.105 

குன்றாத செல்வன் 222 


கள்ளும் 


தமைப் 


அணி 


தன் 558 


சிவபெருமான் பெயரகராதி 


125 


கூர்த்த 


நுணுக்கரிய 


தின் 


குன்றேயனையான் 502 

கூறன் 556 
கூடலிலங்கு குருமணி 4.91 கோதிலமுதானான் 479 
கூத்தன் 420 

கோதிலா அமுது 392 
கூரிருட் கூத்தொடு 

குனிப் கோதில் பரங்கருணை 589 
போன் 3102 

கோமளக் கொழுந்து 72 
மெய்ஞ்ஞானத்தாற் கோமளம் 124 
காண்டுணர்வார் தங்கருத் கோமான் 607 
தின் 

நுண் கோலங்காட்டி யாண்டான் 645 
ணுணர்வு 1.75 , 1.76 

கோலச்சடையன் 311 
கூர்த்த மெய்ஞ்ஞானத்தாற் கோலமறையோன் 505 
கொண்டுணர்வார் தங்கருத் கோலமா வூர்தியான் 183 

நோக்கரிய நோக்கு கோலமேனிவராகன் 472 
1.75 , 1.76 

கோலாலமாகிக் குரைகடல்வா 
கூற்றை வென்றாங் கைவர் கோக் 

யன்றெழுந்த 

ஆலாலமுண் 
களையும் வென்றிருந்தழகால் டான் 262 
வீற்றிருந்தான் 535 

கோற்றேன் 513 
கேடிலாதான் 646 

கோன் 1.9 , 

1.9 , 19 , 227 , 330 , 
கேடொன்றில்லான் 32 

494 , 499 , 505 
கேட்டாரு மறியாதான் 32 சங்கங் கவர்ந்து வண்சாத்தினோ 
கேதங்கள் கெடுத்தாண்ட கிள டுஞ் சதுரன் 598 
ரொளி 484 

சங்கரன் 65 , 69 , 324 , 397 , 
கேழில் பரங்கருணை 162 

400 , 100 
கேழில் பரஞ்சோதி 162 

சச்சையன் 135 
கேழில் விழுப்பொருள்கள் 162 

சடைமகுடத் தெங்கள் பரன் 
கேளாதே யெல்லாங் கேட்டான் 511 
32 

சடைமுடியான் 510 
கைதரவல்ல கடவுள் 4.89 சடையவன் 105 
கொங்குலவு கொன்றைச் சடை சடையான் 557 
யான் 337 

சடையிடைக் கங்கை தரித்தவன் 
கொடியே ரிடையாள் 

கூறன் 4.146 
497 

சடையுளே கங்கை வைத்த சங் 
கொண்டபுரி நூலான் 183 

கரன் 68 
கொம்பரார் மருங்குன் மங்கை சதுரப் பெருமான் 410 
கூறன் 71 

சதுராலே சார்வான் 18 
கொம்மை வரிமுலைக் கொம்பனை சந்தனச் சாந்தினன் 345 
யாள் கூறன் 568 

சந்தனச் சாந்தின் சுந்தரன் 
கொழுமணி 131 

4.203 
கொன்றை மதியமுங் கூவிள சிட்டன் 469 , 580 
மத்தமும் துன்றிய சென்னி சிட்டாய சிட்டன் 221 
யன் 347 

சித்தத் திருப்பவன் 349 
கோ 294,. 419 , 420 , 497 , சித்தமுஞ் 

செல்லாச் சேட்சி 
498 , 648 

யன் 3.41 
கோகழிக்கரசு 632 

சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல 
கோகழிநாதன் 353 

கோன் 209 
கோகழி மேவியகோ 4.157 

சித்தன் 588 
கோகழியெங் கோமான் 628 சிந்தனைக் கரிய சிவன் 4.204 
கோங்கலர்சேர் குவிமுலையாள் சிந்தனைக்கும் மரியான் 372 


126 


திருவாசகம் 


சிந்தைக் கரியான் 89 

சீரார் பெருந்துறை நந்தேவன் 
சிந்தைமேய ஒருத்தன் 623 

1.15 
சிந்தை யெழுந்ததோர்தேன் 395 சீரார் பெருந்துறையான் 627 
சிந்தையே கோயில் கொண்ட சீருருவாய சிவபெருமான் 599 
எம்பெருமான் 397 

சீர்ப்புயங்கன் 354 
சிரங்குவிவாரோங்கு விக்குஞ் சுடர் 458 , 491 
சீரோன் 1.10 

சுடர்ச்சோதி 435 
சிராப்பள்ளி மேவிய சிவன் சுடர்பொற்குன்று 438 
4.154 

சுடர்மாமணி 136 
சிவபிரான் 582 

சுடர்முடியன் 102 
சிவபுரத்தரசு 389 , 448 to சுடுகாட்டரசு 142 
453,455 to 4571 

சுண்ணப்பொன்னீற்றன் 218 
சிவபுரன் 1.63 

சுரிகுழற்பணை முலைமடந்தை 
சிவபெருமான் 210 , 388 , 389 , 

பாதி 458 
536 to 544 , 554 , 592 

சூழிருந்துன்பந் துடைப் 
சிவமாக்கி யெனையாண்ட அத் போன் 3.100 
தன் 650 

சூழொளி விளக்கு 458 
சிவலோகக் கோன் 42 , 614 சூழ்த்து மதுகர முரலுந்தா 
சிவலோகன் 87 156 , 401 , ரோன் 20 

469 , 493 , 497 , 500 , 588 செங்கமலப் பொற்பாதந்தந்தரு 
சிவன் 1. 12 , 1. 17 , 1. 94 , ளுஞ் சேவகன் 1711 
3. 62 , 4. 182 , 13 , 16 , 37 , செங்கமலமலர்போல ஆருருவாய 
42 , 59 , 90 , 111 , 145 , 149 , வென்னார முது 599 
157 , 159 , 161 , 177 , 191 செச்சை மலர்புரை 

மேனி 
204 , 320 , 377 , 420 , 439 , யன் 514 
475 , 492 , 559 , 563 , 610 , செச்சைமாமலர் 

புரையுமேனி 
613 . 

எங்கள் சிவபெருமான் 33 
சிவாயநம 555 

செஞ்சாந் தணிசச்சையன் 341 
சிறவு 4.182 

செந்தழல் போல்வான் 455 
சிறியேன் பவந் தீர்ப்பவன் 111 செசந்தழல் போற்றிருமேனித் 
சிறியேன் பிழை பொறுக்குங் தேவர்பிரான் 357 
கோன் 89 

செந்தாமரைக் காடனைய 
சிறுமருங் குண்மையார் தடங் மேனித் தனிச்சுடர் 30 
கண் மடந்தை மணவாளன் செந்தார் பொழில்புடைசூழ் 
165 

தென்னன் 189 
சிற்றம்பலத் தெங்கள் செல்வன் செப்பார்முலைபங்கன் 185 
213 

செப்புதற்கரிய செழுஞ்சுடர் 
சிற்றம்பல மன்னும் ஒல்லைவிடை 

மூர்த்தி 540 
யான் 179 

செம்பவள வெற்பின் தேசுடை 
சிற்றம்பலம் 168 

யான் 154 
சிற்றுயிர்க்கிரங்கிக் காய்சின செம்பிரான் 71 
ஆலமுண்டான் 154 

செம்பெருமான் 358 , 449 
சினமால்விடையுடையான் 508 செம்பொருட்டுணிவு 536 
சீயேதுமில்லா தென்செய்பணி செம்மலர்ப்பாதங்கள் காட்டுஞ் 
கள் கொண்டருளுந்தாயான செல்வச் 
ஈசன் 226 

வெல் கொடியான் 210 
சீரார்திருவையாறு 4.148 செம்மேனியான் 183 , 338 


1 


சேவக 


மேந்திய 


117 
சிவபெருமான் . பெயரகராதி 
செய்மேனியன் 135 

தந்தையின் 257 
செய்யவன் 111 

தமியேன் புகலிடம் 121 
செய்யான் 187 

தமியேன் றனி நீக்குந் தனித் 
செல்வன் 165 , 356 , 536 , 538 , துணை 142 
540 , 541 , 542 , 544 

தம்பிரான் 51 , 517 
செழுஞ்சுடர்மூர்த்தி 542 தம்பெருமை தானறியாத் தன் 
செழுமதி யணிந்தான் 457 

மையன் 273 
செழுமலர்ச்சிவபுரத்தரசு 4.216 தயங்குமூவிலைச்சூலப் படையான் 
செறியுங் கருத்திலுருத் 
தமு 

557 
தாஞ்சிவபதம் 562 

தலைவன் 4.113 , 63 
செறிவுடை 

மும்ம திலெய்த தழலாடீ 557 
வில்லி 199 

தழிச்சிறை நீரிற் பிறைக்கலஞ் 
சேயநெடுங்கொடைத் தென்ன சேர் தரு தாரவன் 151 
வன் 532 

தனித்துணை 143 
சேயான் 181 

தனியன் 257 
சேரலன் 314 

தனையொப் பாரையில்லாத் தனி 
சேர்ந்தறி யாக் கையான் 187 444 
சேவகன் 181 , 352 

தன்றொழும்பிற் கொண்டருளும் 
சேவார் வெல்கொடிச் 

சிவன் 

வானவன் 188 
4.95 

தன்னடிகள் பாடுவித்த நாயகன் 
சைவன் 4.113 

226 
சொல்லற்கரியான் 1.92 

தன்னேரில்லோன் 3.146 
சொல்லாத நுண்ணுணர்வு 1.80 தாட்செய்ய தாமரைச்சைவன் 
சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே 567 
அந்தமே 396 

தாணு 603 
சொல்லும் பொருளு மிறந்த தாதாடு கொன்றைச்சடையான் 
சுடர் 441 

334 
சொற்கழிந்தவன் 147 

தாதை 446 
சொற்பதங் கடந்த அப்பன் 521 தாபதவேடத்தன் 346 
சொற்பதங்கடந்த தொல்லோன் தாயாய் முலையைத் தருவான் 647 
3.40 , 3. 111 

தாயான தத்துவன் 181 
சோதி 168 , 393 , 458 , 491. தாயிலாகிய இன்னருள் புரிந்த 
531 , 545 , 597 , 627 , 641 

வென் தலைவன் 43 
சோதியன் 1.72 

தாயிற் சிறந்த தயாவான தத்து 
சோதியாய்த் தோன்று முருவம் வன் 1.61 
396 

தாயிற் பெரிதுந் தயாவு டைய 
சோதியுமா யிருளாயினான் 214 தம்பெருமான் 277 
சோழன் 354 

தாயுமிலி 257 
ஞாலமும் விசும்பும் வந்து போங் தாயற்று வந்தென்னை யாண்டு 
காலம் 47 

கொண்ட தன் கருணைத் 
ஞாலமே விண்ணே பிறவேயறி தேயுற்ற செல்வன் 224 
வரியான் 159 

தாவிவரும் பரிப்பாகன் 355 
ஞாலம் விளங்கவிருந்த நாயகன் தாழ்சடையோன் 229 , 355 
350 

தாளடைந்தார் நெஞ்சுதப்பாமே 
ஞானக்கரும்பின் றெளி 209 

உருக்குந் தன்மையினான் 185 
ஞான நாடக மாடுவித்தவன் 99 தாளி அறுகின் தாரான் 4.2.1 
தகவேயுடையான் 606 

தாளியறுகினன் 345 
தண்ணார் தமிழளிக்குந் தண் தானேயான தன்மையன் 3.146 
பாண்டி நாட்டான் 184 

யுலகேழும் 
தந்தை தாயிலான் 51 

யாள்வான் 181 


தானே 


ஆயானை 


128 


திருவாசகம் 


சிவ 


தான் கெட்டலின்றிச் சலிப்பறி மலர்க்குருந்தமேவிய சீரோதி 
யாத் தன்மையன் 252 

458 
திணிந்த தோரிருளிற் றெளிந்த திருப்பெருந்துறையிறை 510 , 
தூவெளி 391 

512 
திதலைச் செய்பூண் முலைமங்கை திருப்பெருந்துறையுறை 
பங்கன் 144 

பெருமான் 368 to 371 , 373 
தித்திக்குஞ் சிவபதம் 477 திருப்பெருந்துறையுறை 

சிவன் 
தித்திக்கும் மான் 94 

388 , 390 to 397 , 448 to 
திரிபுரம்வேவச் செற்றவில்லி 594 457 
திரு 249 

திருப்பெருந் துறையுறையுஞ் 
திருக்கழுக்குன்றிற் செல்வன் சிவபெருமான் 552 
4.191 

திருப்பெருந் துறையுறையும்பன 
திருத்துருத்தி மேயான் 477 

வன் 508 
திருத்தென் பெருந்துறையான் திருப்பெருந்துறை யுறைவான் 
623 

377,507,514,515 
திருநீற்றையுத்தூளித் தொளி திருவாரூருடையான் 556 

மிளிரும் வெண்மையன் 126 திருவாரூருறைவான் 107 
திருப்புயங்கன் 612 , 614 

திருவார் பெருந்துறைச் செல் 
திருப்பெருந் துறை 

மன்னன் வன் 254 
372 , 374 

திருவார்பெருந்துறை 

மேய 
திருப்பெருந்துறைமேவிய சிவன் 

பிரான் 236 
398 to 407 

திருவார் பெருந்துறையான் 617 
திருப்பெருந்துறையில் செழு திருவான தேவன் 228 
மலர்க்குருந்தமேவிய சீரங்க திருவுயர்கோலச் சிவபுரத்தரசு 
ணன் 460 

4 54 
திருப்பெருந்துறையில் செழு திருவேகம்பன் 199 
மலர்க்குருந்தமேவிய சீரடிகள் திரைசேர் மடந்தை மணந்த 
462 

திருப்பொற்பதப் புயங்கன் 141 
திருப்பெருந்துறைபில் செழு தில்லைத் திருச்சிற்றம்பலவன் 71 
மலர்க்குருந்தமேவிய சீரத்தன் தில்லை நடமாடீ 648 

தில்லை நிருத்தன் 65 
திருப்பெருந்துறையில் செழு தில்லைமூதூர் நடஞ்செய்வான் 
மலர்க்குருந்தமேவிய சீரப்பன் 582 
463 

தில்லை யம்பலத்தே திருநடஞ் 
திருப்பெருந்துறையில் ச ழு செய் கூத்தன் 315 
மலர்க்குருந்தமேவிய சீரமலன் தில்லையம்பலவன் 250 
461 

தில்லையுட்கூத்தன் 1.90 
திருப்பெருந்துறையில் செழு தில்லைவாழ்கூத்தன் 451 
மலர்க்குருந்தமேவிய சீரருத் திறவிலே கண்ட காட்சி 541 
தன் 459 

தீங்கரும்பின் கட்டி 19 ) 
திருப்பெருந்துறையில் செழு தீட்டார்மதில் புடைசூழ் தென் 
மலர்க்குருந்தமேவிய 

னன் 180 
ளன் 446 

தீதிலா நன்மைத் திருவருட் 
திருப்பெருந்துறையில் 

குன்று 396 
மலர்க்குருந்தமேவிய 

சீரை தீமேனியான் 234 

தீயிடை மூன்றாய்த் திகழ்ந்தவன் 
திருப்பெருந்துறையில் நிறை 

4.139 


465 


சீரரு 


1 


யன் 464 


1 


சிவவபெருமான் பெயரகராதி 


129 


தீயின் வெம்மை செய்தோன் தென்பெருந்துறை நாயகன் 579 
3.22 

தென்பெருந்துறையான் 389 
தீர்த்தன் 166 , 315 

தன்றில்லைக்கோன் 59 
தீர்ந்தவன்பாய அன்பர்க்கவரி தென்றில்லை மன்றினுளாடி 4.92 
னும் அன்பன் 73 

தென்னனன்னாட்டிறைவன் 529 
துஞ்சல் பிறப்பறுப்பான் 332 தென்னன் 161 , 175 , 176 , 179 , 
துடிகொள் நேரிடையாள் சுரி 181 , 185 , 249 , 597. 620 , 649 
குழன்மடந்தை துணை முலைக் தென்னாடுடையசிவன் 4.164 
கண்கள்தோய் சுவடு பொடி 

தென்னானைக்காவான் 193 
கொள்வான் தழலிற் 

புள்ளி தேசப்பளிங்கின்றிரள் 4.103 
போலிரண்டு பொங்கொளி தேசமெல்லாம் புகழ்ந்தாடுங் 
தங்கு மார்பினன் 462 

கச்சித் திருவேகம்பன் 198 
துணிநிலா அணியினான் 520 தேசன் 1. 12 , 1. 63 , 55 , 82 , 
துணையாளன் 102 

156 , 383 
துணைவன் 4 : 120 

தேசுடை விளக்கு 542 
துண்டப்பிறையான் 183 தேய்மதியன் 150 
துப்பன் 463 

தேரார்ந்தவீதிப் பெருந்துறை 
துரியமு மிறந்த சுடர் 4. 195 

யான் 292 
துன்பமுமாயின்பமாயினான் 214 தேவதேவன் 2.122 , 579 
தூண்டா வீளக்கின் சுடரனை 

தேவருமறியாச் சிவன் 3.56 
யான் 488 

தேவர்கோ அறியாத தேவ 
தூயவெண்ணீறு துதைந்தெழு 

தேவன் 34 
துளங்கொளி வயிரத் தொப் 

தொப் தேவர்க்கரியான் 420 
பன் 463 

தேவர் தந்தேவன் 456 
தூயான் 463 

தேவர் தொழும் பதம் வைத்த 
தூவெள்ளை நீறணி யெம்பெரு ஈசன் 597 
மான் 597 

தேவர்பிரான் 358 , 402 
தய்வம் 4.74 , 6 , 549 , 550 தேவன் 370 , 420 
தெரியவரிய பரஞ்சோதி 649 தேவார்ந்த கோலந் திகழப் 
தெரிவரிதாகிய தெளிவு 4 196 பெருந்துறையான் 294 
தெருளிடத்தடியார் சிந்தையுட் தேவு 648 
புகுந்த செல்வன் 539 

தேறலின் தெளிவு 388 
தெளிகின்ற பொன்னுமின்னும் தேற்றத் தெளிவு 1.82 
மன்ன தோற்றச் செழுஞ் தேனாடுகொன்றை சடைக் 
சுடர் 108 

கணிந்த சிவபெருமான் 279 
தெளிந்தார் தம் ஊனை யுருக்கு தேனாயின் னமுதமுமாய்த் தித் 
முடையான் 62 

திக்குஞ் சிவபெருமான் 555 
தெளிவந்ததேறல் 192 

தேனாரமுது 1.63 
தெளிவு 6.2 

தேனார் சடைமுடியான் 507 
தென்பராய்த் துறையான் 401 தேனார் மலர்க்கொன்றைச் 
தென்பாண்டி நாடன் 349 

சேவகனார் 190 
தென்பாண்டி நாட்டன் 1.90 , தேனேயுமலர்க் கொன்றை 16 
193 

தேனையும் பாலையும் கன்னலையு 
தென்பா லுகந்தாடுந் தில்லைச் மொத்தினிய கோனவன் 188 
சிற்றம்பலவன் 263 

தேனையும் பாலையுங் கன்னலையும் 
தென்பெருந்துறைக்கோன் 596 அமுதத்தையு மொத்தூனையு 
தென்பெருந்து றைச்சேவகன் மென்பினையும் முருக்காநின்ற 
580 

வொண்மையன் 125 
தி - 9 


130 


திருவாசகம் 


தேன் 59 , 62 , 89 , 94 , 190 , 441 நம்பணி கொண்டவன் 581 
தையலிடங்கொண்ட பிரான் 

நம்பன் 271 
652 

நம்பி 386 , 494 , 647 
தையலோர்பங்கினன் 346 

நம்பெருமான் 169 
தொடர்வரியான் 142 

நம்வினையை வீட்டி அருளும் 
தொண்டருளன் 164 

பெருந்துறையான் 630 
தாழுதகை துன்பந்துடைப்ப நயனங்கள் மூன்றுடைய நாய 
வன் 4 131 

கன் 258 
தொழும்பர்க்கமுது 142 

நல்ல மருந்து 634 
தொழும்பாள ரெய்ப்பினில் நல்வேலன் தாதை 197 
வைப்பன் 102 

நள்ளுங்கீழுளு மேலுளும் யாவு 
தாழுவார்மையல் துணிப்ப 

ளும் எளளும் 

எண்ணெயும் 
வன் 4 218 

போனின்ற எந்தை 50 
தான்மையாண்மையன் 126 நற்றில்லைச் சிற்றம்பலத்தே தீ 
தோலுடைப்பிச்சன் 153 

யாடுங் கூத்தன 166 
தோழன் 4 120 

நன் பொன் மணிச் சுவடொத்த 
தோளாமுத்தச்சுடர் 4.197 

நற்பரிமேல் வருவான் 353 
தோளாமுத்து 438 

நாடற்கரிய நலன் 209 
தோளுலாநீற்றன் 521 

நாட்டிற் பரிபாகன் 630 
தோனறாப்பெருமையன் 1.72 நாட்டுத் தேவரு 

நாடரும் 
நங்கள் நாதன் 581 

பொருள் 402 
நங்கள் பெருமான் 171 

நாதற் பறையினன் 338 
நச்சரவாட்டிய நம்பன் 3.106 நாதன் 1. 1 , 1. 89,27 , 67 , 100 , 
நஞ்சமர்கண்டத்தன் 332 

212 , 402 , 638 
நஞ்சமுதா அருந்தினன் 122 நாயகன் 460 , 581 , 646 
நஞ்சமுதாக்குங் கறைக்கண்டன் நாயேன்றனை யாண்ட பேதை 
136 

446 
நஞ்சமேயமுதமாக்கு நம்பிரான் நாற்றத்தின் நேரியான் 1. 44 
524 

நான்மறையோன் 2. 21 
நஞ்சிந்தை சேரையன் 361 நான் முகன மாலுக்கு நாதரிந் 
நஞ்சுதனை ஊணாகவுண்டருளு 

நாதனார் 338 
முத்தரகோச மங்கைக் 

நிச்சலுமீர்த்தாட்கொள்வோன் 
கோணார் பிறைச்சென்னிக் 3.9 
கூத்தன 333 

ததமணாளன் 340 
நஞ்சூண் பிச்சன் 153 

நித்தன 4. 175 
நஞ்சேயமுதாய் நயந்தவன் 

மலன் 4. 175 , 459 
4 173 

நிரந்தரமாய் நின்ற ஆதி 429 
நடம்பயிலும் வானாடர்கோ 279 நிரமபவழகியன் 340 
நணியான 1.44 

நிருத்தன் 454 
நதிசேர் செஞ்சடை நம்பன் நிலன 124 
4 109 

நிறங்கள் ஓர் ஐந்துடையான் 
நந்தம்மை யாட்கொண்ட நாய 1. 49 
கன் 181 

நிறைகழலோன் 287 
நந்தம்மை யாளுடையாள் தன் நிறையின்னமுது 441 
னிற் பிரிவிலா எங்கோமான் நிற்பதுஞ் செல்வது 

சல்வது மானோன் 
170 

3.53 
நந்தாத்தேன் 209 

நினைக்க மனத்தமுதாஞ் 
நமையாளுடையான் 359 

சங்கரன் 221 


சிவபெருமான் பெயரகராதி 


131 


சுவை 


நினைப்பரிய தனிப் பெரியோன் பச்சையன் 135 
247 

பஞ்சின் மெல்லடியாள் பங்கன் 
நினைவு 4. 115 

453 
நின்பழவடியார் திரள்வான் 

பஞ்சேரடியாள் பங்கன் 4. 184 
குழு மிக்கெழு முதல் 381 பஞ்சேரடியாள் பாகத்தொரு 
நின்புகழிகழ்வார் வெருள் 121 வன் 427 
நின்மலன் 82 , 395 

படர் சடையான் 549 
நின் றிருவருளாலென் பிற படிதானில்லாப் பரம்பரன் 426 

வியை வேர் அறுப்பவன் 409 படியுற்ப்பயின்ற பாவகன் 4.211 
நின்னை ஐம்புலன்கள் புணர் 

படைத்தவை காப்போற் காக் 
கிலாப் புணர்க்கையான் 74 குங் கடவுள் 3.13,3.14 
நீணிலா அணியினான் 525 

படைப்போற் படைக்கும் பழை 
நீண்டகரத்தன் 342 

யோன் 3. 13 
நீண்டமாலு மயனும் வெருவ பணிவார் பிணிதீர்த் தருளு 
நீண்ட நெருப்பு 440 

பவன் 93 
நீராயுருக்கி யென்னாருயிராய் பணைமுலைபாகன் 302 
நின்றான் 1. 69 

பண்ணார்ந்த மொழிமங்கை பங் 
நீரிடை நான்காய் நிகழ்ந்தவன் கன் 547 
4. 138 

பண்ணினேர் மொழியாள் பங் 
நீரிலின் நிகழ்ந்தோன் 

கன் 452 
3. 25 

பண்பட்டதில்லைப்பதிக்கரசு 278 
நீளொளியாகிய நிருத்தன் பதஞ்சலிக் கருளிய பரம நாட 
4. 202 

கன் 2.138 
றுபட்டே யொளிகாட்டும் பத்தர் சிக்கெனப் பிடித்த செல் 
பொன்மேனிநெடுந்தகை 115 

வன் 543 
நீற்றன் 459 

பத்தன் 4. 176 
நீற்றார் தருதிருமேனி நின்மலன் பத்தி செய்யடி யரைப்பரம் 
513 

பரத் துய்ப்பவன் 2. 119 
நீற்றொடு தோற்ற வல்லோன் பத்தியாய் நினைந்து பரவுவார் 
3. 108 

தமக்குப் பரகதி கொடுத்தருள் 
நீற்றோன் 3. 33 

செய்யுஞ் சித்தன் 465 
நூலுணர் வுணரா நுண்ணி பத்திவலையிற் படுவோன் 3 , 42 
யோன் 3. 49 

பந்தணைவிண்டற நல்குமெங்கள் 
நெஞ்சில் வஞ்சங்கெட 

நேச 

பரமன் 593 
அருள்புரிந்து பேராது நின்ற பந்தணை விரலாள் பங்கன் 455 
பெருங் கருணைப் பேராறு பந்த மறுத் தென்னையாண்டு 
1. 65,1 . 66 

கொண்ட பாண்டிப் பிரான் 
நெடுந்தகை 116 

276 
நெல்லிக்கனி 441 

பந்தமுமாய் வீடுமாயினான் 214 
நெறி 4. 115 

பந்தமும் வீடும் படைப்போன் 
நெறிதரு குஞ்சியன் 342 

3. 52 
நெற்றிக் கண்ணன் 459 

பந்தம் அறுக்கு மானந்தமா 
நேயத்தே நின்ற நிமலன் 1.13 கடல் 596 
பங்கயத் தயனுமா லறியாநீதி பந்தம் பறியப் பரிமேற் கொண் 
458 

டான் 177 
பசுபதி 557 

பந்தனை யறுப்பான் 36 
பசுபாச மறுத்தான் 478 

பரகதி பாண்டியற் கருளினன் 
பச்சைத் தாளர வாட்டீ 549 4. 214 


132 


திருவாசகம் 


பரங்கருணைத் தடங்கடல் 554 பாசமாம்பற்றறுத்துப் பாரிக்கு 
பரஞ்சுடர் 08 

மாரியன் 1. 64 
பரஞ்சோதி 88 , 156 , 388 , 424 , பாசவேரறுக்கும் பழம்பொருள் 
557 

542 
பரமன் 3. 37 

பாடகமெல்லடியார்க்கு மங்கை 
பரமானந்தப் பழங்கடல் 3. 66 . பங்கினன் 201 
489 

பாண்டி நன்னாடன் 342 
பரமபரஞ் சோதிப்பரன் 4. 222 பாண்டி நன்னாடுடையான் 635 
பரம்பரன் 9 , 139 , 327 , 548 , பாண்டிப்பிரான் 530 
618 

பாண்டியற்காரமுதாம் ஒருவன் 
பரம்பாண்டியனார் 534 

526 
பரன் 326 , 375 , 447 , 458 

பாண்டியன் 531 
பராவமுது 636 , 637 

பாண்டிவெள்ளம் 649 
பராபரன் 201 , 582 , 641 

பாதமலர் உச்சத்தார் 
பராய்த்துறை 

மேவிய 

பரன் பெருமான் 549 
4. 153 

பாதமலர் என்னாகந்துன்ன 
பரிதிவாழொளியான் 454 

வைத்த பெரியோன் 283 
பரிமிசைவந்தவள்ளல் 354 பாதாளத்தார்வித்து 253 
பரிமேற்கொண்ட பாண்டியனார் பாதாளமேழினுங் கீழ்சொற் 
528 

கழிவு பாதமலர் போதார் 
பரியின்மேல் வந்தவள்ளல் 629 புனைமுடியு மெல்லாப் 
பருகற் கினியபரங் கருணைத் பொருண்முடிவே பேதை 
தடங்கடல் 249 

யொருபாற்றிருமேனி 164 
பருவரை மங்கை தன்பங்கன் பாதிமாதொடுங்கூடிய 
526 

பரம்பரன் 429 
பலவமர ருன்னற்கரியான் 161 பாதியுமாய்முற்றுமாயினான் 214 
பவமாயங் காத்தென்னையாண்டு பாரார் விசும்புள்ளார் 

கொண்ட பரஞ்சோதி 238 பாதாளத்தார் புறத்தார் 
பவளம் 434 

ஆராலுங்காண்டற்கரியான் 
பவன் 4. 176 , 13 

176 
பழச்சுவையாயினான் 209 

பாரிடை ஐந்தாய்ப்பரந்தவன் 
பழமலம் பற்றறுத்தாண்டவன் 4. 137 
533 

பாரொடு விண்ணாய்ப்பரந்த 
பழுதில் தொல்புகழாள்பங்கன் எம்பரன் 448 
457 

பாரோர் விண்ணோர் பரவியேத் 
பழை தருமாபரன் 150 

தும்பரன் 424 
பழைய 

அடியார்க்குன் அணி பார்பதம் அண்டமனைத்துமாய் 
யார் பாதங் கொடுத்தி 93 முளைத்துப் பரந்ததோர் பட 
பழையோன் 3. 37 

ரொளிப்பரப்பு 395 
பள்ளிக்குப்பாயத்தர் 344 

பார்ப்பான் 447 , 582 
பற்றலா வதோர் நிலையிலாப் பாலுமமுதமுந் தேனுடனாம் 
பரம் பொருள் 436 

பராபரமாய்க் கோலங்குளிர்ந் 
பன்னிப்பணிந்திறைஞ்சப் 

துள்ளங்கொண்டபிரான் 285 
பாவங்கள் பற்றறுப்பான் 335 பால் 62 , 441 
பாகம் பெண்ணுருவானான் பால் கொள்வெண்ணீற்றான் 458 
4. 152 

பாவநாசன் 103 , 456 
பாகு 209 

பாற்கடலான் 358 
பாங்கார் பழனத்தழகன் 4. 159 பாற்றிருநீற் றெம்பரமன் 604 


சிவபெருமான் பெயரகராதி 


133 


பிச்சதேற்றும் பெருந்துறை புராணன் 4.221 , 505 
யான் 649 

புவனநீர் தீக்காலொடு வானமா 
பிச்செமையேற்றிய பெரியோன் னான் 74 
3. 107 

புவன் 13 
பிச்சேற்றி வாராவழியருளிவந் புறத்தார்க்குச் சேயோன் 1.8 
தென்னுளம் புகுந்த ஆரா புனிதன் 466 
வமுது 176 

பூங்கமலத் தயனொடுமாலறி 
பிஞ்ஞகன் 1 7 , 193 , 541 

யாத நெறியான் 556 
பிணிகெடநல்கும் பெருந்துறை பூவலர் கொன்றைய மாலை 
யெம்பேரருளாளன் 59 1 

மார்பன் 596 
பித்தன் 469 , 543 

பூவார் சென்னி மன்னன் 605 
பிரமன் மாலறியாப் பெற்றி பூவியல் வார் சடை யெம்பிரான் 
யோன் 3. 182 

196 
பிரமன்மால்காணாப் பெரியோன் பெண் 88 
3.38 

பெண்சுமந்த பாகத்தன் 182 
பிரான் 4. 177 , 119 , 163 , 230. பெண்ணாகி யாணா யலியாய்ப் 
284 

பிறங் கொளிசேர் விண்ணாகி 
பிறப்பறுத்த அத்தன் 250 

மண்ணாகியித்தனையும் 
பிறப்பறுத் 

தாண்டு கொண்ட வேறாகிக் கண்ணாரமுதமுமாய் 
கூத்தன் 209 

நின்றான் 172 
பிறருக்கரிய நினையநெருப்பு 444 பெண்ணாணலி யெனும் பெற்றி 
பிறர்க்கறிதற்கரிதாம் 

யன் 3.57 
பெண்மையன் 126 

பெண்பாலுகந்தான் 263 
பிறர்க்கு என்றும் சேயான் 126 பெம்மான் 182 , 379 , 509 , 516 
பிறவிப்பிணிக்கோர் மருந்து 446 பெரியவெம் பொருள் 541 
பிறவிப்பிணிப்பட்டு மடங்கினர் பெரியான் 4 177 , 22 
க்கே மருந்தினன் 122 

பெரியோன் 3 6 
பிறவியென்னுமிக்கடலை நீந்தத் பெருந்திற லருந்தவர்க்கரசு 539 
தன்பேரருளதந் தருளினான் 

தருளினான் பெருந்துறைக்கோன் 358 , 362 , 
585 

364. 365.367 
பிறைகுலாஞ் சடைப்பிஞ்ஞகன் பெருந்துறைமேயசேவகன் 581 
404 

பெருந்துறைமேய தென்னவன் 
பிறைசேர் சடையான் 496 

354 
பின்னுமானவன் 147 

பெருந்துறைமேய பிரான் 250 , 
பின்னைப் புதுமைக்கும் பேர்த் 349 
துமப் பெற்றியன் 163 

பெருந்துறையாதி 592 , 593 594 
புகழ்ச்சியைக் கடந்த போகம் பெருந்துறையாளி 597 , 598 
539 

பெருந்துறையான் 175,176 , 
புங்கமானபோகம் 75 

177 , 179 , 180 , 182 , 183 , 185 , 
புத்தன் புரந்தராதி யயன்மால் 189 , 194 203 284 , 361 , 366 , 

போற்றிசெயும் பித்தன் 250 557 , 618 622 
புயங்கப்பெருமான் 4 223 , 605 , பெருந்துறையி லென்றும் 
606 

பிரியான் 633 
புயங்கனாள் வான் 607 , 609 பெருந்துறையின் மன்னான் 193 
புயங்கன் 66. 610 , 613 

பெருந்துறையின் மேய 

பிரான் 
புறஞ்செற்ற கொற்றச் சேவகன் 619 
210 

பெருந்துறையின் மேய பெருங் 
புரம்பல எரித்த புராணன் 4.221 கருணையாளன் 620 , 626 


134 


திருவாசகம் 


பெருந்துறையின் மேயான் 181 பொருள் 121 
பெருந்துறையுள்மேய பெரு பொல்லாமணி 418 , 438 to 
மான் 621 

447 , 518 
பெருந்துறையெம் புண்ணியன் பொற்பாலொப்பாந்திருமேனிப் 
589 , 595 

புயங்க னாவான் 611 
பெருமான் 1.74 , 28 , 55 , 139 , பொன் 385 
348 , 425 , 468 , 493 , 060 , 611 , பொன்னம்பலக் கூத்தன் 385 
612 

பொன்னம்பலக் கூத்துகந்தான் 
பெரும் பித்தன் 263 

379 
பெரும் பெருமான் 410 

பொன்னம்பலத் தரசு 381 
பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பொன்னம்பலத்தாடுந் தலைவன் 
194 

386 
பேசும் பொருளுக் கிலக்கிதம் 

பொன்னம்பலத்தாடுமமுது 382 
634 

பொன்னம்பலத் தாடுமெந்தாய் 
பேச்சிறந்த மாசின் மணியின் 383 
மணிவார்த்தை 634 

பொன்னம்பலத் தெம்முடியா 
பேதங்களனைத்துமாய்ப் பேத 

முதல் 378 
மிலாப் பெருமையன் 484 பொன்னம்பலத் தெம்முழு 
பேத மில்லதொர் கற்பளித்த 

முதல் 380 
பெருந்துறைப் பெரு 

பொன்னையழித்த நன்மேனிப் 
வெள்ளம் 473 

புகழிற்றிகழு மழகன் 354 
பேயேனதுள்ளப் பிழைபொறுக் போரிற் பொலியும் வேற் 
கும் பெருமையன் 226 

கண்ணாள் பங்கன் 613 
பேரமைத்தோளி காதலன் போருகிர் வன்புலி கொன்ற 
3.103 

வீரன் 596 
பேரரையன் 169 

போரேறு 56 , 57 
பேராயிரமுடைப் பெம்மான் போற்றி போற்றியென் போர் 
4 200 

விடைப் பாகன் 403 
பேராளன் 620 

மகேந்திர நாதன் 597 
பொங்கு கங்கைசடைச் செறுப் மங்கையோர் பங்கன் 69 
பவன் 409 

மஞ்சன் 4.183 , 362 
பொங்குவாள ரவங் கங்கைநீர் மடலின் மட்டு 117 

தங்கு செஞ்சடையான் 466 மட்டுவார் குழன் மங்கையாளை 
பொடிசேர் மேனிப் புயங்கன் யோர் பாகம்வைத்த அழகன் 
608 

580 
பொய்யர் தம்பொய்யன் 206 மணாளன் 4 183 
பொய்யாயின வெல்லாம் போய மணி 117 
கலமெய்ஞ்ஞானமாகி மிளிர் மணிகண்டத் தெம்மமுது 404 
கின்ற மெய்ச்சுடர் 1.38 

மணியனையான் 602 
பொய்யிருள் கடிந்த மெய்ச் மண்ணாளு மன்னவர்க்கு மாண் 
சுடர் 390 

பாகி நின்றான் 184 
பொருதலை மூவிலை 

வேல்வல மண்ணிற்றிண்மை வைத்தோன் 
னேந்திப் பொலிபவன் 113 3. 26 
பொருப்பமர் பூவணத்தரன் மண்ணோர் மருந்து 253 
4.192 

மதிநெடு நீரிற்குளித் தொளிக் 
பொருளன் 466 

குஞ்சடை மன்னவன் 146 
பொருளான் 553 

மதிபொதியுஞ் சடை வானக் 
பொருளுடைக்கலை 539 

கொழுமணி 130 


சிவபெருமான் பெயரகராதி 


135 


கரு 


வான 


மதியிற்றண்மை வைத்தோன் மாணிக்கக்கூத்தன் 206 
3.21 

மாணிக்கம் 434 
மதுரையர் மன்னன் 527 

மாதாடுபாகத்தன் 334 
மதுவெள்ளம் 117 

மாதாடும் பாகத்தன் 360 
மந்திரமாமலை மேயான் 4. 205 

மாதாளும் பாகத்தெந்தை 34 
மரகதம் 484 

மாதியலும் பாதியன் 193 
மரணம் பிறப்பென்றிவையிரண் மாதிருக்கும் பாதியன் 181 
டின் மயக்கறுத்த 

கருணைக் மாதிவர்பாகன் 589 
கடல் 223 

மாதிற்கூறுடை 

மாப்பெருங் 
மருந்து 405 

கணையன் 2 , 107 
மருவிய கருணைமலை 4. 194 மாது நல்லாளுமை 

மங்கைபங் 
மருவியெப்பொருளும் வளர்ப் கன் 596 
போன் 3 48 

மாதேவன் 155 
மலரோ னெடுமா 

லறியாம மாதொரு கூறுடைய பிரான் 
னின்ற அரும்பெருமான் 410 

657 
மலர்க்கமலபாதன் 97 

மாமணி 434 , 449 
மலைக்கு மருகன் 200 

மாமலர் மேயசோதி 589 
மலைநாடுடைய மன்னன் 4. 189 மாயப்பிறப்பறுக்கும் மன்னன் 
மலைமாதொரு பாகன் 407 

1. 14 
மலையாள் மணவாளன் 144 மாயப்பிறப்பறுத் தாண்டான் 
மழவிடையான் 457 

217 
மழவெள்ளை விடையான் 557 மாயவன் 532 
மழை தருகண்டன் 150 

மாயன் 404 
மறிகடல் விடமுண்ட 

மாலறியா நான்முகனுங் காணா 
வன் 404 

மலை 159 
மறுமாற்றத்திடையான் 509 மாலுக்கரியான் 336 
மறுவில் வானன் 98 

மாலு நான்முகத் தொருவன் 
மறைபயின்ற வாசகன் 589 யாரினும் முன்னன் 103 
மறையான் 13 

மாலேபிரமனே மற்றொழிந்த 
மறையிலீறுமுன் தொடரொணா தேவர்களே நூலே நுழை 
தவன் 99 

வரியான் 248 
றையீற்றியா மறையோன் 89 மால்விடையூர்தி 69 
மறையோர் கோலநெறி 4. 179 மாவடுவகிரன்ன கண்ணிபங்கன் 
மறையோனு மாலுமால் கொள் 415 
ளும் இறையோன் 621 

மாவுரியான் 456 
மனத்தான் 509 

மாறிலாதமாக்கருணைவெள்ளம் 
மனத்திடை மன்னிய மன்னன் 95 
392 

மாற்றமனங்கழிய நின்ற மறை 
மனத்துணை 143 

யோன் 1.45 
மனவாசகங் கடந்தான் 508 மானக்கயிலைமலையான் 4. 167 
மன் 499 

மானனநோக்கிதன் கூறன் 42 
மன்னவன் 147 

மானிடன் 150 
மன்னன் 102 , 103 , 354 , 399 மானேர்நோக்கி உடையாள் பங் 
மன்னிய திருவருண்மலை 4. 128 கன் 89 
மாசற்றசோதி மலர்ந்த மலர்ச் மானேர்நோக்கி உமையாள்பங் 
சுடர் 1. 62 

கன் 59 
மாசற்ற மணிக்குன்று 28 

மானேர்நோக்கிமணவாளன் 
மாசிலாமணி 545 

499 


136 


திருவாசகம் 


மானேர் நோக்கி மணாளன் 

மூதாதை 34 
4. 135 

மூத்தான் 553 
மானோர் பங்கன் 494 

மூர்த்தி 34 
மான்பழித்தாண்டமென்னோக்கி மூவராலுமறியொணாமுதல் 579 
மணாளன் 351 

மூவரு முப்பத்து மூவரு மற்றொ 
மிக்காய்நின்ற தோற்றச்சுட ழிந்த தேவருங் காணாச் சிவ 
ரொளி 1.79 , 1. 80 

பெருமான் 625 
மின்னவன் 147 

மூவர்கோனாய் நின்ற முதல்வன் 
மின்னாருருவவிகிர்தன் 4.96 

34 
மீன்வலை வீசியகானவன் 635 மூவர்க்கு முற்றுமாய் முற்றுக் 
முகைநகைக் 

கொன்றைமாலை கும் பின்னான் 193 
முன்னவன் 522 

மூவாத முதலான் 553 
முக்கணதுடையெந்தை 430 

மூவா நான்மறை முதல்வன் 
முக்கணப்பன் 199 , 588 

4.94 
முக்கணன் 465 

மூவா முதலாய்நின்ற முதல்வன் 
முடிவிலாமுதல் 389 

447 
முடிவில்லா ஓத்தான் 553 

மூவுலகுக்கொரு தலைவன் 113 
முதலந்தமாயினான் 26 

மூவேழுலகுக்குந் தாய் 446 
முதலாயமுதல்வன் 658 

மூன்றங்கிலங்கு நயனத்தன் 330 
முதல்வன் 4. 122 , 4. 180 , மெய்ச்சிவலோக நாயகன் 580 
465 , 602 

மெய்ச்சேவகன் 579 
முதல்வித்து 588 

மெய்தரு வேதியன் 4. 88 
முதற்சோதி 588 

மெய்த்தேவன் 219 
முத்தனையான் 602 

மெய்ப் பொருட்கட் டோற்ற 
முத்தன் 4. 122 , 423 , 465 , 

மாய் 

மெய்யே நிலைபேறாய் 
588 

எப்பொருட்குந் 

தானேயா 
முத்திமுழுமுதல் 293 

யாவைக்கும் வீடாகும் அப் 
முத்து 434 

பொருளா நஞ்சிவன் 186 
முந்திய முதல் நடு இறுதியு மெய்ப்பொருள் 537 
மானான் 375 

மெய்ம்மையார்விழுங்கும் அருள் 
முந்து நடுவு முடிவுமாகிய மூவ 

121 
ரறியாச் சிந்துரச் சேவடி மெய்ம்மையும் 

பொய்ம்மையு 
யான் 352 

மாயினான் 214 
முழங்கழலாய் நிமிர்ந்தான் 456 மெய்யடியவர்கட் கண்மையன் 
முழுச்சோதி 434 

126 
முழுதோன் 3. 29 

மெய்யடியார்க் கருட்டுரையளிக் 
முழுமுதல் 381 

குஞ் சோதி 604 
முழுவதுமிறந்தமுதல்வன் 4.134 மெய்யர் மெய்யன் 104 , 206 
முனிவர் முழுமுதல் 601 

மெய்யவன் 111 
முனிவன் 465 , 601 

மெய்யன் 464 , 569 
முனைவன் 26 , 31 , 41 

மெய்யிலங்கு வெண் ணீற்று 
முன்புமாய்ப் பின்பும் முழுது 

மேனியான் 96 
மாய்ப்பரந்த முத்தன் 389 

மேதகு தென்னன் 203 
முன்னான் 193 

மேதாமணி 446 
முன்னீறுமாதியு மில்லான் 331 மேலைவானவரு மறியாததோர் 
முன்னைப் பழம்பொருட்கு முன் 

கோலம் 47 
னைப் பழம்பொருள் 163 மேலொடு கீழாய் விரிந்தோன் 
முன்னோன் 3. 29 

3. 50 


சிவபெருமான் பெயரகராதி 


137 


மைகலந்த கண்ணி பங்கன் 77 

வானந்தொழுந் தென்னன் 322 
மையமர் கண்டன் 206 

வானவன் 193 
மையிலங்கு நற்கண்ணி பங்கன் வானவன் மாலயன்மற்றுமுள்ள 
96 

தேவர்கட்கும் கோன் 286 
யாதுமீறிலாச் சித்தன் 543 வானவிருத்தன் 65 
யார்க்கு மரும்பொருள் 52 வானிற் கலப்பு வைத்தோன் 
யாவராயினு மன்பரன்றி யறி 3. 23 
* யொணா மலர்ச் சோதியான் வானுந்திசை களுமா 

கடலு 
579 

மாய பிரான் 229 
யாவருஞ்சிந்தையாலு 

வானுந்துதேவர்கட்கோர் 
மறிவருஞ் செல்வன் 51 

வான் பொருள் 264 
யாவரு மறிவதற் கரியவன் 430 வானுளோர்க் கொருவன் 45 
யாவரும்பெற வுறுமீசன் 3. 55 வானே நிலனே பிறவே யறிவரி 
யாவர்கோன் 34 

யான் 160 
யாவர்க்குந் தந்தைதாய் 51 வானோ ரறியா மலர்ச் சேவடி 
யாவர்க்குமேலா மளவிலாச் சீரு 

யான் 423 
டையான் 624 

வானோர் குருவன் 72 
யாவையுமாய் அல்லையுமாம் வானோர்க்கரிய மருந்து 4. 116 
துன்னிருள் 1 , 72 , 1.73 

வானோர் பிரான் 216 
யாவையு மிறுதியுற்ற நாள் பின் வான்வந்த தேவன் 353 
னன் 103 

விகிர்தன் 464 
யானெனதென்றவரவரைக்கூத் 
விச்சையன் 135 
தாட்டுவான் 19 

விடமுண்மிடற்றுமையவன் 111 
யோகத்தின் பொலிவு 539 விடைப்பாகன் 1. 34 , 400 , 506 
வந்திப்பார் மதுரக்கனி 494 விடையவன் 105 
வயிரம் 434 

விடையான் 25 
வருந்துயரந் தீர்க்குமருந்து 620 விடை விடாதுகத்த விண்ண 
வலி நின்ற திண்சிலையால் புர வர்கோ 537 
மெரித்தான் 114 

விண்சுமந்தகீர்த்தி வியன்மண்ட 
வல்லாளன் 179 , 478 

லத் தீசன் 182 
வழிமுதல் 3813 

விண்ணர் நண்ணுகில்லா உம்ப 
வளியிடையிரண்டாய் மகிழ்ந்த 

ருள்ளான் 124 
வன் 4. 140 

விண்ணவரு மறியாத விழுப் 
வளைக்கை யானொடு மலரவன 

பொருள் 641 
றியா வானவன் 407 

விண்ணாளுந் தேவர்க்கு மேலாய 
வள்ளல் 67 , 233 , 351 

வேதியன் 184 
வாருறு பூண்முலையாள் பங்கன் விண்ணிறைந்து மண்ணிறைந்து 
107 

மிக்காய் விளங்கொளியாய் 
வார்ந்த நஞ்சயின்று வானோர்க் எண்ணிறந் 

தெல்லையிலா 
கமுதமீ வள்ளல் 73 

தான் 1.24 
வாழ்முதல் 143- 144 

விண்ணுக்கொரு மருந்து 158 
வாழ்வற வாழ்வித்தமருந்து 536 

விண்ணு மண்ணு மெல்லாங் 
வாழ்வு 4. 121 

கலங்கமுந்நீர்நஞ்சமுது செய் 
வானகத்தமார்தாய் 4. 136 

தான் 132 
வானத்தவரவரேறு 71 

விண்ணுளோர் பிரான் 459 
வான நாடரு மறியொணாதவன் விண்ணோர் பெருமான் 13 , 25 , 
99 

412 
வானநாடர் மருந்து 206 விண்ணோர் ( முழுமுதல் 253 


138 


திருலாசகம் 


376 


விண்முதற் பூதம் வெளிப்பட வெருள்புரிமானன்ன நோக்கி 
வகுத்தோன் 3 , 114 

தன்பங்கன் 412 
வித்தகத்தோன் 220 

வெளி 121 
வித்தகனார் 481 

வெளிய நீறாடு மேனி வேதியன் 
விமலன் 1.34, 1.37 , 1.56 , 

519 
4.106 , 461 

வெளியான் 135 
வியன் மாத் தடக்கைப் பொள்ள வெளியிடை ஒன்றாய் விளைந்த 
னல் வேழத்துரியான் 128 

வன் 4.141 
விரிகடலுலகின் விளைவு 4.125 வெளிவந்த மாலயனுங் காண் 
விரிசுடராய் நின்ற மெய்யன் பரிய வித்தகன் 192 
355 

வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த 
விரிந்தே யெரியுஞ் சுடரனை வேதியன் 179 
யான் 142 

வெள்ளந் தாழ்விரி சடையான் 
விரிபொழின் முழுதாய் விரிந் 25 
தோன் 3.44 

வெள்ளப்பிரான் 230 
விரும்படியார் எண்ணகத்தான் வெள்ளைக கலிங்கத்தன் 344 

வெறிகமழ்சடையான் 523 
விரைசேர் சரண 

விகிர்தன் 

வெறுப்பனவே செய்யுமென் 
4.105 

சிறுமையை நின்பெருமையி 
விரைசேர்முடியான் 141 

றை பொறுப்பவன் 409 
விழுத்தொண்டர்க் கல்லால் வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் 
தொடற்கரியான் 136 

1.6 
விழுப்பொருள் 376 

வேண்டமுழுதுந் தருவோன் 
வினைப்பிறவி சாராமே கள்ளப் 501 
புலக் குரம்பைக் கட்டழிக்க வேண்டுமயன் மாற்கரியோன் 
வல்லான் 1.87 , 1.88 

501 
வீடுபேறாய் நின்ற விண்ணோர் வேதங்கள் ஐயாவென ஓங்கி 
பகுதி 3.18 

ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் 
வீரன் 152 

135 
வெங்கரியின் உரிப்பிச்சன் 153 

வே தப்பொருள் 168 
வெண்டிருமுண்டத்தன் 344 வேதமுதல் விணணோருமண் 
வெண்ணீறணிந்தான் 187 

ணுந் துதித்தாலுமஓதவுலவா 
வெண்ணீறன் 71 

ஒரு தோழன் 164 
வெண்ணீறாடி 165 , 556 

வேதமும் 

வேளவியுமாயினான் 
வெண்ணீற்றன் 338 

214 
வெண்ணீற்றான் 183 

வேதமெய்ந்நூல் சொன்னவன் 
வெண்மதியி னொற்றைக் கலைத் 

147 
தலையான் 144 

வேதமொழியன் 338 
வெண்மலரான் 358 

வே தவிழுப்பொருள் 158 
வெய்ய கூற்றொடுங்க உறுங்கடிப் 

வேதி 4 106 
போதவையே யுணர்வுற்றவ 

வேதியன் 181 
ரும்பரும்பர் பெறும்பதம் 129 வேந்தன் 570 
வெய்யவன் 301 

வேயதோளுமைபங்கன் 583 
வைப்பு 4.121 


47 


சிவமயம் 


உவமை அகராதி 


திரு . மா.வே. நெல்லையப்பப் பிள்ளை அவர்கள் , B.A. 

தொகுத்தது 
எண் - பாட்டெண் 


துயர் 637 


அடற்கரிபோ லைம்புலன்களுக் அன்னத்தின்மே லேறியாடுமணி 
கஞ்சி யழிந்தனன் 136 

மயில் போல் என்னத்த னென் 
அடித்தடித்து வக்காரமுன் தீற் னையு மாட்கொண்டான் 335 
றிய அற்புதம் 571 

ஆரழல் போற் செய்யான் 165 
அடியேனுடை யாக்கை புளியம் ஆராவமுதினருட்டாளிணைபாடி 

பழ மொத்திருந்தேன் 422 329 
அது பழச்சுவையென அமுதென ஆள்வாரிலி மாடாவேன் 384 
அறிதற்கரிதென எளிதென ஆனைவெம் போரிற் குறுந்தூ 
அமரரு மறியார் 374 

றெனப் புலனா லலைப்புண் 
அருளாரமுதப் பெருங்கடல்வா டேன் 125 
யடியா ரெல்லாம் புக்கழுந்த இங்கொர் பார்ப்பெனப் பாண 
இருளாராக்கை யிது பொறுத் னேன்படிற் றாக்கையை விட் 
தே யெய்த்தேன் 487 

டுனைப் பூணுமாற்றியேன் 48 
அலைகடற்றி ரையினார்த்தார்த் இடர்க்கடற் சுழித்தலைப் படு 
தோங்கித் தலை தடுமாறா வேன் 434 
வீழ்ந்து புரண்டலறி 3.151 , இந்திரஞால இடர்ப் பிறவித் 
3.152 
அழலுறு மெழுகாம் என்பராய் இருகை யானையை ஒத்திருந் 
நினைவார் 401 

தென்னுளக் கருவையான் 
அழல்சேர் மெழுகொப்ப ஐயா கண்டிலேன் 45 

வென்றன் வாயாலரற்றி 425 இருதலைக் கொள்ளியினுள் 
அறவையேன் மனமே கோயி 

ளெறும் பொத்து நினைப்பிரிந்த 
லாக் கொண்டாண்டளவிலா விரிதலையேன் 113 
ஆனந்த மருளி 541 

இருமுச் சமயத்தொரு பேய்த் 
அறிவொண்கதிர்வாளுறை தேரினை நீர்நசை தரவரு 
கழித்தானந்த மாக்கடவி நெடுங்கண் மான் கணந்தவப் 
எறியும் பிறப்பை யெதிர்ந் பெருவாயிடைப் பருகித் தளர் 
தார் 529 

வொடும் அவப் பெருந்தாப 
அன்பா மனமா யழல்சேர்ந்த நீங்கா தசைந்தன 3.79 to 
மெழுகே யன்னார் 92 

382 
அன்பெனுமாறு கரையது புரள இரும்பு தருமனத்தேனை ஈர்த் 
4.81 

தீர்த்தெ னென்புருக்கிக் 
அன்று ஒருத்தரும்வழாமை அடி கரும்பு தருசுவையெனக்குக் 
யோம் 

அடிக்குடில் அருட் காட்டினை 546 
பெருந் தீயின் ஒடுக்கினன் இருவினை மாமரம்வேர்பறித்தெ 
3. 160 , 3.161 . 

ழுந்துருவ அருள் 

நீர் ஒட்டா 


140 


திருவாசகம் 


வேசற் 


ன் னுழை 


வருவரைச் சந்தின் 

வான் 

ஊன்பாவிய வுடலைச் சுமந்தடலி 
சிறைகட்டி மட்டவிழ் வெறி மரமானேன் 515 
மலர்க்குளவாய் கோலி நிறை எறும்பிடை நாங்கூழெனப் புல 
யகின் மாப்புகைக் கரைசேர் னாலரிப்புண் டலந்தவெறுந் 
வண்டுடைக் குளத்தின் மீக் தமியேன் 129 
கொள மேன்மேன் மகிழ்தலி என் செவி யிரும்பினும் வலிது 
னோக்கி அருச்சனை வயலுள் 

401 
அன்பு வித்திட்டுத் தொண்ட என்னுடைய சிந்தையே உவந்து 
வுழவராரத் தந்த அண்டத் ஊராகக் கொண்டான் 527 
தரும் பெறன் மேகன் 3.87 ஏற்றார் மூதூரெழில் நகையெரி 
to 3.95 

யின் வீழ்வித்தாங்கன் 3.158 , 
இருள் கடிந் துள்ளத்தெழுகின்ற 

3. 159 
ஞாயிறே போன்று நின்றநின் ஐம்புலனாய சேற்றி லழுந்தாச் 
தன்மை 394 

சிந்தை செய்து 439 
இருள்திணிந் தெழுந்திட்ட ஒரின்ப வெள்ளத் 

துருக் 
தோர் வல்வினைச்சிறுகுடிலிது கொண்டு தொண்டரை யுள் 
437 

ளங்கொண்டார் 528 
ரைதேர் கொக்கொத் திரவு கடக்களி றேற்றாத் தடப்பெரு 
பகலேசற்றிருந்தே 

மதத்தின் ஆறறேனாக 3. 155 . 
றேன் 382 

3 156 
கதிரின்றுன்ன கடலினுள் நாய் நக்கி யாங்குன் 
ணுப்புரைய 3-5 

கருணைக் கடலினுள்ளம் விட 
உணக்கிலாததோர் வித்துமேல் 

லரியேன் 117 
விளையாம லென் வினை 

திரையது போல் வரு 
யொத்தபின் 468 

கலக்கம் 511 
உழைதரு நோக்கியர் கொங்கை கடலே யனைய ஆனந்தம் 491 
பலாப்பழத் தீயினொப்பாய் கடுந்தகையே னுண்ணுந் 
விழை தருவேன் 150 

தெண்ணீ 

ரமுதப் பெருங் 
உள்ளங்ாெண்டோ ருருச் செய் 

கடல் 116 
தாங்கெனக் கள்ளூறாக்கை கடுந்தழற் பிழம்பன்ன மேனிச் 
யமைத்தனன் 3.176 , 3.177 செய்யன் 464 
உள்ளனவே நிற்க இல்லனசெய்யு 

கண்ணப்ப னொப்பதோ ரன் 
மையற்றுழனி வெள்ள பின்மை 218 
னலேன் 128 

கதிரை மறைத்தன்ன 
உன் குரைகழற்கே கற்றாவின் 527 
மனம்போலக் 

கருணையின் சூரிய னெழவெழ 
வேண்டுவன் 558 

நயனக் கடிமலர் மலரமற் 
ஊசலாட்டு மிவ்வுடலுயிராயின 

றண்ணலங் 

கண்ணாந் 
இருவினையறுத்து 576 

ணிரையறுபத முரல்வன 
ஊரா மிலைக்கக் 

குருட்டா 

359 
மிலைத்து 91 

கரைமாண்ட காமப்பெருங்கட 
ஊரேறாயிங் குழல்வேன் 57 

லைக் கடத்தலுமே இரை 
ஊழிமுதற் சிந்தாதநன்மணிவந் மாண்ட இந்திரியப் பறவை 
தென்பிறவித்தாழைப்பறித்த 
யிரிந்தோட 328 
வா 327 

கல்லைப் பிசைந்து கனியாக்கி 179 
ஊற்றுமணற் போனெக்கு நெக் 

கல்லை மென்கனி யாக்கும் 
குள்ளே யுருகி யோலமிட்டுப் விச்சைகொண் டென்னை நின் 
போற்றி நிற்பது 439 

கழற்கன்பனாக்கினாய் 98 


கடலின் 


சோதி 


கசிந்துருக 


உவமை அகராதி 


141 


கறந்தபால் கன்னலொடு நெய் சாதி குலம் பிறப்பென்னுஞ் 
கலந்தாற்போலச்சிறந்தடியார் சுழிப்பட்டுத் தடுமாறும் ஆத 
சிந்தனையுள் தேனூறி நின்று மிலிநாயேன் 479 
1. 46,1 . 47 
கற்றாமனமெனக் கதறியும்பதறி 

சிறைபெறா நீர்போற் சிந்தை 

வாய்ப்பாயுந் திருப்பெருந் 
யும் 4.73 
கன்றை நினைந்தெழு தாயென துறையுறை சிவன் 392 

வந்தகணக்கது வாகாதே 636 சுடர்பொற்குன்று 438 
கன்னற் கனிநேர் களிறெனக் சுழல்வன் தயிரிற் பொருமத் 
கடைமுறை என்னையு மிருப்ப துறவே மலங்களைந்தாய் 133 
தாக்கினன் 3. 178 , 3. 174 

சூழ்சுடர் ஞாயிறுபோல அந்த 
கன்னாருரித் தென்ன என்னையுந் ரத்தே நின்றிழிந்திங்கடியவ 
தன கருணையினாற் பொன்னார் 

ராசையறுப்பான் 352 
கழல் பணித்து 243 

செக்கர்போலுந் திருமேனி 445 
கன்னா ருரித்தென்னை யாண்டு செங்கமலமலர்போல ஆருரு 
கொண்டான் 283 

வாய வென்னாரமுது 599 
கன்னேரனைய மனக்கடை 643 செங்கயலொண்கண் மடந்தை 
காருறுகண்ணிய ரைமபுல னாற் யர் 642 
றங் கரைமரமாய் வேருறு செந்தழல் புரைதிருமேனி 375 
வேன் 107 

செந்தழல்போல்வாய் 455 
காவிசே ருங்கயற்கண்ணாள் 489 செந்துவர்வாய்மடவார் 637 
கிளியனார் 519 

செப்புநேர் முலைமடவரலியர் 428 
குணமாம் பெருந்துறைக்கொண் செழிகின்ற தீப்புகுவிட்டிலிற் 
டல் 472 

சின்மொழியாரிற் பன்னாள் 
குலமஞ்ஞை போன்றங்கன் விழுகின்ற என்னை 109 
நடையீர் 330 

செழுக்கமலத் திரளன நின் 
குன்றேயனைய குற்றங்கள் 498 சேவடி 408 
கையிலங்கு பொற்கிண்ண 

சேலனகண்கள் 637 
மென்றலால் 

அரியையென் ஞானவாள் 615 
றுனைக் கருதுகின்றிலேன் 96 தடக்கையி னெல்லிக்கனியெனக் 
கொடியேரிடையாள் 497 

காயினன் 3. 162 
கொடிறும் பேதையுங்கொண் தழங்கருந்தேனன்ன தண்ணீர் 
ட்து விடா தெனும்படியே பருகத் தந்துய்யக்கொள்ளாய் 
யாகி 4. 63 , 4 64 

417 
கொம்ப ரில்லாக் கொடிபோ தழலதுகண்ட மெழுகது போல 
லலமந்தனன் 124 

தொழுதுளமுருகி யழுதுடல் 
கொம்பிலரும்பாய்க் 

குவிமல 

கம்பித்து 4. 60 , 4. 61 
ராய்க் காயாகி வம்புபழுத் தளிர்ப்பொற்பாதம் 492 
துடல மாண்டு 564 

தாம்வளர்த்ததோர் நச்சுமாமர 
கொள்ளேர் பிளவகலாத்தடங் மாயினுங் கொலார் நானுமங் 
கொங்கையர் 106 

ஙனே 100 
கோலவரைக்குடுமி வந்து குவ தாயாய் முலையைத் தருவான் 
லயத்துச் சால வமுதுண்டு 647 
தாழ்கடலின் 

மீதெழுந்து திணியார் மூங்கிற்சிந்தையேன் 
ஞாலமிகப் பரிமேற்கொண்டு 492 
நமையாண்டான் 336 

துடிகொள் நேரிடையாள் 462 
கோற்றேனெனக்கென்கோகுரை துடியேரிடுகிடைத் தூய்மொழி 
கடல்வா யமுதென்கோ 513 யார் 560 


142 


திருவாசகம் 


மார் . 


4 


துணைமுலைக்கண்கள் தோய் பாண்டியற் காரமுதாம் ஒருவன் 
சுவடு பொடி கொள்வான் தழ 526 
லிற் புள்ளிபோ லிரண்டு பால் நினைந்தூட்டுந் தாயினுஞ் 
பொங்கொளிதங்கு 

சாலப் பரிந்து 544 
னன் 462 

பாவிடை 

யாடு குழல்போற் 
தூண்டாவிளக்கின் 

சுடரனை 

கரந்து பரந்ததுள்ளம் 415 
யாய் 488 

பாழ்ச்செய் விளாவிப் பயனிலி 
தென்னாவென்னா முன்னந்தீ யாய்ப் கிடப்பேற்குக் கீழ்ச் 

சேர்மெழுகொப்பாய் 161 செய்தவத்தாற் கிழியீடு நேர் 
தையலாரெனுஞ் சுழித்தலைப் பட்டு 567 
பட்டு நான் தலை தடுமாறாமே பாற்றிரு நீற்றெம் பரமன் 604 
569 

பித்தரின் மயங்கி மத்தரின் 
தோலின்பாவைக் கூத்தாட் 

மதித்து 3. 153 
டாய்ச் 

சுழன்று விழுந்து பித்தனிவனென வென்னையாக் 
கிடப்பேன் 545 

குவித்துப்பேராமே சித்தமெ 
தோளாமுத்து 438 

னுந்திண் கயிற்றாற்றிருப்பா 
நல்லமருந்தினடி யென்மனத்தே 

தங்கட்டுவித்தவித்தகனார் 481 
வைத்துப் பேசிப் பிறப்பறுத் பிரைசேர்பாலினெய் போலப் 
தேன் 634 

பேசாதிருந்தாலேசாரோ 382 
நள்ளுங் கீழுளுமேலுளும் யாவு பிறிவினையறியா நிழலதுபோல 
ளும் எள்ளும் எண்ணெயும் முன் பின்னாகி 4. 78 , 4. 79 
போனின்ற எந்தை 50 

புலனின்கட்போத லொட்டா 
நறுமலரெழுதரு நாற்றம் போற் மெள்ளனவே மொய்க் 
பற்ற லாவதோர் நிலையிலாப் நெய்க் குடந்தன்னை யெறும் 
பரம் பொருள் 436 

பெனவே 128 
நாதப்பறை 615 

புனவே யனைவளைத்தோளி 244 
நானெனதெனுமாயக்கடித்த புன்புலால் யாக்கை புரைபுரை 
வாயிலே நின்று முன்வினை கனியப் பொன்னெடுங்கோயி 
மிகக்கழறி யேதிரிவேன் 571 லாப்புகுந்து 545 
நானோர் தோளாச்சுரை யொத் பூத்தாரும் பொய்கைப் புனலி 
தால் 494 

துவே யெனக்கருதிப் பேய்த் 
நீரின்ப வெள்ளத்துள் நீந்திக் தேர்முகக் குறும் பேதை 
குளிக்கின்ற நெஞ்சங் கொண் 

குணம் 315 
டீர் 528 

பெருநீரறச் சிறுமீன் 

துவண் 
நீருறு தீ 395 

டாங்கு நினைப்பிரிந்த வெரு 
நீற்றுக்கவசம் 615 

நீர்மையேன் 130 
நொடியன சொற்செய்து நுக பெருந்துறையின் மேயபெருங் 

மின்றி விளாக்கைத்து 435 கருணையாளன் மருந்துருவா 
பசுமரத்தாணி யறைந்தாற் யென் மனத்தேவந்து தரும் 
போல 4.65 

626 
பஞ்சாய வடிமடவார் 551 , 654 பெருந்துறையின் மேயபெருங் 
பஞ்சின் மெல்லடியாள் 453 கருணையாளன் வருந்துயரந் 
பண்ணார்ந்தமொழி 547 

தீர்க்கு மருந்து 620 
பண்ணினேர் மொழியாள் 452 பேணொணாத பெருந்துறைப் 
பண்ணின் மொழியாள் 632 பெருந்தோணி பற்றி யுகைத் 
பள்ளந் தாழுறு புனலிற் கீழ் தலுங் காணொணாத் திருக் 
மேலாக 25 

கோல நீவந்து காட்டினாய் 471 
பாசமெனுந் தாழுருவி 656 பைந்நாப்பட அரவேரல்குல் 506 


உவமை அகராதி 


143 


பொதும்புறு தீப்போற் புகைந் கூடம் 421 
தெரியப் புலன் தீக்கதுவ மிண்டியமாயாவாத மென்னுஞ் 
வெதும்புறுவேன் 140 

சண்டமாரு தஞ் சுழித்தடித் 
பொத்தையூன் சுவர் புழுப் தா அர்த்து 4.54 , 4.55 
பொதிந்துளுத்தசும்பொழு மின்கணினார் 414 
கிய பொய்ககூரை 434 

மின்னொளிகொண்ட பொன் 
பொழிகின்ற துன்பப்புயல்வெள் னொளிதிகழ 3.124 
ளத்தினின கழற்புணைகொண் முத்தனையான் 602 
டிழிகின்ற அனபாகளேறினர் முத்துமாமணி மாணிக்க 
வான் 411 

வயிரத்த பவளத்தின் முழுச் 
பொற்பா லொப்பாந் 

சோதி 434 
மேனிப்புயங்கன் 611 

முரசெறிந்து மாப்பெருங் 
பொன்னியலுந் திருமேனி 640 சுருணையின் 

முழங்கிப்பூப் 
பொன்னேரனைய மலர் 6 + 3 

புரை யஞ்சலி காந்தள் 
பொன்னை வென்றதோர் புரி காட்ட 3.74 , 3.75 
சடைமுடி 430 

முழு தயில் 

வேற்கண்ணிய 
போரிற்பொலியும் வேற்கண் ரென்னு மூரித்தழன் முழு 
ணாள் 613 

கும் விழுதனையேன் 148 
மங்கையர் தம்மோடும் பிணைந்து முன்னிக்கடலைச் சுருக்கியெழுந் 
வாயிதழ்ப் பெருவெள்ளத் துடையாள் என்னத் திகழ்ந் 
தழுந்தி 574 

தெம்மை யாளுடையா ளிட் 
மடங்கவென் வல்வினைக் டிடையின் மின்னிப் பொலிந் 
காட்டை நின்மன்னருட்டக் தெம்பிராட்டி திருவடிமேற் 
கொளுவும் 123 

பொன்னஞ்சிலம்பிற்சிலம்பித் 
மணியனையான் 602 

திருப்புருவம் என்னச் சிலை 
வெண்குடை 615 

குலவி நந்தம்மை யாளுடை 
மத்துறு தண் தயிரிற் புலன் தீக் யாள் தன்னிற் பிரிவிலா எங் 
கதுவக் கலங்கிவித்துறுவேன் கோமா னன்பர்க்கு முன்னி 
134 

யவணமக்கு முன்சுரக்கு மின் 
மரகதக்குவாஅல்மாமணிப்பிறக் னருளே என்னப் பொழியாய் 

கம் 3. 124 
மரக்கணேன் 406 

மையலாயிந்த மண்ணிடைவாழ் 
மரக்கண் 401 

வெனு மாழியுளகப்பட்டு 569 
மரவியன் மேல் கொண்டு தம்மை மொய்ப்பால் நரம்பு கயிறாக 

யுந் தாமறியார் மறந்தே 534 மூளை யென்புதோல் போர்த் 
மருவினிய மலர்ப்பாதம மனத் தகுப் பாயம்புக் கிருக்க கில் 
தில் வளர்ந்து 554 

லேன் 419 
மலர்பாதம் 638 , 639 

யானிடர்க் 

கடல் 

வாய்ச்சுழி 
மாவடுவகிரன்ன கண்ணி 415 சென்றுமாதர்த்திரைபொரக் 
மாழைமைப் பாவிய கண்ணியர் காமச்சுர வெறிய அழிகின்ற 
வன்மத் திடவுடைந்து தாழி னன் 411 
யைப் பாவு தயிர் போற்றளர்ந் வருநீர் மடுவுண் மலைச்சிறு 
தேன் 413 

தோணி வடிவின் வெள்ளைக் 
மானிலாவிய நோக்கியர் படி குருநீர் மதிபொதியுஞ் சடை 

றிடை மத்திடு தயிராகி 44 வானக் கொழுமணி 130 
மானேர்நோக்கி 499 

வரைசேர்ந் தடர்ந்தென்ன வல் 
மிடைந்தெலும்பூத்தை மிக் வினை தான் வந்தடர்வனவே 
கழுக் கூறல் வீறிலிநடைக் 141 


ம 


மழை 170 


144 


திருவாசகம் 


. 


வலைத்தலை மானன்ன நோக் விரவிய தீவினை மேலைப்பிறப்பு 
கியார் 144 

முந்நீர்கடக்கப்பரவிய அன்பர் 
வல்வினையின் வாயிற் பொடி 534 
யட்டி 277 

வில்லியனன்னுதலார் 641 
வழியற்றேன் வற்றன் மரம் வெஞ்சேலனையகண்ணார் 427 
போல் நிற்பேன் 495 

வெருள்புரிமானன்ன 

நோக்கி 
வன்பராய் முருடொக்கு மென் 412 
சிந்தை 401 

வெள்ளத்துள் நாவற்றியாங்குன் 
வாழைபழத்தின் மனங்கனி 

னருள் பெற்றுத் துன்பத்தி 
வித்து 138 

னின்றும் விள்ளக்கிலேன் 118 
விண்ணோர் முடியின் மணித் வையத்திருந்துறையுள் 

வேல் 
தொகை வீறற்றாற் போற் மடுத்தென்சிந்தனைக்கேகோத் 
கண்ணாரிரவி கதிர்வந்து கார் தான் 619 
கரப்ப 172 


சிவமயம் 


சொல்லகராதி 


திரு . ஜி . கலியாணம் பிள்ளையவர்கள் , B.A. 

தொகுத்தது 
( எண்கள் பதிக எண் அடியெண் குறிப்பன. உதாரணமாக 
அகத்தாய் 20.36 என்பதை 20 - வது பதிகத்தில் 36 வது அடி 

யுள் இச்சொல் வருவதெனக் கொள்க . ) 
அ 3.132 

அச்சு 14.8 
அஃதான்று 3. 28 

அச்சோ 34.34 
அகங்குழைந்து 4.67 , 5-53 , அச்சோவே 51.4 , 8 , 12 , 16 
16,48 

அஞ்சலி 3.75 , 5.287 , 20.15 
அகண்டம் 49.10 

அஞ்சனம் 172 
அகத்தாய் 20.36 

அஞ்சு = பயப்படு 4.172 , 5.45 , 
அகத்தான் 34.16 

6. 61 , 125 ; 21. 29 , 35 , 
அகத்து .4.136 , 48.9 

( 1 , 4,5 , 8 , 12 , 13 , 16 . 
அகத்தே 3172 , 5.44 , 20.33-35 . 20 , 21 , 24 , 25 , 28 , 29 , 32 , 
47.35-36 

33 , 36 , 37 , 40 ) , 50. 22 , 
அகநெக 5,389 , 35.28 

51.20 
அகப்படு 9 46 , 41.1 , 49,19 

அஞ்சு = ஐந்து 4.19 , 5.107 , 
அகமகிழ 13.70 

6.32 , 41 ; 41.25 
அகம் 9.65-67 , 41.20 

அஞ்சுகம் 19.17 
அகல 1.37 , 770 , 19.19 , 33.5 

அடக்கு 40.32 
அகலா 6.5 , 41.15 

அடங்கு 49.30 
அகலிடம் 45.40 

அடர் 6.124 , 125 , 144 
அகல்வி 1.40 

அடல் 6.124 , 125 
அகழ் 27.18 

அடவி 34.38 
அகற்று 36.30 , 47.41 

அடி = ஓச்சு 4 55 , 41.12 
அகன்ற 1.35 

அடி = தாள் 1.5 , 6 ; 4.5 
அகன்றது 20.5 

அடிகள் = குரு 29.20 
அகன்றோன் 3.51 

அடிக்கண் 42 , ( 4 , 8 , 12 , 16,20 , 
அகில் 3.90 

24 , 28 , 32 , 36 , 40 ) 
அகில்லேன் 3.167 

அடிக்கமலம் 7.69 
அக்காரம் 41.12 

அடிக்குடில் 3.160 
அங்கங்குருகு 7.49 

அடி நாயேன் 33.37 
அங்கு 41.18 

அடிமை 21.9 , 33.36 
அங்ஙன் 5.384 

அடியர் 2.119,124.2 
அசும்பு 26.25 

அடியவர் 2.44 
அசுரன் 129 

அடியன் 5.113 
அசை 3.82 , 11.21 

அடியார் 1.47, 5.6.113 ; 27.10 
அச்சம் 3.98 , 5.323 , 6.32 , அடியிட்டலும் 14.7 
7.73 , 11.30 

அடியேன் 1.60 , 24. ( 4.8 , 12 
அச்சன் 5.115 , 41.36 

16 , 20 , 24 , 28 , 32 , 36 , 40 ) 
தி -10 


146 


திருவாசகம் 


12.37 , 


அடியோம் 3.160 
அடு 6 47 
அடை 4.26 , 161 ; 

25.16 , 46.3 , 50,1 , 19 
அடைக்கலம் 7,73 
அடைத்து 22.1 
அடைத்தோன் 3.28 
அடையாமே 45.19 , 22 
அடையார் 23.11 
அட்டம் 263 , 42,5 
அட்டு 1312 
அணங்கு 1327 , 20.22 
அணவு 1837 
அணி 2 | 14,331 , 5.354 , 9.9 , 

13 ; 12 41 , 13.17 , 67 ; 16.40 , 

466 , 49 13 , 51.30 
அணிகிலாதவர் 35.20 
அணிவி 51,15 
அணு 3.5 , 45 ; 4.112 , 5.97 , 

22 27 
அணுகு 20.5, 40.23 48.1 , 
அணை 

133 , 20 30 , 26.17 
27 36 , 40 ; 28.29 , 34.5 , 
141.24 
அண்டப்பகுதி 3.1 
அண்டத்தவர் 16.19 
அண்டம் 3.1 , 95 ; 8.52 , 3,95 , 

12.22 , 23 ; 18 31 , 22.29 
அண்டரண்டம் 37.29 
அண்டர் நாடு 468 
அண்டவாணர் 23.5 
அண்ணல் 2 , 101 , 20 , 6 , 26 , 24 

35 , 2 , 51 , 16 
அண்ணா 4.149, 

5.39 , 83; 
33.36 
அண்ணாமலை 

7.69 , 
8 60 
அண்ணு 49.10 
அண்மையன் 6,87 
அதிகாரம் 33.31 
அதிசயம் 4.72 , 17.24 , 26.4 , 

8 , 12 etc 
அதிர் 40. 28 
அது 2. 17 , 2. 31 , 63 
அதும்பு 6. 144 
அதெந்துவே 29.4 , 8 etc. 
அத்தர் 17. 12 


அத்தன் 1. 79 , 4. 123 , 5. 9 . 

335 ; 6.64 7.9,94 , 15. 24 , 

16. 41 , 25 24 , 37 , 29 , 51. 4 
அத்தி 4. 163 , 11.46 , 13 , 73 
அநுகுலம் 4 67 
அநுபவம் 49. 26 , 31 
அநேகன் 1. 5 , 3 , 39 , 5.97 
அந்தணன் 2. 42 , 8. 5 , 108 ; 

10. 55 , 11. 2 , 18 38 , 20 32 
அந்தம் 1.73 , 2. 22 , 92 ; 3. 51 , 

5. 88 , 108 ; 7. 1. 12. 37 , 
18. 4 , 22. 34 , 38 ; 49. 10 , 

51 , 24 
அந்தரம் 298 , 8. 14 , 87 ; 12 . 

43 , 18. 18 , 31 , 2 
அந்தரர் 9 11 
அந்தோ 3. 34 , 5. 87 , 45. 40 
அப்பன் 22. 9 , 41.28 , 42. 30 , 

37 
அப்பாலான் 5 26 
அப்பு ( . 80 , 8.64 , 40. 29 
அமரர் 7 , 25 , 27. 13 , 43. 73 , 

48. 14 
அமர் 2 22 , 73 , 98 ; 4. 147 , 16 

19 , 18. 6 
அமர்ந்து 8.78 , 16.2, 39.11 
அமளி 7. 3 , 5 
அமுக்கு 31. 29 
அமுதன் 7.3, 43. 74 
அமுதக்கடல் 4.150 , 5 , 103 
அமுத தாரைகள் 3. 174 
அமுது 1. 57 , 1 63 , 3. 170 , 

181 ; 4. 142 , 173 , 198 ; 5. 197 
10 , 25 , 12. 73 , 20. 40 , 40 . 

15 
அமுதுசெய் 12.75 , 13. 47 
அமை = அமர் 3 20 , 177 ; 4.53 , 

5. 327 , 10. 1 , 24. 1 , 39 10 , 
> 45 . 12 , 47. 26 , 42 ; 50. 21 
அமை - மூங்கில் 3 103 
அம் 2. 140 , 6.149 , 10 , 44 . 

16. 2 , 20. 6 , 41. 38 , 48. 11 
அம்பரம் 6. 80 , 12 73 
அம்பலக்கூத்தன் 21. 25 
அம்பலத்தமுதே 38. 24 
அம்பலவன் 5. 204 , 10. 7 , 67 
அம்பு 14.4 , 5 


4.149 , 


ப 


சொல்லகராதி 


147 


அம்ம 35. 4 , 8 etc. 

அருணன் 20.5 
அம்மதம் 4. 17 

அருணிதி 20.8 
அம்மா 45 , 30 

அருத்தன் 29. 8 
அம்மானாய் 8. 6,12 , ect 

அருத்தி 2. 86 , 31. 12 
அம்மான் 4. 168 , 9 . 

168 , 9. 4 , 25. அருந்து 6.71 
4 , 8 ect ; 27.18 , 33. 4 

அருமந்த 11. 17 
அம்மை = தாய் 37. 9 , 51. 36 அருமை 4. 126 , 9. 46 
அம்மை அழகு 40. 40 

அரும் 1. 52 , 3.95 , 138 ; 5. 190 , 
அயர் 32. 34 

6. 64 , 7. 1 , 29. 39 
அயலவர் 4 . 46 

அரும்பு 4. 85,5.1 , 40. 21 
அயலார் 7. 40 , 32. 34 

அருவரு 35. 8 
அயல் 5. 348 , 11. 42 , 22. 32 அருவி 27. 27 
அயில் 5.275, 6. 173 

அருளல் 5.232 
அர 17. 13 

அருளுக 7. 77 
அரசு 6. 3 , 7 , ect ; 27. 5 , 34. அருளீசன் 5. 200 , 49. 16 , 20 
30 , 37. 1. 48 , 18 

அருள் 1. 18 , 42 ; 28. 23 , 43. 4 ; 
அரத்தம் 5. 371 

51. 4 , 8 ect . 
அரவக் கச்சையன் 6. 124 

அருள்வழி 2 , 40 
அரவம் = பாம்பு 6. 123,139 ; அரை 11. 21 
9.76 

அரைசன் 22.9 
அரவம் ஒலி 7. 47 

அரைசு 6.144 , 145 ; 21. 16. 17 
அரவன் 26. 20 

அரையன் 12 , 49 
அரவாட்டி 38.13 

அரையோன் 3. 32 
அரவு ஒலி 5.68 

அல 4. 185 , 6.97 , 32. 4 
அரவு பாம்பு 3. 70 , 

70 , 106 ; அலங்கல் 6.115 
34. 1 , 35.1 

அலமரு 6. 77 
அரற்று 2. 136 , 4. 53 , 9.53 , அலம்பு 11. 79 
33. 37 

அலர் மலர் 3 , 122, 8. 87 , 
அரா 5.258 , 9.55 , 24. 6 

20.39 
அரி 2.35 , 115 ; 11. 9 , 13 , 58 , அலர் பழி 4.20 , 12.72 , 39.2 , 
15.45 

43.51 
அரிக்கண் 9. 47 

அலறு 2. 134 , 3. 152 , 5.71 , 
அரிந்து 8 , 86 

873 27. 11 
அரிந்தது 14. 53 , 54 

அலால் 22 26 
அரிப்புண் 6.97 

அலி 3. 57 , 134 ; 5. 115 , 166 , 
அரிய 1.76 , 78 ; 3 , 47 , 50 , 27 , 6. 88 , 16.25 , 49. 19 
28 

அலை 3.85 , 122 , 151 ; 6.61 , 
அரியது 3. 47 

26. 26 
அரியாய் 20.12 

அல்குல் 5.258 , 34 . 
அரியான் 1.92 , 5. 68 , 69 அல்லல் 1. 91 , 4. 3 ) , 3. 8 , 1 
அரியோன் 3. 47 

33. 5 , 45 22 , 46. 8 
அரியை 5. 366 

அல்லால் 28.9, 17 , 21 
அரிவை 16.25 

அல்லான் 1.73 
அரு 4.75 , 5. 18 

அல்லி 27. 13 
அருச்சனை 3. 93 

அல்லை !. 71 , 22 , 23 , 28 ; 37 . 31 
அருட்கழல் 11.63 

அவகதி 11. 13 
அருட்டாளிணை 16.5 

அவம் 3. 82 , 5. 18 , 7. 14 . 
அருட்டுறை 44. 22 

11 , 13, 20 , 37 , 32. 5,34 , 37 


148 


திருவாசகம் 


அவயவம் 3. 156 

அறிகிலர் 20. 29 
அவலம் 5. 80 , 50. 3 

அறிந்தோன் 3. 36 
அவனி 4. 75 , 8. 4 , 11. 21 , அறிமால் 4. 71 

42 ; 20. 40 , 27. 5 , 43 , 37 அறியகிற்பார் 22. 28 
அவா 4. 37 , 5.95 , 216 

அறியா 4.78 , 49. 32 
அவிதா 5. 14 

அறியாமை 33. 15 
அவிப்பாகம் 14. 16 

அறிவரியான் 7. 18 , 22 
அவிர் 6. 144 

அறிவி 5. 86. 51. 2 
அவிழ் 3. 89 

அறிவு 1. 40 , 81 ; 4. 107 , 5. 125 
அழகன் 4. 159 , 40. 5 , 42. 5 

அற 3. 78 , 132 ; 37. 6 
அழகியார் 17.9 

அறவே 5. 343 32. 21 
அழகு 4. 126 , 18. 38 , 23. 28 . 

அறா 4. 645. 182 
33. 36 , 37 

அறு 1.7 , 48 , 64 ; 2. 105 , 111 ; 
அழல் 2 92 , 5. 115. 349 ; 15 . 5. 126. 193 ; 10 35 , 11.6 , 
47 , 23. 13 , 25. 31 

16.23 , 18.18 
அழி 1 42 , 2.5, 4. 133 , 5. 117 . 

அறுகால் 6. 18 
6. 125 , 13. 59 , 40. 9,11 ; 

அறுகு 9. 17 , 19.36 
44 19 

அறுவி 51. 3 
அழிவு 4. 132 

அறைகூவு 3. 148 , 8.5 
அழு 2. 136 , 4. 61 , 5. 348 , அறைந்தால் 4. 65 
349 ; 21. 16 , 27. 3 ) 

அறைமின் 46. 1 
அழுகை 20.14 

அறையோ 47. 17 
அழுக்கு 1.53 , 2. 109 , 24. 4 , 

அறைவன் 6. 184 
25.9 

அற்புதம் 3. 174 
அழுங்கு 24. 40 , 45. 30 

அற்புதன் 3. 39 
அழுத்து 8.28 , 36. 29 

அற்ற 1. 62 , 34. 17 
அழுந்து 10. 65 , 27. 6. 35.18 , அன 5.151 . 24. 1 , 49. 11 

38. 10 , 41. 22 , 45.35 , 50. 15 அனல் 6. 80. 8. 101 
அழை 4. 49 , 5. 178 , 29.4 . அனாதி 46. 12 
33. 4 

அனை 1. 41 , 3. 28 , 5. 302 , 
அள 4.2 

10.11 , 22. 29 
அளப்பு 3.2 

அனைய 5. 87. 50. 1 , 2,3 
அளவறு 5. 136 , 137 

அனையாய் 33. 26 
அளவு 1. 41 , 2.35 , 115 ; 

அனையாள் 40. 37 
15. 47 , 31 25 , 31 ; 50. 23 அனையேன் 5.1 355 , 44. 15 
அளி = கனி 4 142 37. 13 அனையோர் 3. 147. 50. 4 
அளி = கொடு 3. 101 , 8.57 , அன்பர் 5. 181 , 273 ; 22. 9 

23. 37 , 25 17 
அளியேன் 25. 20 , 35. 16 

அன்பன் 1. 71 

அன் பின்மை 10.1 . , 49 
அளை 49. 13 

38 

அன்பு 2.7 , 3.93 , 4. 64 , 81 ; 
அளளு 3. 177 , 5.389 , 7.9 , 5.178 , 22.4 , 5 ; 51.14 
19 , 33 , 27. 10 

அன்புடைமை 7.11 , 31 
அறம் 1.52 , 2.90 , 11.30 , 12.62 அன்றி 22.28 
63,77 , 79 

அன்று 2.61 , 4.4 , 5.282 , 283 ; 
அறவை 37. 21 , 42. 26 

33 25 
அறி 1. 25 , 2. 35 , 3. 163 , 166 ; அன்றே 6.24 , 33.24 , 38.4 , 
5. 196-200 , 24. 35 , 36 ; 43.8 , 

8 etc ; 40.4 
51. 1 

அன்ன 6.16 


சொல்லகராதி 


149 


அன்னது 3.36 

ஆத்தம் 4.46 
அன்னவர் 7.35 

ஆநந்தம் 2.706 , 4.132 , 5.281 , 
அன்னார் 5 350 

1011 , 12.38 , 39 ; 15.31 , 
அன்னான் 8 114 

32 : 17.7 , 8 ; 19. 16 , 22.5 , 
அன்னே 17 2 , 4 , 6 etc. 

34 , 38 ; 36 15 
அன்னை 66 , 16 12 

ஆனந்தர் 17.12 
= பசு 4.72 , 5.347 , 39.12 ஆநின்று 684 

விதம் 8.36 11.16 , 13.16 ஆயன் 5 89 
ஆகம் 5.287 , 13 34 , 67 ; 49.13 

67 ; 49.13 ஆயான் 8.4 ) 
ஆகாசம் 5.115 

ஆயிடை 3 83 
ஆகாதே 49.1 , 2 , 3 etc. ஆயிரம் 4.199 , 11.3 , 15.37 , 
ஆகாயம் 22.23 

25 27 
ஆகாள் 7.4 

ஆயினான் 8.52 
ஆக்கம் 1.41 

ஆய் 5 21 , 185; 27.35 , 33.31 
ஆக்கி 2.36 , 5 101 , 102 ; 15.23 ஆய்ந்து 19.20 
ஆக்கு 1.42 , 5.383 , 388 

ஆர 3. 94, 5. 193 ; 6. 47 , 45. 35 
ஆக்குவி 8 63 , 31.26 

ஆராத 1. 16 , 13. 70 , 45. 35 
ஆக்கை 

3. 123 , 137 , 177 ; ஆரியன் 1.64.2.22 
5.175 , 6.37 , 156 ; 22.5 . ஆர் = அரிய 10. 67 , 12 73 , 
9 ; 25.33 , 26.33 , 32. 10 , 20 19.73 , 27.3, 36. 39 , 38. 6 
ஆங்கு 6.49 , 53 ; 22.23 , 34 . ஆர் 

= நிறைந்த 1 , 15 , 3. 166 . 
17-20 , 36.37 

5. 276,7 . 10, 13.71 , 15. 1 , 
ஆங்காரம் 12.24 

38.5-8 , 40. 20 
ஆசை 5.328 , 8.12 , 13.37 , 70 . 

ஆர் = ஒலி 3. 142 , 151 : 4. 55 , 
18.18 , 20.39 , 41.32 , 49.30 6. 31 , 7. 45 , 47 ; 9 , 25 , 47. 5 
ஆடரப்பூண் 17.13 

ஆர் = யார் 10.5 
ஆடல் 12 80 , 49.3 

ஆர்வம் = 32. 4 , 5 ; 45. 35 
ஆடி 4.92 , 742 

ஆலாலம் 12. 30. 31 , 73 
ஆடீ 39 2 , 5 

ஆல் 

ஆலமரம் 12. 62 63.77 
ஆடு 2.1 , 4.62.5.27 , 121 ; 9. 4,20 ஆல் ( அசை ) 17. 8. 12 
etc , 11.21-24 , 79 : 16.6.12 etc 

ஆவ 5. 14 , 294 ; 44. 24 

ஆவகை 961 
ஆட்டி 38 13 

ஆவா 3. 165 , 11.25 
ஆட்டு 3.106 , 16.33 , 19.10 , 

ஆவது 4.133 
23.17 , 40 31 , 41.29 , 45.13 , ஆவார் 43. 4 , 8 etc. 
50.10 

ஆவி 5 87 , 22. 5 , 9 ; 32. 20 , 
ஆணலாதவர் 35.40 

33 25 
ஆணி 4.65 

ஆழியான் 7.31 , 9.11 
3. 134 , 5.115 , 166 , ஆழ் 1. 35 , 4 119 , 5.77 , 78,323 
16.25 , 49.19 

ஆளன் 43. 22 
ஆண்டான் 2.40 , 40.4 , 8 

ஆளி 18. 21 
ஆண்டு 4.26 

ஆள் 1. 3 , 8. 55 , 12 , 46 , 38. 5 , 
ஆண்மையன் 6.88 

45. 37 , 46. 8 
ஆதம் 31.18 , 38.9 

ஆறன் 9.4 
ஆதரவு 45 

ஆறு = வழி 1.25 , 5 225-228 , 
ஆதி 2.221 , 3.97 . 4.107 , 5.285 , 7. 31 , 22 , 12 , 45. 12 , 51. 4 
7.1 , 18.4 , 22.24 , 

22.24 , 28.15 , ஆறு நதி 2. 106 , 
29.4 , 49.10 

5. 288 , 19. 14 , 16 


ஆடை 129 


ஆண் 


4. 81 , 


150 


திருவாசகம் 


ஆற்றகில்லேன் 27.5 

இமையவர் 5 : 137 , 38.25 
ஆற்றல் 2.103 , 5.178 

இமையோன் 5.65 , 98 ; 16.14 , 
ஆற்றா 3. 122 

22.24 
ஆற்றுவன் 44.24 

இம்பர் 9.67 
ஆற்றேன் 1.85 , 3.34 , 5.269 , இம்மை 9.30 , 37.12 
34.30 , 44.16 

இயக்கிமார் 30.25 
ஆனா 8.95 

இயங்கு 43.44 
ஆனை 681 , 8.79 

யமான் 14. 40 
ஆன் 5.230 

இயம் 49.24 
ஆன்று 3.28 

இயம்பு 3.147 , 5.36 , 7.29 , 
இகம் 6.68 , 43.76 

12.58 , 74 , 78 ; 19.21 , 
இகழ் 4.77 , 6.65 , 45.22 

30 ; 20.19 , 49.24 , 50.4 
சை 3.35 , 4-209 , 7.50 , 9.2 , இயல் 2.24 , 77 , 140 ; 8.111 , 
19.23 , 20.13 

9.5 , 12.4 , 4 , 20.22 , 36.36 , 
ச்சை 5.322 , 41.34 

38.18 , 41.5 , 25 ; 

41.5 , 25 ; 49.21 , 
ட 4.7 , 8.1 , 12.71 , 14.7 , 22.25 
15.38 , 40.29 

இயற்கை 2.23 , 12.80 
இடம் 6.65 , 22,22 , 40; 51.11 

இயை 9.71 
இடவை 43.7 

இர 5.22 , 22.20 , 21 ; 47.38 
இடர் 4.101 , 24.14 , 26.26 , இரங்கு 5.307 , 1.199 , 21.15 , 
38.21,49 . 12 * 

24 ; 33.12 ; 34.27 
டி 3.85 , 9.4 , 8 etc 
இடு 33.32 

இரவு 26.19 , 27.35 , 33.34 . 
ட = இடம் 3.81 , 83 ; 

34.9 
6.97 , 24 31 , 

இரா 7.4 

இரி 3.70 , 15.55 
டை = நடு 4.37 

இரண்டு 3.79 , 6.32 , 33 
இடுப்பு 4.33 , 7.61 இரு = பெரிய 2.69 , 4.129 , 
9.49 , 11.35 

7.25 , 48 ; 36.16 . 43.62 
டைபோ " 4.34 

இருத்தல் 4.27 , 32.26 
டைப்புகு 32,29 

இருத்தி 21.11 
டையறாத 4.64 , 5.43 

இருத்து 5 372 , 30.10 
டையாள் 24.25 , 33.6 , 49.22 இருக்கு 20.13 
டையான் 34,16 

இருதயம் 4.84 
டையூறு 33.27 , 45.22 

இருப்பு 5.317 
இட்டு 7.61 

இரும்பு 5.86 , 23.15 , 38.1 
ணக்கு 30.2 

இருள் 2.123 , 

4.18 , 6.68 
ணங்கிலி 22.14 

9.78 , 19.19 , 20.5 , 22.10 . 
ணங்கு 5.300 , 13.26 , 41.34 

26.37 
ணை 4.9 , 77 ; 526, 

ரை = உணவு 15.55 , 21.18 
16.5 , 20.1 , 22,35 , 33.33 , 

இரை ஒலி 9.55 
41.3 , 27 

இலக்கிதம் 48.25 
இணைப்பு 3.46 

இலங்கு 4.91 , 5.365 , 9.30 , 
தழ் 9.54 , 41,22 

13.67,15.7 , 16.7 
இத்தை 26.26 

இலங்கை 18.6 , 43.19 
இந்திரியப்பறவை 15.55 
இந்திரியம் 31.1 

இலி 5 .27 . 12.10 , 11 ; 21,26 , 

49.18,19 


4.137-141 , 
26. 1,2 


ஒரு 


ஓஓஒ 


13.1 , 


இலன் 22.6 


இமை 1.2 


சொல்லகராதி 


151 


-- 


? 


34.22 , 


இலை 6.36 , 39.5 - 

ஈ 5.275 , 8.53 , 14.49 , 34.8 
இலோம் 7.36 

ஈங்கு 2.129 
இல் 3.5 , 42.15 

ஈடு 40.9 , 34 
இல்லம் 7.66 

ஈண்டு = 

இங்கே 2.14 , 34 
இல்லா 22. 16 

ஈண்டு = கூடு 2 : 144 , 4.27,36 . 21 
இல்லை 22.18 

ஈது 5.308.7.4 
வர் 43.1 

ஈர் இழு 3.99 , 6.32 , 38.1 
இழ 4.74 , 23.2 

ஈர் 

இரு 4.2 , 14.4 
இழி 2.98 , 5.1 , 30,260 , 261 ; ஈர்க்கு 4.34 

18.18 . 19.15 , 24. 4 , 47.35 ஈறு 4.11 , 211 ; 5.279 , 16.13 
இழை 7.11 , 9.54 

22.4 , 28.15 
ள 4.34 , 5.135 , 210 ; 14.12 , 

ஈனம் 4.14 
19.1 

ஈன 47.17 
இளை 1.31 

உக 2.68 , 7.35 . 8.81 , 88 ; 
இற 1.24 4.124 , 5.153 , 173 ; 

12.33-35 . 57 , 58 ; 18.25 , 
26.3 , 47.24 

21.9 , 27.23 , 37.5 , 26 
இறுதி 1.41 , 3.54 , 5.372 ; உகப்பு 11.18 
20.29 

உகு 5.142 , 48.5 
இறப்பு 5.45 , 95 ; 41.13 , 21 உகை 30.15 
றுமா 5.16 , 10.78 , 34.4 , உடல் 4.61 , 

5.255 , 15.41 , 
38.19 

22. 20 , 40 ; 23.7 , 21 , 22 ; 
றவு 37.24 

28.19 , 33.7 . 

25 ; 
இற்றது 14,56 , 57 

38 ; 51.21 
றை பாய்ச்சு 15.50 

உடற்று 13.31 
றை = கடவுள் 2.96 , 34.19 உடன் 2.130 , 131 ; 5.210 , 
றை = சிறிது 5.227 , 6.167 24.2 , 50.20 
றைஞ்சு ! .22.5.5 , 6 ; 7.18 , 

உடு 5.28 , 160 
16.39 

உடை 18.33-36 , 49.27 , 24 
இறையோன் 47.18 

உடை = ஆடை 12.42 
இறைவன் 1.5 , 2.144 , 4.102 , உடை = உடைந்த 10.7 , 24.21 
5. 1 , 36.14 

உடைமை 7.11 , 31 ; 32.25 
இற்றது 14.56 , 57 

உடைய 5.384 , 85 ; 4 / .43 
இனம் 7.49 , 9.37 

உடையவன் 63 
னி 5.107 . 327 

உடையாய் 

4.110 , 5.222 , 
இனிது 2.145 , 15.2 

24.4 , 8 etc ; 33.1 
இனையன் 5.86 

உடையார் 5.222. 
னும் 5.160 

உடையாள் 7.61 , 21.1 
ன்சுவை 3.25 

உடையான் 5.9 , 220 , 221 ; 
இன்பம் 1.60 , 70 ; 3.122 , 5 . 19.16 , 51.19 , 49 ; 47.29 
285 , 9.78 , 19.19 , 22.4 , 

உணக்கு 30.3 
36.9-12 

உணங்கு 5.298 
இன்புறு 49.13 

உணர் 5.139 , 165 , 228 ; 7,20 , 
இன்று 1.32 

11.1 , 20.21 , 22.12 , 13 ; 
இன்றே 33.10 , 45.37 

41.30 
இன்னமுது 27.15 

உணர்ச்சி 3.112 
ன்னம் 5.316,7.13 , 22 

உணர்த்து 22.12 , 32.27 
ன்னிசை 20.13 

உணர்வு 3.49 , 4. ,110 , 124 ; 
இன்னும் 27.3 

8.91 , 11.71 , 21.9 , 22. 12 , 13 


152 


திருவாசகம் 


உண் 5.160 , 164 ; 7.66 , 10.7 . 

உருவு 4.7 , 3.88 , 28.6 , 15 , 35 ; 
12.30 , 31 ; 19.74 , 
19.74 , 23.11 , 

51.26 
32.25 

உருள்கிலேன் 5.156 
உண்டான் 36.18 , 19 

உரை 1.20 , 4.69 , 124 ; 11.23 , 
உண்டி 22.5 

19.6 , 14 ; 22.12 , 28.3, 31.19 , 
உண்டு 5.113 , 165 ; 33. 24 

33.19 , 48.4 
35.17 , 48.4 

உரோமம் 4.83 , 8.22 , 27.23 
உண்டை 3.1 

உல 5.212 , 213 ; 7.39 , 32.3 
உண்மை 5.58 , 298 , 306 , 312 , உலகம் 9.21 , 22 ; 48.14, 50. 11 
369,370; 38.30 

உலகர் 4.36 , 13.18 , 34.37 
உதயம் 20.5 , 10 

உலகவர் 26.13 
உதரம் 4.13 

உலக்கை 9.13 , 21 , 33 
உதை 9.70 

உலப்பு 17.2 , 31.34 
உத்தமன் 5.8 , 9 ; 15.53 

உலர் 32.3 
உத்தூளி 6.85 

உலவா 7.39 
உந்தீபற 14.2 , 3 etc 

உலவு 16.49-54 , 38.3 
உந்து 10.37 , 60 ; 12.40 , 43.37 , 

உலறு 5.87 
46.6 , 47.3 

உலாம் 35.15 , 21 , 22 , 33 ; 41.27 
உபாயம் 26.14 

உவ 6.62 , 19.36 , 28. 11,47.44 
உம்பர் 5.243 , 255 , 264 ; 6.99 , உவமன் 5.153 , 26.1 
37.1 

உவலை 11.65 
உம்பரான் 5.230 , 268 ; 42.34 

உவா 3.169 
உய் 1.33 , 2.25.4.205.5.107 . உழல் 5.212, 11.43 , 26.6 , 33.14 
306 ; 17.44 , 14.10 , 16.27 , 

உழவர் 3.94 
20.38 , 33.9 , 36.17 , 37.14 . உழிதரு 5.28 29.31 
16 ; 38.23 , 47.10 , 49.5 , 51.19 

உழுவை 5.28 , 35.29 
உயர் 2.146 , 3.115 ; 5.62 

உழை 6.180 , 33.2 
உயர்த்து 5.39 

உழை = மான் 6.181 
உயிர் 3.2, 4.180 , 5.278 , 279 ; உள 5.139 

8.91 , 11.71 , 15.17 , 41 ; உளி 3.127 
34.22 

உளு 26.25 
உயிர்ப்பு 8.22 , 47.10 , 49.5 உளை 3.150 , 14.2 
உரல் 9.13 , 21 , 33 

உள் 5.138 , 8.37 , 12.31 , 61 ; 
உரி = தோல் 3,32 , 6.95 , 195 ; 22. 2 , 23. 6 , 31.9 , 40.1 , 
9.70 

51.27 
உரித்தல் 4.97 , 6.76 , உள்கு 5.221 , 8.37 , 29.22 
11.33 , 13.35 , 73 

உள்ள 5.167 , 6.92 , 93 ; 22.2 , 
உரியேன் 5.206 , 383 , 390 ; 44.5 48.5 
உரு 2.64 , 66,92 ; 15.47 , 31.9 , உள்ளம் 1.33 , 2.7.3.112 . 121 ; 
35.7 , 36. 11 , 47. 40 

461 , 5.161 , 221 ; 6.55 , 8.10 , 
உருகு 4.61 , 5.44 , 223 ; 15.13 , 21.9 , 35.15 , 36. 4 , 11 

21.9 , 22.5 , 35.38 , 47.1 உள்ளான் 8.7 , 37 
உருகேன் 23.6 

உள்ளு 5.8 , 10.61 
உருக்கு 5.230 , 36. 38.1 

உள்ளேன் 5.8 , 6.7 
உருமு 35.33 

உற 2.12 . 22.24 , 51.10 
உருவந்து 11.2 , 18 

உறக்கம் 7 31 
உருவம் 2.93 , 4.96 , 10.27 , 11.3 உறவு 4.181 , 22.32 , 35.33 , 
22.33 

40.1 , 42.27 


சொல்லகராதி 


153 


உறு 1.32 , 2.20 , 3.55 , 5.179 , எண் .3024 , 15. , 20.36 
298 , 360 ; 6.92 , 7.24 , 10.37 , எண் = 

நினை 1.22 , 5.107 , 
15.2 , 22.30 , 31 ; 26.33 

26 21 , 33.34 , 36 ; 48 18 
அதிக 5.82 , 6.9 , 29.22 , 

எண் 

எட்டு 30.25 , 33.12 , 
39.8 

49.28 
உறு = உள்ள 2.143 , 22.31 

எண்ணில் 23 , 23.10 
உறுதி 28.11 , 33.2 

எண்ணிலி 49.20 
உறுப்பு 5.123 

எண்ணெய் 5 184 
உறை 

= 

கூடு 36. 1 , 47.11 எதிர் 5.179 , 6.136 , 36 16 44 21 
உறை = வசி 3.127 , 18.10 , எதிர்ப்படு 49.12 
34.3, 7 , 11fetc . 

எத்தன் 37.32 , 42.15 
உற்றவர் 3.129 

எத்துக்கு 33.7 
உற்றார் 7.40 , 39.9 

எத்தோ 7.11 
உன் 7.25 , 16.37 , 17.21 , 18.30 எந்தாய் 4.101 , 6.162 , 21.6 
உன்மத்தம் 5.28 , 17.39 , 32.11 , ( எம் + தாய் 13.5 ) 
34.10 

எந்தை 1.11 , 5.184 , 185 ; 13.5 . 
ஊக்கம் 3.24 

22.40 
ஊடு = பிணங்கு 28.11 

எமை 20.40 
ஊடு = உள் 5.44 , 28.6 , 42.34 எம்பாவை 7.4 etc 
ஊட்டு 6.20 , 37.33 

எம்பிரான் 5.33 , 36 , 185 ; 12.2 
ஊண் 12.45 , 16.28 

எம்பெருமான் 23.39 
ஊது 10.4 etc. 

எம்மனை 10.31 
ஊத்தை 25.13 

எம்மானே 5.201 , 33.12 , 27 
ஊர் = வாழ்பதி 5.11 , 212 , எயில் 39.3 

222 , 347 ; 16.4 , 19. 9-12 , எயிறு 3.31 , 9.69 
39.9,47.44 

எய் இளை 4.7 , 33 ; 6.61 , 7.44 
ஊர் ஏறு 19.22 , 24 

24.18 , 51.13 
ஊர்தி 2.123 , 5. 259 

எய் = தொடு 9.19 , 71 
ஊர்தியான் 8.50 

எய்து 1.21 , 2.132 , 137. 139 ; 
ஊழி 3.9 , 4.8 , 7.32 , 15.51 3.101 , 4.57 , 5.19 , 213 , 298 , 
ஊழ் 3.86 

314 ; 8.22 , 35 ; 31.6 , 49.20 , 
ஊறு 1.47 , 4.2 ) ; 5.114 , 7.18 , 28 
18.22 , 23.1 , 49.32 

எரி 2.132 , 3.158 , 6.40 , 12.59 . 
ஊற்று 3.121 

13.21 , 24 ; 13.33 , 42 ; 23.11 , 
ஊற்றையன் 37.1 

26.19 , 35.21 , 26 
ஊனம் 2.105 , 4.12 

எலும்பு 12.41 
ஊன் 5.58 , 220 , 230 , 379 ; 8.22 எல்லே 34.15 

91 ; 10.7 ,, 11.71 , 13.18 , 15.10 , எல்லை 1.24 . 5.191 , 301 , 373 ; 
31.10 , 34.38 , 37.34 

49.13 , 28 
எங்கு 5.236 

எல்லோம் 7.11 , 27 
எங்கும் 7.29 , 50.63 

எவ்வம் 5.162 
எங்கோமான் 48.3 

பழில் 1.22 , 2.3 . 84 , 114 , 140 ; 
எச்சத்தார் 38.15 

3.3 , 72 , 158 ; 7.76 , 9.10 , 
எச்சம் 34,33 

27.35 , 42.3 
எஞ்சு 3.76 

எழு 4.1 , 6.126 , 7.66 , 20 , 4 8 
எடு 7.56,9.17 , 18 ; 28.3 

etc. 22.2 , 31 ; 37. 4,8 etc 
எட்டு 5.196 

48.18 , 49.22 , 25 , 29 
எட்டு = அடை 1.22 , 41.35 எழுகேன் 5,216 , 336 


154 


திருவாசகம் 


ஏற 2.6 


எழுத்து 5.107 

ஏல் 2.114 5.179 , 3737. 4 , 8 
எழுப்பு 7.21 

etc. 10.6 , 22.30 , 36.7 , 39 
எளிது 4,10 

ஏவல் 21.6 , 43.22 
எளிய 4.117 , 176 ; 8.8 

ஏவு 43.23 
எளியாய் 20.12 

ஏழை 971 , 15.49 
எளியான் 5.137 

ஏழைமை 26 21 
எளியை 5.363 

ஏழையர் 7.32 , 33.10 , 41,34 
எளிவரு 3.117 , 8.18 , 25,19 ஏழ் 4.7 , 7.37 
எள் 5.1841 
எள்ளு 5.7 

ஆண் 2.25 , 5.209 , 212 
எறி 3.11 , 74 ; 15,6 , 36 16 

265 ; 1361 , 19.10 , 49.8 
எறிப்பு 9.41 , 24.15 

ஏறு - மேற்கொள் 5. 210 , 10 . 
எறும்பு 4.11 , 6.33 , 96.97 

1-4.12 57 , 58 ; 16.2 , 17 , 18 ; 
எற்றுண்டு 5 105 

47 34 , 50. 11 
எனை 3 27 , 4.27 , 5.304 

ஏறுண்டு 41.14 , 18 , 27 
என் 33.12 

ஏற்றன் 35.22 
என்கோ 34 29 

ஏற்றார் 3.158 , 19.26 
என்பு 4.80 , 5.121 , 35,10 

ஏற்று 3.105.5.195 , 8.9 , 26 ; 
என்று கொல் 5 172 

26.17 , 47.7 , 50 26 
என்றும் 49 8 

ஏற்றுவி 10.30 . 51 .. 5 
என்றோ 50.12 

ஏனம் 3 31 , 4.6 , 166 ; 40.29 
என்னான் 7.27 , 8 113 

ஏனை 5.149 , 378 
என்னே 5.107 , 7.4 , 50 ).14 

ஏனோர் 4,1178 . 13 
ஏக 5.286 
ஏகன் 15 , 5.97 

ஐந்து 4.137 , 49.5 
ஏங்கு 2.139 , 4.80 

ஐமபுலப்பந்தனை 370 
ஏசறு 21. 18 , 29. 38 , 32 26 

ஐம்புலன் 

4.3 . 5.280, 313 ; 
ஏசு 5.327 , 6.196 , 197 ; 7.13 

21.13 
21.20 21 , 

ஐம்முகம் 2.20 
ஏடர் 43.16 

ஐயம் 17.34 , 35 
ஏடீ 12.2 , 6 , 10, 14 etc 

ஐயன் 1.3 ) , 288 , 9.46 , 10.67 . 
ஏண் 5.336 

19 14 , 23.3 , 45.1 , 2 
ஏதம் 19.5, 20.20 , 26.6 , 30.22 

ஐயோன் 3.45 
ஏதிலார் 3.104 , 19 39 , 30.22 
ஏதில் 3 104 , 43.31 

ஐவர் 36 37 
ஏது 5.375 
ஏதும் 30.18 
ஏதேனும் 7.4 

ஒத்து 5.161 , 6.33 , 83 ; 8.82 , 
ஏத்து 1.49 , 5.24 , 6.197 , 7.48 

21.18 ; 26. 14 
1.351 , 19.23 , 35.11 , 23 , 27 ஒப்ப 25.31 
31 , 39 

ஒப்பது 5.113 , 10.13 
ஏந்தி 8.101 

ஒப்பாய் 7.26 
ஏந்து 2.81 , 6 36 , 9.63 , 66 ; 46.1 

ஒப்பார் 27.26 
ஏமாந்து 21.25 
ஏய் 5.47 , 301 ; 9.12 , 41.5 

ஒப்பில் 5.242 , 10.14 
ஏர் 4.135 , 5,217 , 7.60 , 16.2 , 

ஒப்பு 6.62 , 115 ; 8.65 , 19.22 , 

37.17 
19.1 , 39 ; 33.6 , 50.1 
ஏலம் 5.373, 29.9 

ஒப்புவி 8.65 
ஒடுக்கு 3.161 


ஐ 6.139 


ஒக்க 5.281 
ஒத்த 16.42 
ஒத்தன 5.11 


சொல்லகராதி 


155 


ஒரு 37.13 


ஒடுங்கு 6.69 , 15.46 

ஒற்றை 6.158 , 36.39 
ஒட்டு 6.95 , 9.18 , 10.27 , ஒன்று 2.131, 3.3 , 4.82 , 33.8 . 
34.28 

9 ; 49.5 
ஒண்கண் 49.31 

ஓங்காரம் 1.33 , 51.27 
ஒண்கதிர் 36.15 

ஓங்கு 1.35 , 3.78 , 86 ; 

18.30 , 
ஒண்டழல் 18.30 

19.31 , 31.34 , 39. 34,3.19 
ஒண்டிறல் 4.56 

ஓங்குவி 1 10 
ஒண்ணா 2.35 , 5.377 , 
5.377 , 23.3 , 

ஓசை 41.30 , 49.22 , 25 
30.13-16 

ஓச்சு 9.21 
ஒண்பொருள் 3.118 , 5.165 , ஓடு 6.180 , 16 34 , 34.18 , 36.8 
11.23 

ஓடு = பலி பாத்திரம் 40.1 
ஒண்மை 6.84 , 85 

ஓட்டு 3.88 
ஒண்ணித்திலம் 7. 13 

ஒட்டுகந்து 8.81 , 88 
ஒரு 3.79 

ஓதம் 38.11 
ஒருங்கு 2.105 , 4.31 , 14.3 ஓது 20.24 , 39.30 , 41.25 
38.3 

ஒத்தான் 38 30 
ஒருத்தன் 5.243 , 18.15 , 29.6 

ஓம்பு 51.52 , 160 
ஒருத்தி 5.226 

ஓய் 1.20 , 5152 , 8 37 
ஒருப்படு 20.10 , 26.15 , 23 ; ஓய்வு 5.153 
45 3 , 18 , 27 

ஓர் 
ஒருமை 4.16 

ஓர் = கருது 20.7 
ஒல்லகில்லேன் 3.167 

ஓலம் 5.297 , 7.20 , 1319 , 23.35 
ஒலி 253 , 146 ; 6.38, 7.2 . ஓலை 11.29 
8.74 ; 9.53 ; 13.69 

ஓவியம் 43.63 
ஒல்லை 5.255 , 8.30 , 14.53 , 

ஓவு 757 , 58 ; 18.30 , 20.10 . 
32.32 

32.8 , 45.2 
ஒழி 2 , 129 , 3.118 , 5.624 . 6.8 , கங்கணம் 7.75 
7.44 , 10.74 , 11.15 , 12.51 , கங்குல் 7.75 
13.2 , 21.6.29 ; 23.17 , 32.27 ; கசி 1.57 , 5223 , 15.13 ; 22.5 
33.4 , 40,39 , 44 17 , 19 , 20 ; கச்சை 3.96 , 4 32 , 9.75 
50.16 , 17 . 

கச்சையன் 6.124 
ஒழிந்த 11.53 , 47.33 

கட 3.40 , 

5.45 , 95 ; 10.33 , 
ஒழிந்தார் 22.13 

18.31 , 22.4 , 33.31 , 34.10 ; 
ஒழியா 1075 , 32.23 , 35.22 

51,10 , 13 
ஒழிவு 3.116 , 4.214 , 37.1 

கடந்தாய் 6.124 
ஒழிவி 42.29 

கடந்தார் 50.1 
ஒழுகு 26.25 

கடமை 5.263 
ஒளி = வெளிச்சம் 1,23 , 3.125 , கடம் 3.155 , 12.57 

5.57 , 229 ; 8 107 , 11.23 , கடல் 3.66 , 168 , 169 ; 5,103 , 
20.10 

648 , 49 , 128 ; 8.11 , 10 36 , 
ஒளி = மறை 3.126-145 , 6.163 13.39 , 47 ; 22.11 , 34 ; 23 ; 
ஒளித்தாய் 6.177 

23.30 , 40 ; 28.4 , 39.7 , 34.21 , 
ஒளிர் 6.15 , 37.17 

42.25 , 43.17,19 
ஒள்ளிய 3.177 

கடவு 36.15 
ஒறு 6 23 , 33.8 , 38 40 

கடவுள் 3.14 , 16 ; 4. 89,5.252 , 253 
ஒற்றிவை 6.69 

கடி 2.123 , 8.28 , 18.33 , 20.6 , 
ஒற்று 3.127 

20.10 , 25 ; 25.34 , 41.10 , 
ஒற்றுமை 3.128 

43.42 , 42.14 


156 


திருவாசகம் 


கண்ணன் 29.13 
கண்ணார 5.193 , 332 
கண்ணாள் 32.18 
கண்ணி == கண்ணுடையவள் 3 . 

64 , 5.74 , 365 ; 6.9 , 8.67 , 11 . 
41 , 24.29 
கண்ணி மாலை 5.33 , 74 ; 20 . 

22 
கண்ணிலி 49.18 
கண்ணீர் 17 8 , 27 27 
கண்ணுதல் 1 21 , 15.34 , 35.2 
கண்ணுற 22.24 
கதவம் 45 19 , 31 


கடை = 


கதறு 4 73 


கடிப்ப 6.161 
கடியவினை 36 30 
கடியேன் 5.332 , 10.73 , 32.7 
கடுமுரண் 4.6 
கடும் 6.48 
கடும்பகல் 4.28 
கடுவிடம் 4.57 
கடுவினை 32.7 
கட்டம் 4 22,5 192 , 30.8 
கட்டி 5.143 ; 8 92 
கட்டு 1.52 , 5.193 , 3.89,9.75 
கட்டுவி 31.27 
கடை = கதவு 7.10 , 18 

இழிந்த 1.6 ) , 5.223 
கடைக்கணி 11.19 
கடைக்கண் 35.9 , 38.21 , 51.17 
கடைக்கூழை 46.7 
கடைக்கொள் 45.14 
கடைத்தலை 15.9 
கடைப்படு 5.154 , 8.25 , 9.31 , 

27.2 , 37.7 , 49.1 
கடைமுறை 3.178 
கடையன் 5.89 , 364 , 387 
கடையவனேன் 6.1 , 200 
கணக்கு 30.4 , 49.6 
கணம் 128 , 3.80 , 12.17 
கணவன் 7.35 , 33.2 
கணை 5.73 , 157 
கண் 3.80, 4.127 , 150 ; 5.83, 

173 : 7.67,70,72 ; 19.38 , 15.38 , 
17 5 , 20.6 , 31 33 , 35,39 , 


கதி 4 72 , 108 ; 5.27 , 6.164 , 165 ; 

29 30 , 34 18 
கதிக்கும் 40.27 
கதிரோன் 8.87 , 15 41 
கதிர் 3.5 , 4 4 , 7.70 , 36.6 , 15 
கதிர்த்து 4 32 
கதுவு 6.117 , 14 ! 
கமலம் 5.370 , 10.8 , 22.22 , 94 . 

1 , 29.13 , 39.1 
கமழ் 35.30 
கம்பம் 5.287 
கம்பி 4.61 , 6.106 
கயக்கு : 0.28 
கயல் 9.38 , 11.41 
கயிறு 152 , 161.25.5 , 31.27 
கர 255. 65 , 92 ; 314. 15.71 ; 

5 23 , 7.46 , 70 ; 22.24 , 24.31 , 

27 37 
கரணம் 10.33 , 33.17 , 48.21 
கரங்குலி 1.9 
கரமலர் 4.84 
கரி = யானை 6.76 125 , 194 
கரி சாட்சி 30 19 
கரிய 5.73 , 258 
கரியாய் 6.122 
கரியான் 8 51 
கரு 255 , 3.67.5.162 , 9.49.10 . 

53 , 11.6 , 19 ; 14.36 , 40.29 , 

48.8 
கருணாகரன் 6111 , 159 
கருணாலயன் 27.2 
கருணை 2 107 , 3.180 , 5375 , 
61 , 129 ; 11.33 , 15.13 , 24 ; 
20.6 , 31.10 , 35 ; 339 , 43.2 


கண்ட 4.60 
கண்டகர் 40.31 
கண்டது 5.162 
கண்டம் 6.128 . 183 ; 8.51 , 

23.25 , 27.26 
கண்டனை 5131 
கண்டாமே 26.4 , 8 ect 
கண்டாய் 6.2 , 6 ect ; 28 14 

etc. 
கண்டால் 35.4 , 8 etc. 
கண்டிலம் 14.4 
கண்டிலேன் 5.162 , 168 
கண்டும் 5.168 
கண்டேனே 31.4 , 8 etc. 
கண்ணப்பன் 10.13 
கண்ணர் 35.15 


சொல்லகராதி 


157 


171 ; 


கருணைக்கடல் 10.36 , 17.5 , 32.7 . கவி 9.75 , 46.2 
38.35 , 47.15 

கவை 4.186 
கருணைக்கண் 121 

கழல் 5.94 , 13.25 , 51 ; 20.11 , 
கருணைத்தேன் 8.34 

23.1 , 24.13 , 83.33 , 35 
கருணையாளன் 5.387 

கழறு 41.10 
கருணைவெள்ளம் 5.251 , 8.27 , கழி 1.45 , 5.32 , 6.165 , 
16.15 

23.19 , 32.27 , 36.15 , 48.20 . 
கருது 3.15 , 4.43 , 171 ; 5. 366 , 50.18 
10.66 , 26.26 , 36.17 , 45.33 

கழிப்பு 50.3 
கருத்து 3.16 , 21,4 , 23.2 , 31.10 , கழிவு 7.37 , 36.30 
49.6 

கழுது 5.27 
கருப்பு 5.318 

கழுமணி 6.108 
கருமம் 15 25 

கழுமு 25.29 
கரும்பு 5.218 , 8.92 , 38.2 

கழுவு 7.50 
கரை 3.85 , 41 ; 

4.81 , 5.108 , களம் 4.171 
69 

களவு 5.138 , 31.32 
கல 1.46 , 57 ; 2.131 , 5.290-292 , களன் 5.139 

318 ; 6.1 , 57 ; 7.51 , 11.41 . களி 3.121 , 656 , 57.129 ; 10.62 , 
32.1 , 34.20 

21.33 , 22.24 , 23.9 , 32.1 , 
கலக்கம் 10,23 , 34.21 

41 ; 34.4 , 49.1 
கலக்கு 3 180 , 5.106 , 9.22 

களிகூர் 7.57 , 25.34 , 33.33 , 
கலங்கிடு 12.52 , 23,4 

49.1 
கலங்கு 6.111 , 117 ; 

14.21 , 

களிப்பு 23.40 
19.31 , 30.12 , 41.14 

களிறு 3.178 
கலசம் 15.10 

கனை 4.101 , 5255 , 6.75 , 113 
கலதி 10.73 

132; 327 
கலந்து 4.6 

கள் 5.182 
கலப்பு 3.23 

கள்ளப்படு 10.62 
கலம் 6.188 

கள்ளம் 2.55 , 65 ; 6.56 
கலவி 51 , 30 

கள்வன் 5.23 , 10.41 , 73 
கலன் 7.53 

கள்வனேன் 5.95 
கலாபேதம் 4.57 

கள்ளேன் 6 8 
கலி 846 
கலிங்கத்தர் 17.25 

கறங்கு 2 108 , 11.29 
கலை 4.189 , 6 154 , 12.52 , 15.43 
கலைஞானம் 38.17 

கறை 6.128 , 138 ; 9.13 , 10.33 
கலைஞானி 26 22 

கற்பம் 3.54 
கல் 128 , 5.148 , 192 , 223. 374 ; 

கற்பன 39.10 
8.25 , 27 ; 10.42 , 11.33, 12. 12 , 

கற்பனை 21.26 
15.35 , 15.13 

கற்பி 21,26 
கல்லா 8.25 

கற்பு 30.21 
கல்லாத 31.13 

கற்றா 4.73 , 39.12 
கல்வி 2.5 , 4.38 , 10.21 , 24.3 

கற்றார் 39 10 
கவசம் 46.3 

கற்று 34.20 , 38.17 
கவடு 10.29 

கற்றை 9.55 , 35.2 
கவரி 9.3 

கனகம் 2.39 , 4.98 
கவர் 17,28 , 32.25,43,39 கனவு 4.74 , 143 ; 9.62 , 11.37 
கவலை 11.67 

கனல் 5.29 


கற 1.46 


கறு 5.139 


158 


திருவாசகம் 


காசு 9.13 


கனி 2.142 , 3.162 , 178 ; 4.97 , கால் பாதம் 2.135 , 3.170 . 
5.106 , 374 ; 8.27 , 9.54 , 9.70 , 16 1 , 29.26 
22.10 , 37.13 , 37 

கால் = காற்று 2.135 . 3.24 , 
கனிவி 6.135 

5.29 , 106 , 277 ; 6.80 , 22.23 , 
கனை 11.37 , 27.21 

27.25 
கன்று 10.37 , 15.6 , 496 

காவி 32.18 
கன்னல் 1.46 , 3.178 , 5.229 , 

காற்று 5.252 
6.83 , 8.82 

கானப்புலி 3.32 , 12.45 , 40.29 
கா 1,42 , 3.14 , 4.98 , 100 , 

கானவன் 49.4 
5.32 , 100 , 117 , 224 ; 7.46 . 

கிட 1.60 , 37.6 
25.10 , 27.37 , 33.1 , 50.15 

கிடத்தி 7.28 

கிடந்தனையை 5.129 
காடு 5.27 , 104 ; 6.73 , 15. 1 , 

கிடந்தேனை 5.85 , 6.180 . 7.4 : 
12.45 , 48.8 , 9 

10.66 , 40.33 , 41.14 , 27 , 38 , 
காட்சி 2.88 , 3.2 , 113 ; 37.23 

50.10 
காட்டிடு 2.66 

கிடப்பன 3.109 
காட்டு 5.99 , 19.39 , 21.32 , 

கிடப்பு 43.24 , 36 
23.19 , 30.4 , 8 ; 36.30 , 41.3 , 4 

கிடா அய் 3 109 
காணலாம் 5.173 

கிண்ணம் S.366 
காணவே 5.194 

கிராதன் 2.15 
காணா 3.38 , 35.6 , 19 

கிருமி 4.14 
காண் 12.2 . 10 , 14 , 34 , 40 , 62 கில்லேனே 5.132 , 260 
காண்க 3.29-65 

கிழவோன் 2.146 , 3.19 
காண்கிலா 5.303 

கிழி 5.157 
காண்டல் 8.8 

கிழியீடு 40.34 
காண்டும் 3.13 ! 

கிளர் 8.103 , 31.39 , 36.14 
காண்பரிய 8.1 

கிளவி 35.13 
காண்பான் 5.49 , 213 

கிளி 7.13 , 10.70 , 8.18 , 19.1 , 
காதலன் 2.113 , 3.103 , 105 ; 21.37 ; 35.13 
19.6 

கிள்ளாய் 19.25 
காதலி 12.42 

கிறீ 5.128 , 8.31 , 13.32 , 41.38 
காதல் 5.113 , 221 ; 9.56 , 30.24 , கிறிமுறுவல் 35.13 
36.17 

கிற்றவா 5.133 
காது 7.51 , 16.35 

கிற்றிலேன் 5.164 
காமம் 5.106 , 24.15 

கீடம் 3.19 , 8.79 
காம்பு 9.13 

கீதம் 18.1 , 20.18 
காயம் 5.131 , 241 ; 6.163 , கீர்த்தி 8.45 
1 ] .29 , 23. 19 , 33.32 

கீழ் 5.70 , 82 , 128 , 183 ; 7.37 . 
காய் 6.200 , 123 , 15.41 , 29.26 12.22 , 23 ; 40.34, 47.30 
காரணம் 6.8 , 26.13 , 31.1 , 49.6 கீழ்மை 5.364 , 41.38 
காரணன் 4-224 

கீறு 5.132 , 147 , 364 
காரிகையார் 49.1 
கார் 6.9 , 7.49,70 ; 13.39 , 18.33 , குடம் = பாத்திரம் 6.97 , 9.1 

குஞ்சி 5.287 , 17.17 
29-13 

குடம் = மேற்கு 2.27 
காலம் 5.30-32 , 172 , 213 , 314 ; குடர் 6.119 
7.14 , 12,43 , 44 ; 30.20 , 

30.20 , குடி 2.8 , 5.5 , 119; 26.18 , 36.7 , 
36.14 , 17 

37.2 , 22 
காலை 4.26 , 28 

குடில் 1.54 , 3.160 , 25.9 , 26.37 


சொல்லகராதி 


159 


குடுமி 16.43 

குழுமு 21.14 
குடை 5.120 , 7.41 , 52 

குழை = இளகு 4.67 , 219 ; 533 , 
குட்டம் 3.78 

6.197 , 33.1 , 40 
குணமிலி 6.183 

குழை காதணி 7.53 , 10.69 
குணம் 23 , 4. 14 , 8.117 , 13.28 , குளவாய் 3,90 

30 , 46 ; 15. 2,7 ; 18.4 , 22.16 , குளி 6 168 , 69 

33.11 , 40.13 , 41.18 , 23 ; 49.6 குளிர் 10.52 , 72 ; 11.57 , 13.42 
குதிரை 2.27.8 116 , 36.1 . 33.4 , குறி 2.91 , 4.114 , 60.23 , 41.23 , 
50 25 

51.7 
குதுகுதுப்பு 6.132 , 133 

குறிக்கொள் 23.30 , 45.11 
குப்பாயம் 25.6 

குறியோன் 13.46 
குப்பாயத்தர் 17.26 

குறிப்பு 5.146 , 

219 ; 6.133 . 
குமண்டையிட 40.3 

24.30 , 45.11 
குயில் 14 25 , 18. 1.8,9etc 20.9 குறுகு 5.151 . 22.16 
குரம்பை 3.173 , 173 ; 5.215 , குறுந் தூறு 6.81 

24.3 , 26.29 , 37,6 , 42.29 குறுவேர் 5.227 
குரவு 5.66 , 26.18 

குறை 17.16 , 36 ; 22.16 , 17 ; 
குரு 4.91 , 25 10 

43.13 
குரு = நிறம 6.104 

குற்றம் 6.113 , 8.117 , 33.11 
குருபரன் 4 76 

குன்று குறை 6.105 , 10.32 , 
குருமணி 1.3 , 50.15 

157 
குருவன் 5 270 

குன்று = சிறுமலை 4.98 , 5.96 , 
குருகு 7.29 , 49 ; 20.9 

676 , 105 ; 22.17 , 35 ; 27.1 , 
குருடு 5.347 

33.11 . 26 
குருளை 4.166 

குனி 5.51,32.41 , 40.3 
குரை 12.29 , 13.42 , 23.30 , குனிப்பு 10.12 
34.29 

குனிப்போன் 3.102 
குலம் 5.154 , 6.112 . 113 ; 7.39 , 

கூசு 7.2 
10.21 , 11.77 , 16.11 , 31.17 கூடம் 25.13 

31.20 , கூடு 

கூடு = சேர் 5.219 , 399 ; 898 , 
41.18 , 43.2,7 

13.46 , 15. ) , 26.5 , 7 ; 34.20 , 
குலா 40.4 , 8 etc 

50.4 , 7 , 12 
குலுங்கு 14.33 

கூடு 5.220 , 224 , 399 ; 19.21 , 
குவலயம் 7.46 , 16.43 

40 3 
குவளை 3 64 , 7.49 

கூட்டம் 5.98 , 25.35 
குவால் 3.124 

கூட்டு 6.175 , 12.56 . 64 ; 24.32 , 
குவி 1.9 , 10 ; 39.2 , 40.21 , 51. 22 21.10 , 16.4 , 8 etc 
குலைப்பதி 4.187 

கூத்தன் 6.170 , 7.46 , 15.4 , 43.9 
குழகன் 312 , 33 40 

கூத்தாட்டு 50.10 
குழலி 2.80 ,5373 , 7.66 , 29.9 கூத்து 1.101 ; 5.124 , 51.7 
குழலினார் 41.14 

அப்பு 20.15 
குழலினீர் 15.8 

கூரை 16.15 
குழல் = ஊதுகருலி 24.31 

கூர் 1. 101. 4.15 , 7.57 , 11.18 
= கூந்தல் 5.66.7.53 , 45.15 
10.54 , 26.18 

கூலி 8.47 
குழறு 21.38 

கூம் 18.37 
குழாம் 21.38 . 

கூய் 5.181 
குழாம் 4.48 , 7.53 , 9.25 , 11.45 கூவாய் 18.4 . 8 etc 
16.13 , 42. 26 

கூவிடு 24.30 


குலவு 7.63 . 


23.27 , 


குழல் 


H 


160 


திருவாசகம் 


3.171 , 


கூழை 46,7 
கூழையர் 24.17 


கொடு 


தா 2.88 


கூவு 3.148 , 20.9, 25.3 , 28.8 , 33.16 கொடியேன் 

5.212 , 
32.40 

கொடியோன் 4.95 , 9.63 
கூறன் 3.64 , 5.266 , 33.6 , 39.2 கொடிறு 4.63 

40.37 
கூறு = சொல்லு 19.38 , 33.16,17 

கொடு = 

கடு 33 1 , 50.15 
கூறு = பங்கு 2.107 , 51.31 

காடு = கொண்டு 7.14 , 51.26 
கூறுடையான் 2.26 , 5.66 

கொடுமை 5.339 
கெடு 1.6 , 5.128 , 11.67 , 69.72 ; கொடும் 6.76 

14.36 , 39 ; 24.32 , 26.18 , கொட்கு 3.12 
31.39 , 43,11 , 50 13 

கொண்டது 4.63 , 22.37 
கெடுவீர் 34.18 

கொண்டல் 30.17 
கெட்ட 5.211 

கொண்டன்று 40.4 , 8 etc 
கெட்டது 33.12 

கொண்டு 5.216,352 
கெட்டேன் 10.26 

காத்து 6.119 
கெழுமுதலே 21.15 

கொந்து 18.37 , 51.22 
கெளிறு 2.17 

கொம்பு 6.76 , 18.24 , 40.21 , 37 
கேடன் 30.10 , 34.2 , 13 

கொம்பர் 5.266 , 6.77 
கேடு 5,109 , 228 , 321 ; 10.26 , கொம்மை 40.37 
12 , 28 , 19.17 , 50.13 

கொய் 13.4 , 8 etc. 41.25 , 
கேட்பி 5.111 

42.22 
கேதம் 3.78 , 31.39 , 43.36 

கொல் 5.384 , 9.70 , 12.9 , 64 
கேவலம் 43.24 

கொல்லோ 5.329 , 22.37 , 27.4 , 
கேவேடர் 2.17 

8 etc. 
கேழல் 43.24 

கொழி 3.84 , 6.187 
கேழ் 7.30 , 8.103 

கொழுஞ்சுடர் 22.17 
கேள் 5.109 , 111 , 302 ; 8.31 , 67 ; கொழுநன் 9.12 
26.13 

கொழுந்து 5.270 , 6.14 
கேள்வன் 9.51 

கொழுந்தேன் 6.144 
கேள்வி 5.313 

கொழுமணி 6.104 , 105 
கை 3.162 , 4.131 , 5.2 , 4 , 161 , 

கொளவு 6.73 
288 ; 6.94 , 7.73 , 8.13 , 14.20 , கொள் 3.112 , 5.5 . 181 ; 22.37 , 
35.26 

31.4 , 36 , 9-11 , 46 4 
கைக்கொள் 2.110 ; 19.28 

கொள்கை 2.8 , 30 , 45 , 61 ; 
கைதரு 4.89 

5.180 
கைம்மாறு 22.6 , 40 ; 48.4 

கொள்ளி 6,33 
கையற 3.78 

கொள்ளேர் 6.5 
கையன் = வஞ்சகன் 23.2 கொள்ளை 4.35 
கையாய் 23.34 

கொற்றம் 6.113 , 8.116 , 9.63 
கையான் 8.76 , 23.39 

கோ 4.157 , 5.116-119 , 8.47 , 
கொங்கு 7.66 , 16.53 

9.28 , 13.20 , 33.6 , 10 ; 36.37 , 
கொங்கை 2.16 , 5.300 , 7.52 , 37.5 
14.33 

கோடி 3.4 , 4.44 , 16.14 
கொங்கையர் 6.5 

கோடி கொடி 2.104 
கொடி விருது 2.104 , 9.10 , கோணுதல் 4.70 
19.38 , 40 ; 25.1 

கோண 16.29 
கொடி படர்வது 6.77 , 18.10 கோதாட்டு 7.19 , 65 ; 8,117 , 
33.6 

19.10 , 23.30 


4 


சொல்லகராதி 


1611 


கோதிலா 22.17 , 31.20 

சந்து 3.89 
கோது 7.39 , 19.25 , 40 ; 43.2 சமயம் 3.17 , 79 ; 11.65 , 15.21 
கோதை 7.53 

43.9 
கோத்தான் 47.11 

சமயவாதி 4.52 
கோத்தும்பி 10.4 , 8etc . 

சயம் 2.58 , 12.16 
கோபம் 3.73 

சயசய 4.8 , 5,3 , 248 
கோமாளம் 5.270 , 6.77 , 41.23 

சரடு 12.2 
கோமான் 5.55 , 7.63 , 43.9 , சரணம் 4.105 , 10.34 
45.10 . , 48.3 

சரண் 5.257 , 30.23 
கோயில் 5.55 , 382 , 9.15 , 19 ; சரதம் 4.51 
12.9.22.39 , 37.21 , 37 

சரி 14.13 
கோலம் 2.30 , 72 ; 5.170 , 257 ; சலம் 12.26 , 27,67 

7.19 , 8.50 , 10.72 , 13,42 , சலி 4.5 ,, 49.29 
14.50 , 16.43 ; 18.10 , 30.16 , சலிப்பு 2.139 , 11.70 
17 ; 33.40 , 40.7 , 50.12 

சவலை 11.66,50.17 
கோலாலம் 12.29 

சழக்கு 30.6 
கோல் 3.157 , 11.77 , 19 , 25 சா 3.165 , 5.12 , 13,72 , 335 ; 
34.29 , 51.22 

14.17 , 35.25 , 50.23 
கோழி 7.29 , 20.9 

சாகரம் 4.25 
கோனவன் 8.83 , 13.46 

சாடு 14.13 
கோன் 1.9 , 2.40 , 5.59 , 118 , சாதல் 30.23 , 51.29 

119 , 219 , 339 ; 7.50 , 9.7 , சாம் 5.56 
10.1 , 52 ; 16.11 , 19.1 , 17 , 25 , சாத்திரம் 2.96 , 4.51 , 11.65 
37 ; 33 16 , 40 ; 43.9 

சாத்து 2.28 ; 
கௌரி 9.3 

45.18 
கௌவு 3.133 

சாந்தம் 41.6 
சங்கம் 7.51 . , 9.53 , 20.9 , 43.39 சாந்து 4.203,6.120 , 10.70 
சங்கமம் 1.30 

சாந்தினர் 17.29 
சங்கு 7.29 49.15 

சாயல் 4.31 
சச்சையன் 6.120 , 121 

சாயா அன்பு 4.86 
சடை 5.256,6.144 , 12.26,27 ; சாய் 5.25 

23 , 27 , 33.3 , 34.7 , 24.35 சார் 1.87 , 4.71 5.55, 7.50 , 
2 , 39.5 

10.34 11.50 , 21.28 , 27.3 . 
சடையப்டன் 8.64 

36.5 , 45.8 
சடையவன் 6.4 

சால 16.44 , 25.24 , 33.36 
சடையான் 16.32 

சாலவும் 19.38 
சட்டம் 30.6 

சாற்று 14 22 , 36.5 
சட்டு 10.25 

சிகாமணி 30.18 , 49.28 
சண்டமாருதம் 4:55 

சிக்கென 5.130 , 36.40 , 37.4 , 
சதுரப்பெருமான் 24.10 

8.etc . 
சதுரர் 22.37 

சிட்டு 10.28 
சதுரன் 43.39 

சிட்டர் 9.74 
சதுர் 4.71 , 5.56 , 12.30 , 74 , சிட்டன் 10.28 
35.5 

சிதடர் 51.33 
சதுர்பட 2.28 

சிதலை 6.163 
சத்தி 4.44 , 9.1 

சிதை 15.25 , 25.9 , 33.7 
சந்தனம் 4.203 , 17.29 

சித்தமலம் 51.3 


12.8 , 


43.39 , 


. 


* 


162 


திருவாசகம் 


சித்தமழகியார் 7.12 

சிறியோம் 45.1 
சித்தம் 3.41 , 4.42 , 7.57 , 11.64 , சிறு 2.143 , 5.205 , 26.37 , 51.6 

15.22 , 17.10 , 11 ; 31.27 , சிறுமை 4.77 , 5.34 , 24.5 
42.40 

சிறை 3.89 , 6.188 ; 22.19 , 
சித்தவிகாரம் 10.23 

23.24 
சித்தன் 29.31 , 37.30 , 46,7 சினம் 6.200 , 11.40 , 14.28 , 
சித்தி 9.3 , 49.20 

26.39 , 34.11 
சிந்தனை 1.47 , 82 ; 5.101 , 20.19 , சின்மொழி 6.17 
45,33 , 47.11 

சின்னம் 7.26 
சிந்தாத 15.51 

சீ 10.47 , 25.9 
சிந்தி 5.100 , 312 ; 8.100 , 45.33 , சீசி 7.6 
47.37 

சீதம் 7.54 , 20.19 , 22.32 
சிந்திடு 49.11 

சீரடியோம் 7.34 
சிந்து 8.88 , 9.9 

சீரான் 7.25 
சிந்தை 1.17 , 19 ; 5.312 , 313 ; சீரார் 1.15 , 8.105 , 13.69 

10.57 , 17.19 , 19.13 , 22.19 , சீரிய 18.8 

39 ; 23.15 , 30.18 , 47.43 சீரில் 5.313 
சிந்தையர் 19.23 

சீருடையான் 19.22 , 47.26 
சிரம் 1.10 , 13.22 , 14.37 , 56 , சீரேறடியார் 5.211 
22.22 

சீரோன் 1.10 
சிரி 4.68 , 5.232 , 11.12 , 21.32 சீர் 1.15 , 24 ; 5.396 . 7.57 
33 ; 32.41 

11.52 , 13.4 , 29.60 , 15.7 , 10 : 
சிரிப்பி 6.192 , 193 

16.1 , 28.2 , 29.3 , 36.27 
சிலவோ 7.6,25 

சீலம் 7.19 , 16.46 , 18.11 , 30.18 
சிலம்பு = காலணி 2.53 , 7.51 , 43.8 , 50.9 
9.53 , 11.80 , 13.69 , 41.15 . 

சீறு 6.193 
சிலம்பு 

ஒலி 7,29 , 47,51 ; 

47,51 ; சீற்றம் 35.37 
8.73 , 13.69 , 41.15 

சுடர் 1.38 , 62.80 ; 2.112 , 3.77 , 
சிலிர் 4.83 , 27.31 

5 252 , 6 127 , 151 ; 18.17 , 31 ; 
சிலை 5.51 , 6.40 , 113 

2 ) 38 , 27.1 , 14 ; 34.12 , 23 ; 
சிலையன் 23.12 

37.19 , 42.4 
சிவகதி 6.164 

சுடு 5.157 
சிவபதம் 31.11 

சுடுகாடு 6 151 , 195 ; 12.9 
சிவபுரநகர் 25.33 

சுண்ணம் 9.4 , etc. 10.16 
சிவபுரன் 1.63 

சுந்தரம் 2.93 , 99 ; 9.9 , 18.17 
சிவபுராணம் 1.19 

சுந்தரன் 4.203 
சிவம் 5.19 , 8.33 , 11.10 , 16,17 ; சும 2.47 , 8.43-48 , 30.5 , 34.38 
15.6 , 51.3 

சுர 3.59 , 7.64 
சிவன் 1.12 , 17; 3.56 , 62 ; 5.34 , சுரிகுழல் 29.17 
7.12 , 11.25 , 22.8 

சுருக்கு 6.89 , 7.61 , 37.10 
சிவானுபவங்கள் 49.31 

சுருங்கு 6.167 
சிவிகை 10.30 , 51.35 

சுருள் 10.69 , 24.5 
சிற 1.47 , 61 ; 35.31 
சிசிறகு 19.13 

சுவடு 11.27 , 18.23 , 29.17 
சிறப்பு 3.8 

சுவர் 26.25 
சிறவே 5.344 , 4.181 

சுவை 3.25,158 ; 9.58 . 20,25 , 
சிறீய 3.6 

27.15 , 29.22 , 38.2 , 49.25 
சிறியேன் 1.58 , 5.70 , 6.145 சுழலு 6.116 , 127 ; 50.10 


சுரை 32,38 


சொல்லகராதி 


163 


சுழி 3.84 , 85 ; 4.55 , 24.15 , செய்யமேனியன் 6.123 
26.26 , 51.8 

செய்யவன் 6.28 
சுறவு 5.106 , 24.15 

செய்யவாய் 19.13 
சுற்றம் 4.48 , 8.118 , 11.42 , செய்யன் 7.42 , 29.27 
13.2 , 5 ; 41.17 , 45.9 

செய்யார் 10.68 
சுற்றிய 8.118 

செய்யான் 8.75 
சுற்று 3.144 , 6.119,8.118 

செருப்பு 15.10 
சுனை 7 48 

செருவு 4.14 
சூக்கம் 3.10 

செல் 1.30 , 3.41 , 5.301 , 6.175 , 
சூடு 5.123 , 8,97 , 34.23 

8.87 , 10.4 , 11.1 , 22.27 , 
சூழல் 24.17 

34.27 , 36.13 
சூழ் 3.100 , 144 ; 4.58 , 5.79 , செல்லீர் 46.5 

228 ; 7.55 , 8.32 , 18.17 , 20.3 . செல்வது. 3,53 
சூழ்தரு 34.31 

செல்வம் 4.39 , 5.189 , 9.62 74 ; 
சூழ்த்து 5.63 

10.65 , 29.3 , 27 , 31 ; 34.25 , 
சூறை 3.10 

37.3 , 19 
செக்கர் 27.31 

செல்வர் 1.94 
செங்கண் 7.65 , 

8.1 . 13.58 , செல்வன் 2,54 , 5.188 
29.11 

செல்வி 10.2 , 19.13 
செங்கமலம் 7.67 , 18.34 . செவ்வாய் 2.142 , 5.73 , 6.5 , 
செங்கழுநீர் 49.16 

8.99 
செங்கனி 9.54 

செவ்வாய்ச்சியர் 6.161 
செச்சை 5.116 , 34.35 

செழி 6.17 
செஞ்செவே 28.22 , 35.35 செழுமதி 28.38 
செடி = பாவம் , குற்றம் 5.331 , செழுமலர் 5.26 , 24.1 , 29.23 
25.33 , 33,7 , 40.6 

செழும் 3.168 , 5.117 , 156 ; 
செடி 29.19 

6.16 , 37.19 
செத்திலேன் 23.2 

செறி 20.11 , 35.29 , 31 ; 36.13, 
செத்தேன் 3.165 

40.15 , 41.37 
செந்தழல் 18.40 

செறிந்தான் 8.76 
செந்தார் 8.89 

செறிவு 9.19 , 50.9 
செந்தீ 47.3 

செறுப்பவனே 24.7 
செந்துவர்வாய் 49.11 

செற்ற 9.63 , 43.21 
செந்நாவலர் 34.3 

செற்றிலேன் 23.8 
செப்பு 8.61 , 20.23 , 26.2 

சென்மின் 46.7 
செப்பு = சொல் 19.3 , 37,19 சென்னி 4.130 , 16.29 , 17.39 , 
செப்பம் 29.23 

20.15 , 42.4 , 8 etc. 45.1 
செம்பிரான் 5.267 

சென்னியர் 17.38 
செம்பெருமான் 19.3 , 28.7 

இடபம் 4.95 , 10.4 
செம்பொன் 5.205 , 9.15 , சேடு 15.11 
19.64 - 

சேட்சியன் 3.41 
செம்மேனியான் 8.51 

சேட்டை 23,20 
செம்மை 37.11 , 40.38 , 51.33 சேண் 3.135 
செயல் 11.44 

சேதி 15.27 
செய் 5.381 , 30.22 

சேய 36.28 
செய் = வயல் 40.33 

சேயது 5.97 
செய்கை 5.313 

சேயாய் 6.87 
செய்ய 40.35 

சேயிழையீர் 9.54 


தடி 12 18 


164 

திருவாசகம் 
சேயோன் 1.8 , 44 ; 8. 38 , 23.28 தகைவு 35.25 
சேர் 5.211 , 222 ; 6.146-149 , தங்கு 16.8 , 9 , 10.50 ; 23.34 

188 ; 24.1 , 33.3 , 7 ; 34.27 , தச 4.24 
42.22 , 45.33 

தச்சு 14.7 
சேர்மின் 36.28 

தடக்கை 3.172 , 6.94 
சேல் 11.56 , 23.36 , 25.37 

தடங்கடல் 11.58 
சேவகம் 9.63 

தடங்கண் 7.1 , 24. 18 
சேவகன் 2.45 , 59 , 81 ; 3.98 , தடந்தாள் 6.124 
4.130 , 8.38 , 18.20 , 36.3 , தடந்திரை 5.105 
42.1 , 6 

தடப்பெரும் 3.155 
சேவடி 1.12 , 3.61 , 10.4 , 18.20 . 

தடமதில் 12.59 
24.1 , 36 28 , 40.4 , 42,8 etc. 

தடமலர் 24.22 , 35.23 
சேவி 21.23 

தடமார் 13.55 
சேறு 20.3 , 27.6 , 34.31 

தடமுலை 6.5 , 41.26 

தடம் 2.16 , 51.29 
சைவன் 2.85 , 4.113 , 40.35 
சொக்கு 2.34 
சொரி 10.11 , 27.23 

தடுமாறு 3.152 , 4.83 , 5.98 , 
சொல் 3.40 , 111 ; 6.149 , 18.3 , 

11.66 , 31.17, 51.29 
15.16,22,33,49.25 

தடை 27.3 

தட்டு 15.6 
சோதி 1.62,3.20,7.1,9..8,10.3 , தணி 32.32 
18.3 , 22.21 , 32 , 33 ; 29.1 , 47.42 தணியாய் 1.36 
சோதியன் 1-72 

தணியார் பாதம் 5.356 
அஞ்சலி 25.14 

தண் 3,168 
சோத்து = அஞ்சலி 6.175 , 9.30 தண்டயிர் 6.117 
சோமன் 14.38 , 15.43 

தண்டி 12.15 
சோமி 9.2 

தண்டு 13.63 
சோரன் 3.141 , 5.226 

தண்ணார் தமிழ் 8.57 
சோர் 1.54 , 5.87 , 226 , 227 தண்ணீர் 2.58 
சோலை 2.73 , 8.4 , 18.13 , 37 ; தண்பாண்டி நாடு 8.57 
19.9 , 37 

தண்புனல் 6.121 
சோறு 15.28 

தண்மலர் 5.17 
ஞாலம் 2.3 , 5.110 , 171 : 7.5 , தண்மை 3.21 

18 ; 13.43 , 16.45 , 18.12 , தண்வயல் 20.3 

23.33 , 30.19,3618,49.12,50.25 ததும்பு 3.169,5.2 , 6.143 
ஞானக் கரும்பின் தெளி 9.57 

தத்தாய் 199 
ஞானங்கள் 10.5 

தத்து 6.120 
ஞானச்சுடர் 25.38 

தத்துவன் 1.61 , 8.41 
ஞான நாடகம் 5.380 

தந்தனை 5.104 
ஞானம் 1. 38,39,40,75 : 2.74,24.3 தந்திரம் 3.131 , 132 
ஞானி 26.22 

தந்து 22.36 , 37 ; 25.2 , 26 ; 32.33 
ஞான்று 47.41 

தந்தை 5.186 , 12.10 , 11 ; 
தகப்பன் 9.51 

தப்பு 8.62 
தகர் 8.87 

தமர் 18.39 , 32.33 
தகவே 5.38 , 45.8 

தமியன் 5.272 
தகு 3.16 , 22 , 23 ; 5.40 , 240 தமியேன் 4.170 , 5.52 , 6.65,152 ; 
தகேன் 5.37 

தமிழ் 8.57 
தகை 6.44,48 

தமையன் 9.51 


சோத்தம் 


சொல்லகராதி 


165 


தர 3.80 


தம்பிரான் 5.186 

தனி 5.104 , 6.152 , 11.51 
தயங்கு 39.5 

16.50 , 27.26 
தயா 13.10 , 50.19 

தனிமை 5.272 
தயாபரன் 2.96 

தனியன் 5.104 . 105 ; 12.10 , 11 

தனை 5.302 , 10.9 
தரம் 8.3 , 15 ; 9.12 

தன்மை 2.67 , 95 , 99 ; 5.38 , 
தரிக்கிலேன் 12.44 

232 , 233 ; 22.26 
தரியேன் 3.164 , 4.179, 5.72 , தன்மையன் 11.70 , 12.76 
240 , 241 ; 44.6 

தாங்கு 6.4 , 12.60 
தரு 2.141 , 142 , 145 , 146 : 3.45 , தாங்குநர் 6.91 
5.28-32 , 26.31 , 33 ; 38.1 , 2 ; 

தாது 13.52 , 16.32 , 19.9 
47.38 

தாதை 9.11 , 10.31 , 14.18 , 51 ; 
தருக 5.272 

15.26 , 27.33 
தருக்கு 6.153 

தாபத 17.33 
தருப்பணம் 2.31 

தாபம் 3.82 
தருவாய் 1.42 

தாமம் 9.1 
தருவோய் 33.21 

தாமரை 5.104 , 107 ; 6.115 
தலம் 2.134,4.7 

தாய் 1.61 , 5.155 , 186 ; 8.41 , 
தலை 3.71 , 5.147 , 6.32 , 33.36 ; 12.10 , 11 ; 27.33 , 37.33 . 49,6 . 

153; 9.69, 10.7 , 12.20, 70 , 50.17 , 19 
13.1 , 23.10 , 25.30 

தாரகை 6.189 , 7.70 , 20.11 
தலை இல் 6.157 , 41.2 

தாரம் 6.143 
தலை அளி 7.23 

தாரவனே 6.188 
தலை தடுமாறு 3.152 , 41.2 , 6 

தாராய் 5.345 
தலைப்படு 49 23 

தாராவிடில் 21.3 , 32.33 
தலைவன் 5.155 , 233 ; 6.160 தாரை 3.174 , 5.288 , 7.58 
தவ மிக 3.81 

தாவரம் 1.30 
தவம் 5.17 , 213 ; 34 37 

தாவு 18.32 
தவர் 397 , 5.16 

தாழி 24.22 
தவா 29.39 

தாழ் = தாள் 51.26 
தவிசு 5.110 , 10.79 , 34.5 , 38.20 தாழ் 4.21 , 5.81 , 82 ; 10.58 , 
தவிர் 398 , 5.3 , 11.30 , 12,24 12. 16. 16.44 , 18.32 , 45.27 , 
தழலாடி 39.5 

47.8 
தழங்கு 24.39 

தாழ்த்து 5.62 
தழல் 4,66 , 6.173 , 189 ; 12.59 , தாளம் 17.32 
18.30 , 20.31 , 29.14 

தாள் == அடி 1.1-4 , 18 ; 3.143 , 
தழி 6.188 

5.79 , 153 ; 6.124 , 8.34 , 20.11 , 

35.23 
தழும்பு 5.50 , 9.59 

தாள் = 

நாக்கு 38.13 
தழுவு 25.29 

தானவர் 13.65 
தழை 3.171 , 

4.86 , 27.26 , திகழ் 2.71 , 3.24 , 125 ; 5.236 , 
37.31 , 42.35 , 49.23 

7.48 , 15.3 , 16.34 , 18. 10 , 
தளர் 4.170 , 6.4 , 24.22 , 45.8 27.17 , 42.20 
தளர்வு 3.81 , 31.6 

திகை 6.109 , 9.43 , 33.18 , 20 ! 
தளிர் 5.135,7.77 , 32.32 

50.24 
தளை 3,143 

திகைப்பி 6.109 
தறி வெட்டு 14.20 

திகைப்பு 33.18 
கம்பம் 35,29 

திங்கள் 4.18-22 


தழு 27.26 


தறி 


துணி 


-- 


166 

திருவாசகம் 
திசை 3.69 , 4.3 , 7.22 , 8.88 , தீண்டு 3.61 . 34.27 
10.59 , 15.19 , 20.5 , 

தீது 15.25 , 16.34 , 22.35 , 49.7 ; 
திசைமுகன் 3.126 , 7.65 

தீபம் 2.97 , 9.1 
திணி 5.355 , 26.37 , 

32.30 , தீமேனியன் 10.80 
35.15 

தீமை 33.18 , 40.6 
திண்கயிறு 31.27 

தீம் 8.92 
திண்சிலம்பு 13.69 

தீர் 3.22 , 5.272 , 273 , 293 ; 
ண்சிலை 2.81 , 6.40 

6.28 , 29 ; 7.11 , 15.3 , 47.16 
திண்டிறல் 3 21 , 46.7 

தீர்த்தன் 7.45 
திண்ணம் 5.100.28.18 

தீவினை 36.33 
திண்போர் 13.61 

தீவு 2.71 
திண்மை 3.26 

தீவேள் 12.50 , 51 
திண்வரை 5.156 

தீற்று 41.12 
திண்வலை 6.156 

துகள் 26 31 
திதலை 6.164 

துகிலிறை 5.227 
தித்தி 5.359.7.10 , 11.48 , 24.27 துகில் 10.69 
திமிலம் 29.15 

துக்கம் 4.23 
திரட்டு 14.19 

துஞ்சல் 16.23 
திரள் 4.103 , 5.130 , 8.97 , 21.14 , துஞ்சு 14.28 
24.1 

துடி 5.227 , 9.41 , 54 ; 29.71 
திரி = அலை 5.11 , 16 ; 12.65 , துடை 3.100 , 4. 100 , 131 ; 30. 2 
25.9 , 27 ; 31.2 , 41.10 , 18,22 , 

துண்டு 23.21 , 35.18 
34 ; 51.33 

துணி = 

சேதி , வெட்டு 32,28 
= மூன்று 43.21 

தீர்மானி 32.29 
திரு 2.122 , 3.68.5.19, 10.56 , 

துணிவு 37.3 
11.5 , 60 ; 12.49 , 41.15 , 51.6 துணை 6.156 , 20.1 , 29.17 
திருத்தகும் 3.16 , 20 , 69 

துணையாளன் 5.391 
திருத்தம் 29.7 

துணையிலி 5.123 , 6.152 , 153 ; 
திருத்து 32.35 

13.2 , 25.38 
திருநீறு 44.21 

துணைவன் 4.120 
திருந்து 3.138 , 12.20 , 29.37 , துண் 19.39 , 49 25 
41.15 , 45.33 

துண்டம் 8.49 
திருமுகம் 2.143 

துதி , 7 38 
திருவடி 1.92 , 2.1 

துதை 2.99 , 9,30 , 29.21 
திரை 2.151 , 168 ; 5.105 . 6.147 , துப்பன் 5.391 , 29.21 
22.11 , 24.15 , 34.21 

தும்பி 10 4 , 8 etc. 
திற 7.10 , 18 ; 45.31 

துயக்கு 30.27 
திறமை 42.28 

துயரம் 47.16 
திறம் 2.125 , 3.130 , 7.55 , 56 ; 

56 ; துயர் 3.71 , 4.25.10.75 . 38.22 
24.17.25.33 , 26.1 

துயில் 7.14 , 16 , 27 , 28 
திறல் 3.21 , 36.39 , 37.13 , 
40.25 . 46.6,7 

துரிசு 40.18 , 51.23 
திறவு 37.23 

துலங்கு 6.112 
தினை 5.146 , 202 ; 6.156 , 10.9 துவந்துவம் 40.10 
தின் 5.13 

துவர் 5.106 
தீ 3.22 , 160 ; 5.156 , 251 , 277 , துவர்வாயர் 9.49 , 11.35 , 49.11 
6.17 , 7.26 

துவள்கை 20.14 
தீட்டு 35.35 

துழனி 5.93 


துணி 


துர 25,3 


சொல்லகராதி 


167 


11.36 , 


* தூ 5.71 


தேசம் 


43.65 , 


துளங்கு 29.21 

தெளிவி 10.23 , 31.3 
துளை 3.175 

தெளிவு 4.196 , 5.218 , 359 ; 
துற 3.137 , 13.2 

9.57 , 22.3 
துறை 4.36 , 41 

தெற்றார் சடை 34.19 
துற்றவை 3.137 

தென் 1.90 , 2.71 , 5.218 , 19.8 
துன்பம் 1.70 , 3.100 , 24.13 தென்னவன் 18.28 
துன் 1.72 , 2.5 , 3.5 , 12.7 , 13.34 , தென்னன் 7.26 , 8.4. 
20.14 

76 ; 15.30 , 17.11 , 36.13 , 
துன்னம் 12.6 

47.14 
துன்று 15.2 , 17.38 

தே 10.40 , 11.28 

தேக்கு 3.171 
தூகு 5.55 
தூக்கு 9.1 , 26.31 

தேசம் = நாடு 9.15 

ஒளி 4.103 
தூசி 46.5 
தூண்டு 2.41 , 32.15 , 36.22 

தேசன் 1.12 , 63 ; 5.204 , 312 ; 

7.8 , 21.23 
தூநீர் 19.37 , 22.4 , 
49.25 

தேசு 6.199 

தேடு 3.126 , 5.124 , 6.179 , 
தூபம் 9.1 

8.100 
தூய 2.112 , 9.9 , 16.23 29.21 

தேய் 6.183 , 8.85 , 22.7 , 32.30 
தூய்நெறி 51.15 

தேர் இரதம் 12.57 , 13.71 , 
தூய்மலர்க்கழல் 30.27 

14.55 
தூய்மை 15.44 , 40.3 

தேர் = கருது , தேடு 3.178 , 6 . 
தூய்மொழியார் 40.5 

38 , 10.7 , 19.2 , 21.18 
தூர் 40.18 

தேவ 20.11 , 23.19 
தூவணம் 2.51 

தேவதேவன் 2,122 , 5.117 , 
தூவு 27.3 , 43.51 

10.20 , 42.1 
தூலம் 3.10 

தேவர் 1.29 , 5.312 , 10.17 , 20 , 
தூறு 6.81 

24 ; 20.33 , 23.17 , 18.20 
தெங்கு 8.4 , 16.49 , 42.10 
தெண்கடல் 22.11 

தேவர்கோ 5.117 
தெண்ணீர் 6.48 

தேவர்பிரான் 19.4 
தெய்வப் பெண் 19.23 

தேவன் 1.15 
தெய்வம் 4.42 , 5.8 , 35.3 

தேவி 9.8 , 36.38 

தேவு 10.18 , 11.28 , 50.24 
தெருள் 21.32 , 26.39 , 29.35 , தேறல் 5.150 , 8.105 , 22.3 

37.15 , 45.39 
தெரிக்கும் 11.10 

தேறு 3.62 , 5.130 , 6.92 , 9.43 , 

33.18 , 20 ; 43.19 
தெரியின் 3.6 
தெரியேன் 3.165 

தேற்றன் 1.82 
தெரிவர 36.3 

தேற்று 33.20 , 50.24 
தெரிவு 4.195 

தேன் 1.47 , 63 ; 2.73 , 3.173 , 

5.218 , 8.34 , 82 ; 9.65 , 10.8 , 
தெரிவொணாத 5.378 

9 , 11 ; 19.23 , 25 ; 34.29 
தெருவு 5.124 , 38.24 

தையல் 10.58 , 19.14 , 41.2 , 6 ; 
தெவிட்டு 3.77 

51.11 
தெள்ளும் 10.76 

தொகுதி 6.22 
தெளி = சாறு 5. 29 

தொகை 3.7 , 44.3 
தெளி 6.16 , 16.9.19.8 , 26.35 , தொக்கவளை 10.71 
40.2 

தொக்கன 12.18 , 19 
தெளிவந்த 8.18 

தொடக்கு 37.39 


168 


திருவாசகம் 


தாடி 9.47 


நட 4.208 


நடி 41.9 


தொடங்கு 4.45 

தோன்று 1.72 , 3.67 , 134 ; 
தொடரொணாத 5.377 

5.167 
தொடர் 3.144 , 5.351 , 6.127 , நகர் 2.44 , 5.159 , 209 ; 8.29 

14.30 , 37.36 , 44.16 , 49.25 நகு 5.40 , 238 ; 45.8 
தொடர்வரியாய் 6.152 

நகை = சிரிப்பு 2.143 , 3.158 , 
தொடர்வு 8.118 , 47.42 

4.30 , 5.288 , 6.105 , 146 ; 7.9 . 
தொடல் 6.127 

8.35 , 20.2 , 35.27 

நக்கு 6.49 
தொண்ட உழவர் 3.94 

நங்காய் 12.41 
தொண்டன் 5.167 , 6.126 , நங்கைமீர் 42.9 
7.39 , 9.25 , 36.11 , 46.5 

நசை 3.80 , 40.5 
தொண்டை 14.43 

நச்சு = விஷம் 3.106 , 5.84 
தொலை 12.18 , 19 

நச்சு = விரும்பு 30.19 
தொல் 3.31 , 8.118 , 16 33 

நஞ்சம் 5 13 
தொல்லிடம் 4.40 

நஞ்சு 4.173 , 5.275 , 6.128 , 
தொல்லை 14.39 

11.78 , 13.39 , 16.19 , 27 ; 
தொல்லோன் 3.40 , 111 

35.34 , 38.22 
தொல்பசுக்குழாங்கள் 4.48 
தாழு 5.62 , 351 ; 6.175 , 20.2 , நடந்தன 49.7 
45.21 

நடந்தேன் 23.10 
தாழுகுலம் 6.112 

நடப்பன 3.109 
தொழுகை 20.14 

நடம் 2.141 , 13.19 , 56 ; 18.3 
தொழுப்பு 20.33 

நடாஅய் 3.109 
தொழும்பன் 6.151 , 175 ; 10 . 
27 , 15.49 

நடு 40.30 
தொழும்பாளர் 5.391 

நடுக்கம் 49.7 
தாழும்பு 1.43 , 6.6 , 7.35 நடுங்கு 38.22 
8.83 , 27.1 , 

நடை 25.13 
தாறு 3.33 , 10.10 

நடுவே 5.41 , 20.29 , 21.1-3 , 
தொன்மை 2.34 , 41 , 51 ; 6.88 , 22.34 , 44.3 
10.71 , 18.3 

நட்டம் 1.89 , 12.54 , 55 
தோடு 10.69 

நணியான் 1.44 
தோணி 6.103 , 30.15 

நணுகு 40.23 
தோணோக்கம் 15.4 , 8 etc. 

நண்ணிலேன் 26.22 
தோத்திரம் 20.13 

நண்ணு 12.65 , 20.33 , 29.13 
தோய் 16.20 , 29.17 

35.2 , 43.50 , 49.7 
தோல் 1.53 , 5.28 , 6.2 , 10.69 , 

நண்பு 44.12 
12.45 , 17.13 , 25.5 , 17 

நதி 4.109 
தோழன் 4.120 , 7.39 

நந்து 9.57 
தோழி 7.4 , 8.31 , 18.27 

நம்பன் 3.106,4.108 , 12.66 
தோளாமுத்து 4.197 , 32.38 

நம்பி 32.38 
தோளி 3.103 , 11.38 

நம்பு 40.23 
தோள் 5.130 , 238 ; 7.74 . 8.97 , நம்மவர் 5.14 
40.25 

நய 4.173 , 5.71 , 9.72 , 10.38 , 
தோறும் 4.26 

33.29 
தோற்றம் 1.80 , 3.8 , 5.278 , நயப்பு 2.12 
6.16,7.78 , 8.70 

நயனத்தன் 16.7 
தோற்று 2.5 , 41 ; 3.108 , 44.22 தயனம் 4.35 , 12.15 , 71 ; 20.6 


சொல்லகராதி 


169 


நறு 26.33 


நரகம் 4.118 , 5.6 , 26.38 , 31.2 நாணம் 5.238 , 30,14 
38.9 

நாணு 7.21 , 16.27 , 30.14 , 
நரம்பு 12.41 , 25.5 

44.12 , 20 
நரி 2.36 , 38.3 , 50.25 

நாண் 4.69 
நலி 25.14 

நாதம் 2.108 , 17.2 , 3 ; 19.32 , 
நலக்க 9.23 

43.49 , 46.1 
நலம் 1.58 . 2.127 , 5.50 , 7.68 , நாதன் 1.1 , 89 ; 2.136 , 4.82 , 
11.78 , 1270 , 71 ; 51.33 

5.90,9.11 , 72 ; 17.4 , 19.6 , 
நல் 1.40 , 2.59 , 36.13 

42.9 , 44.12 
நல்கு 1.58 , 2.74, 7.36 , 76 ; நாத்தழும்பு 4. 47 , 5.50 , 9.59 
11.15 , 14.40 , 42.17 

நாத்திகம் 4.47 
நல்குரவு 4.40 , 5.189 

நாமம் 11.3 , 4 ; 9.64 , 19.2 , 
நல்லவர் 36.13 

26.21 , 30.1 
நல்லாள் 2.12 

நாயகம் 50.8 , 16 ; 33.28 
நவம் 11.15 

நாயகன் 8.40 , 10.45 , 12.15 , 
நவில் 2.108 , 141 ; 12.52 

18.12 , 29.9-11 , 42.1 , 10 ; 
நவிற்று 27.30 

49.8 
நள் நடு 1.89,3.169 , 5.183 நாயினேன் 21.27.5.90 , 197 
நள் = சிநேகி 5.6 

நாயேன் 4.219 , 33.9 , 29.37 
நறவம் 6.142 

நாய் 1.60 , 5.222 , 6.49 , 10.30 . 

16.3 , 33.29 
நறுமுறு 9.18 

நார் 11.33 , 13.35 
நற்று நன்று 34.18 

நால்வர் 12.61 
நனவு 4.144 , 11.39 

நாவலர் 34.3 
நனி 3.59 , 133 ; 5.155 , 214 ; நாவேறு செல்வி 10.2 

11.15 
நன்மை 2.36 , 59 , 74 ; 22.35 , 

நாள் 3.19 , 7.21 , 9.23 , 16.3 , 

33.16 , 34.2 
33.18 

நாற்றம் 1.44 , 3.115 , 26.33 
நன்றாக 12.61 , 49.7 , 30 

நாற்றிசை 4.3 
நன்னுதலார் 49.27 

நானிலம் 4.213 
நா 5.395 , 6.53 , 33,17 , 34.1 நான்கு 4.138 , 5.89 , 297 ; 10.2 , 
நாகம் 11.21 

12,17 , 61.77 , 79 ; 14.40 
நாசம் 2.57 

நான்மறையோன் 2.21 
நாசன் 5.202 

நிகழ் 3.25 , 4.138 , 27.18 , 45.24 
நாசி 14.37 

நிகழ்வி 50.25 
நாடகம் 5.27 , 40,41 , 379 , 380 நிசி 4.28 
நாடகன் 2.138 

நிச்சம் 34.36 
நாடர் 13.20 

நிச்சலும் 3.99 
நாடவர் 3.154 , 4.69,9.26 நிதி 99 , 10.21 , 20.8 
நாடன் 18.8 

நித்தம் 17.9 
நாடு = தேசம் 

2.27 , 

118 , நித்தன் 4.175 , 23.11 
15.15 , 19.6 , 8 ; 23.18 , 36.13 நித்தலும் 5.143 , 49.14 
நாடு 

தேடு 9.57 , 13.18 , நித்திரை 4 29 
23.18 

நித்திலம 7.13 
நாட்டு 9 10 

நிமலன் 1.13 , 4.175 , 29.5 
நாட்டுத்தேவர் 23.18 

நிமிர் 2.104 , 4.32 , 28.35 
நாட்டார் 5.110 , 8.35 

நிரந்த 22.23 
நாட்டான் 1.90 , 8.37 

நிரந்தரம் 5.24 , 26.7 


170 


திருவாசகம் 


நுழை 3.5 


நிரம்ப 17.9 

நீள் 1.59 , 4.202 , 6.15 , 18.9 
நிரம்பு 3.173 

35.38 
நிருத்தன் 4.201 , 5.244 , 29.5 நீறன் 5.266 
நிரை 20.7 

நீறிடு 5.194 
நிலம் 1.59 , 12.22 , 15.17 நீறு 3.108 ; 5.94 , 12.1 . 16.15 
நிலவு 23.24 

நீற்றர் 17.1 
நிலன் 27.25 

நீற்றன் 8.3 , 10.16 , 35.22 
நிலா .5.174 , 35.18 

நீற்றுக்கோடி 2 104 
நிலாம் 35.39 

நீற்றோன் 3.33 
நிலாவகை 26.29 

நுகம் 26.30 
நிலாவு 5.158 , 159 ; 18.9 , 21.27 நுகர் 26.35 
லாவுக 9.14 

நுடங்கு 11.35 , 24.25 
நிலை 3.9 , 8.70, 26.34 

துணுக்கு 1.76 
நிலையன் 23.11 

நுண்டுளி 3.76 , 485 
நில் 1.4 , 13 , 17 , .69 ; 45. 25-28 நுண்ணிடை 49.22 
நிழல் 3.24 , 4 78 

நுண்ணிய 26 30 
நிறம் 1.49 , 29.13 

நுணணியன் 1.35 , 3.49 , 11,54 
நிறீஇ 3.110 

நுண்ணுணர்வு 1.76 , 80 
நிறை 1.23 , 3.90 , 13.51 , 34.22 நுதல் 1.21 , 3.135 , 12.49 
நிறைய 594 , 9.34 

நுந்து 6.187 , 10.37 
நிறைவு 22.17 
நிற்க 23.33 

நுழைவு 11.54 
நிற்பது 3.53 

நூக்கு 33.14 
நிற்பன 3.110 

நூலான் 8.50 
நினை 3.33 , 5.9 , 157 , 203 , 300, நூல் 3.49 , 6.170, 11.54 

10.25 , 22.26 , 26.5 , 
27.25 , 35 38 , 37.13 , 41.13 , நெகு 5.143 , 397 ; 23.1 , 35.28 , 
21 ; 44.23 , 49.6 

38 
நினைப்பு 1 ! 51 , 22.26 

நெஞ்சம் 1.2 , 65 ; 5.123 , 127 , 
நினைவு 4.115 , 510 

129 , 139 , 223 , 317 , 7.28 , 
நின் 20.21 

10.41 , 15.13 , 14 , 19.18 
நின்மலன் 5.244 , 311 

நெடு 3.80 , 4.4 , 5.151 , 6.168 , 
நீ 33.17 , 18 

7.58 , 8.1 , 24.11 
நீக்கம் 3.9 

நெய் 1.46 , 5.150 , 6.96 . 21.20 . 
நீக்கு 5 331 , 399; 8.117 , 26.29 , நெரி 8.86 , 13.22 , 14.38 , 44 ; 
40 

40.25 
நீங்காதான் 1.2 

நெருங்கு 4.31 , 21.27 
நீங்கு 6.13 

நெருப்பு 5.319 , 27.9 , 25 
நீசன் 5.203 , 311 

நெறி 4.115 , 5.126 , 154 ; 13.29 , 
நீடு 43.7 

43 ; 17.17 , 23 27 , 26.40 , 
நீடெழில் 3.72 

40.13 , 51.1 , 2 , 6 , 15,27 
நீண்ட 17.17 , 27.9 

நெறியான் 39.1 
நீதி 26.5 , 43.4 , 44.22 

நெற்றி 8.46 , 29.5 
நீந்து 36.9 , 42.25 

நென்னல் 7-21 
நீர் 2.59 , 3.25 , 88 ; 4.138 , 5.251 , நேசம் 5.95 , 7.6 , 9.14 
277 ; 19.37 , 27.25 

நேசவருள் 1.65 
நீர்மை 27.19 

நேயத்தே 1.13 
நீழல் 13 , 49 

நேரியாய் 1.44 


301 ; 


நூறு 3.4 


சொல்லகராதி 


171 


நேரிழை 7.6 

படிறு 5.158 , 6.137 , 34.12 , 24 
நேர் 3.30 , 146 , 147 ; 5.106 , படிற்றாக்கை 5.175 
26.2 , 29.17 , 50.1-4 

படு 2.17 , 3.42 , 5.325-328 , 334 ; 
நேர்படு 30.5.6 ; 40.34 

10.79 , 15.15 , 50.14 
நேர்பாடல் 11.51 

படை 7.48 , 8.43 , 13.15 , 19.26 
நேர்வை 6.139 

28 ; 39.6 , 46.4 , 8 
னந 4.80 , 5.380 . 397 ; 17.36 , படைத்தான் 5.25 

25.15 , 38 ; 26.2 . 35.23 , 28 படைப்பாய் 3.13 , 52 ; 4 100 , 
நொடி 26.30 , 39 

27.37 
நோகேன் 28.3 

பணம் 3.96 
நோக்கி 4.135 , 

5.151 , 217 ; பணி 1.95 , 5.39 , 122 , 140 , 352 , 
18.16 , 33.13 

353 ; 6.131 , 7.34 , 11.34 , 
நோக்கியர் 6.157 

40.38 
நோக்கு 1.76 , 5.235 , 6.157 , பணி கட்டளை இடு 2.20 , 
21.17 , 38.28 , 42.9 

5.163 , 386 ; 10.15 , 23.12 , 
நோய் 10.37 , 33.1 , 45.17 , 6.131 
47.23 , 50,8 

பணிகொள் 5.181 , 214 ; 10.47 , 
பகர் 2.102 , 3.3 , 7.22 , 19.18 , 13.63 , 16.52 , 33.8 
26 ; 26.13 

பணிசெய் 7.35 , 75 ; 13.33 
பகலோன் 15.17 

பணிலம் 6.186 
பகல் 4.28 , 33.34 , 34.9 

பணை = பரு 4.32 , 14.24 
பகுதி 3.1 , 18 

பணை = வயல் 12.53 
பகை 14.22 , 19.31 , 36.25 

பண் 28.17 , 38.15 
பங்கம் 13.59 

பண்சுமந்த 8 43 
பங்கயம் 7.52 , 68 ; 15.10 , 29.2 பண்டாய 48.1 
பங்கன் ( ர் ) 4.184 , 5.217 , 373 ; பண்டாரம் 36.20 

6.164, 28.17 , 33 , 10 , 36.1 , பண்டு 5.238 , 6.131 , 8.53 
45.34 

பண்டை 33.1 , 45.11 
பங்காளன் 7.32 

பண்டே 27 21 
பங்கினன் 9.27 , 17.33 

பண்ணமர் 9.49 
பசி 4.28 

பண்ணு 33.14 
பசு 4.48 , 31.15 , 25 ; 40.27 

பண்பு 2.53 
பசுங்கிளி 19.37 

பதம் பதவி 5.362 , 6.100 
பசுஞ்சாந்து 20 70 

20.7 . 22,4 , 26 39 , 31.11 , 
பசுபதி 39.6 

33.39 , 36.31 , 37.11 , 18 ; 50.5 
பசுமரம் 4.65 

பதம் மொழி 3.40 , 111 
பச்சை 38.13 

பதறு 4.49 , 73 
பஞ்சு 4.184 , 25.39 , 28.21 , 

ஆழ் 11.47 
38,21 , 51.17 

= ஊர் 

2.118 , 6.167 , 
படம் 13.53 , 34.1 

12.45 , 13.13 , 19.10 
படரொளி 22.29 

பதை 5.74 , 82,122 
படர்சடை 38.13 

பதைப்பு 15.46 
படவு 43.10 

பத்தர் 19.11, 37.30 , 46.5 
பட 2.16 , 4.211 , 25.35 

பத்தா 4.176 
படித் தன்றி 11.10 

பத்தி 2.116 
படிமம் 27.6 

பத்திக்கடல் 11.47 
படிவு 38.35 

பத்திநெறி 51.2 
படிறீ 7.5 

பத்திமை 31.25 , 44.1 


- 


பதி 


172 


திருவாசகம் 


பரு 36.1 


பல் = 


பத்திலேன் 44.13 

பரிகிலேன் 23.7 
பத்திவலை 3.42 

பரிசற 51.23 
பத்து 10.19 

பரிசு 2.47 , 57 , 102 ; 5.35 , 36 , 
பத்துடையீர் 7.10 

132 , 362 ; 7.4 , 20 , 28 , 35 ; 
பந்தணை விரலாள் 20.30 , 28,29 , 13.59 , 31.25 . 33, 33.19 , 24 ; 
43.20 

36.24 , 43.20 
பந்தம் == அழகு 6.187 

பரிபாகன் 18.32 
பந்தம் பாசம் 3.52 , 85 ; 

; 

பரியா 23.7 
8.17 , 13.6 , 22.34 
பந்தர் 2.58 

பருகு 3.81 , 166 ; 5.379 , 390 ; 
பந்தனை 370 , 5.126 , 
5.126 , 20 21 

6.129 , 11,58 , 45.35 
43.18 

பருதி 28.25 
பப்பற 20.21 

பருமிக்க 19.32 
பய .117 

பலகை 16.2 
பயன் 26.35 , 50.14 

பலி 10.7 , 12.65 
பயில் 1.89 , 22 , 4.210 . 6.143 , பல் = பல 1.27 , 95 ; 3.27,5 . 
10.55 , 

12.54 , 55 ; 13.19 , 214, 15.20 
31.36 , 43.1 

எயிறு 8 87 , 14,43 
பயில்வி 6.136 

பல்லாண்டு 9.2 
பர 4.33 , 137 : 5.21 , 17.19 , பவம் 5.20 , 6.28 , 11.14 , 49.19 

22.7 , 29 ; 24.31 , 28.1 , 49.26 பவளம் 6.198 , 16.1 , 26.27 
பரகதி 4.214 

பவன் 4.175 5,33 
பரசு 34.3 

பழ 30.26 
பரஞ்சோதி 5.334 , 11.47 , 22.2 , பழங்கடல் 3.66 
25.25 

பழங்குடில் 2030 
பரத்தொருவன் 4.75 

பழந்தொழும்பு 6.185 
பரப்பு 4.36 , 9.9 , 22 , 29 , 49.26 பழமலம் 36.311 
பரம 2.138 

பழம் 18.13 , 20.25 , 25.18 
பரமம் 15.46 

பழம் பொருள் 7.33 
பரமன் 3.37 

பழவடியார் 6.137,7.10 , 21.14 , 
பரமானந்தம் 3.66 

2535 
பரம் 4.50 , 72 : 5.173 , 6.68 , பழி 4 69 , 5.262 , 18. 14 , 15.116 ; 
15.48 , 22.6 

35.25 , 50.13 
பரம்பரம் 2.119 , 4 222 

பழிப்பு 6.184 , 185 
பரவு 5.64 , 65 ; 11.60 , 138 , பழு 24.2 , 37.2 , 22 
13 ; 25.25 , 27 ; 35.19 

பழுது 5.252 , 6.176 , 28.37 
பரன் 4 222 , 6.136 . 20 30 , 28 , 1 , பழைதரு 6. 184 
34.24 , 47.6 

பழைய 5.353 
பரா 3.81 , 49.8 

பழையோன் 3.13 , 37 
பராநுபவங்கள் 49.26 
பராபரம் 13.41 

பளிங்கு 4.103 
பராபரா 5.386 , 9.27 , 42.16 பள்ளி 17.27 , 20.4 , 8 etc . 
பராய் 23.15 

பற 14.2 , 3,5etc . 27.17 
பரி 

குதிரை 2.38 , 116 ; 8.17 , பறவை 1.27 
12.57. 17.27 , 18.23 , 36.10 , பறி 3.87 , 9.16 , 69 ; 26.17 , 
25 ; 43.15 , 50.25 

29.29 
பரி அன்பு 11.55 , 27.21 , பறிந்து 49.9 
37.33 

பறிய 8.17 


பளகு 5.140 


சொல்லகராதி 


173 


2.71 , 


பால் = 


பறை 2.108 , 17.2 , 3 ; 19.32 , பாதுகா 5.307 
46.1 

பாம்பு 1.27 , 4.56 
பறைந்தேன் 5.339 

பாய் 2 : 132 , 3.84 , 7.51 , 52 , 60 ; 
பற்றல் 26.34 

12,26-28 , 17.27 , 22,19 , 
பற்று 3.145 , 4.49 , 5.105 , 289 ; 34.39 

8.119 , 120 ; 9.35 . 10.19 . பாய்த்து 3.173 
16.39 , 28.1 , 5 , 9 etc .. 34.17 பாரார் 8.7 
37.25 

பாரி 1.64 
பனவன் 34.12 

பாரின்பம் 36.10 
பனி 5.33 , 7.58 , 9.38 

பாரோர் 25.25 
பன்றி 11.1 

பார் = காண் 14.23.26.34 
பன்னாகம் 13.68 

பார் = 

பூமி 2.69 , 4.137 , 11 . 
பன்னு 5.396 

49 , 19.11 , 22.29 , 28.1 , 42.13 , 
பா 24. 31 

44.1 
பாகத்தன் 8.44 , 16.31 , 19.10 பார்ப்பான் 27.38 , 42. 13 
பாகம் 2.78 , 4.152 , 5.66 , 146 ; பார்ப்பு 5.174 
12.25 , 14.16 , 34.1 , 42.7 பால் = பகுதி 

5.26 , 
பாகன் 1.34 , 8.58 , 18.32 , 23.10 , 12.33-36 , 20.13-15 ; 38.26 , 
34.2 , 43.1 , 48.10 

48.1 
பாகு 9.57 

இல் , இடத்தில் 5.271 , 
பாங்காய் 2.47 , 62 

349; 7.65 , 13.62 , 15.15 , 16 ; 
பாங்கு 4. 159,7.10 , 34 

19.30 , 22.38 , 38.25-28 
பாங்குடையீர் 31.33 

பால் 1.46 , 2.13 , 3.168 , 5.229 , 
பாசம் 7.2 , 8.119 , 9.16 , 18.35 , 7.18 , 8.82 , 10.70 , 14.49 , 
31.15 , 25 ; 41.31 , 51.26 

19.3 , 29 ; 21.20 , 44.21 
பாடகம் 9.27 

பாலை 2.98 
பாடல் 8.43 , 11.4 , 13.64 , 49.33 பாலை = இடத்தில் 8.66 , 38.25 
பாடு = இடம் 11.49 , 50 ; பாவகம் 2.82 , 4.210 , 11.55 , 
19.21 , 26.17 

31.29 
பாடு 5.87 , 6.176 , 177 ; 16.5 , 

பாவநாசன் 5.396 , 28.33 

பாவம் 1.52 , 2.57 , 11.30 
பாடுதும் 8.6,12,18 etc. 

பாவனை 5.148 , 499 
பாடுவி 10.45 

பாவாய் 7.4 , 8 etc. 
பாட்டு 1.93 

பாவித்தொழும்பர் 10.27 
பாண் 5.334 

பாவியேன் 5.214 , 307 ; 24.2 , 
பாண்டிப்பிரான் 8.57 , 13.6 , 34.40 
36.19 

பாவு 24.21 , 22 ; 34.37 , 38 
பாதமலர் 5.205 , 38.12 , 13 பாவை 5.86 , 12.49 , 50.10 
பாதம் 2.53 , 

76 , 137 ; 5.49 , பாழ்ச்செய் 40.33 
101 , 207 , 262 , 304 ; 8.2 , பாழ்த்த 5.64 
25.15 , 26.3 

பாழ்நன் 5.175 
பாதலம் 18.2 

பாழ்நெஞ்சு 5.74 
பாதாளத்தார் 8.7 

பிசை 8.27 
பாதாளம் 7.37 , 11:49 , 73 , பிச்சன் 5.283 , 6.195 , 196 
18.2 

பிச்சு 3.107 , 8.9 , 26 ; 24.9 
பாதி 9.79 

பிச்சைத்தேவன் 5.324 
பாதிமாது 26.7 

பிடி 5.107 , 226 ; 11.39 , 37.4, 8 
பாதியன் 8.39 , 111 

etc ... 41.11 


176 , 177 


174 


திருவாசகம் 


பிட்டு 13.62 , 30.5 

பிற்படு 21.6 
பிணக்கு 30.1 , 49.19 

பினை 34. 15 
பிணநெஞ்சே 5.123 , 127 

பின் 4.7 
பிணம் 32.6 

பின்பு 22.7 
பிணா 7.39 

பின்னான் 5 395 , 8.110 
பிணி 5.353 , 27.34 , 31.21 , பின்னில் 21.6 
35.17 

பின்னை 7.33 
பிணை 20.14 , 41.22 

புகலிடம் 5246 , 6.65 
பிணையல் 3.142 

புகல் 3.123 , 10.77 , 41.13 
பிண்டம் 13.37 

புகழ் 1.25 , 

5.177 . 27.19 , 
பிதற்று 44.14 , 18 

33.3 , 34.25 , 39.4 , 45.20 , 
பித்தம் 7.59 , 13 74. 44.14 

21.37 
பித்தவுலகு 4.36 , 10.22 

புகழ்ச்சி 37.14 
பித்தன் 11.62 , 12.34 , 25.13, புகு 2,145 , 4.236 , 237 ; 5.36 , 

35 ; 30.5 , 31.27 , 37.31 , 41.22 37 ; 7.41 , 8.29 , 10.65 , 12.53 
பிரமம் 43.4 

56 ; 17.34 , 35 ; 18.14 , 15 ; 
பிரான் 4.177 , 5.33-36 , 265 , 19.21 , 22.10 , 26.29 , 38 ; 

267 , 3 ) 5 . 10.6 , 63 ; 13.30 , 31.9 , 10 
18 40 , 19 4 , 35.6 , 51.11 

புகுது 5368 , 6.37 
பிராட்டி 7.50 , 62 

புகுவி 1.43 
பிரி 5.135 , 191 ; 32.23 , 44.5 , புகை 391 , 6.141 , 35.26 
21.31 , 23.1 , 

புங்கம் 5.284 
பிரியா 34 2 , 6 

புஞ்சம் 16 24 
பிரிவுறா 23.18 

புடை 34.31 
பிரை 21.20 

புடைசூழ் 8.32 , 89 
பிலமுகம் 12.28 

புடைபடு 27,3 
பில்கு 27 34 

புடைபரந்து 4.33 
பிழம்பு 29 26 

புணரிய 3.8 
பிழை 4.12-41 ; 5.263 , 338 ; புணர் 27.4 . 8 etc.. 43.63 . 

6.29 , 89 , 197 ; 10.46 , 24.27 , 51.9 
33.3 , 28 ; 47.9 

புணர்கிலா 5.280 
பிழைப்பு 4.219 

புணர்க்கை 5 280 
பிள 18.30 , 35.19 

புணர்ப்பது 5.281-284 
பிள்ளை 7.73 , 9.66.13.74 

புணை 5.107 , 24.13 
பிற 5.352 , 8.69 , 20.37 , 51.13 புணையாளன் 13.4 
பிற = மற்ற 5.8 , 7.18 , 22 புண் 8.47 , 13.16 , 64 , 25.17 
பிறக்கம் 3-1 , 124 

புண்டரிகம் 7.79 
பிறங்கு 7.71 , 

புண்ணியன் 43.6 , 54 
பிறப்பு 1.7 , 14 ; 4. 13 , 5.45 , 95 ; புது 5.251 , 23.1 
14.30 , 31.17 , 41.13 , 21 

புதுக்கு 7.73 
பிறர் 5.145 , 233; 21.21 

புதுமை 7,33 
பிறவி 3.73 , 5105 , 201 ; 6.139 , புத்தடியோம் 7.11 
68.69 ; 19.31 , 36.13 , 49.12 

புத்தி 13.76 
பிறி 5.146 , 40.14 

புத்தேளிர் 5.54 
பிறிது 5.256 

புந்தி 36.35 , 45.21 
பிறிவு 4.78 , 5.127,24.33 புயங்கன் 4.222 , 5.245 , 6.147 , 
பிறை 6.188 , 8.49 , 23.27 , 18.28 , 45.1 , 5 etc. 
33.3 

புயல் 24.13 


சொல்லகராதி 


175 


புரம் 4.1221 , 6.40 , 14.2 , 4,69 

புனல் 5.29 . 7.52 , 60 ; 13.3 , 
29.25 

15.1 , 23.5 
புரவி 19.24 , 36.34 

புனிதன் 29.34 
புரளு 2.134 , 

3.152 , 4,81 , புனை 5.50 , 54 ; 13.51 , 35.23 , 
5.177 , 7.3 , 8.74 , 24.26 , 45.21 

35.21 , 36 16 , 38.31 , 45.36,37 புன் 7.11 , 44.19 
புராணம் 1.19 

புன்கண் 24.26 
புராணன் 4.221 , 224 ; 33,39 புன்குரம்பை 24,3 
புரி 2.117 , 517 , 369 ; 8.50 , புன்புலால் 37.37 

19.7 , 20.16 , 21.3 , 23.37 , புன்மையர் 5.38 
24.17-29 ; 27.24 , 28.4 , 8 etc ; புன்மையேன் 5.234 
45.36 

பூ 375 , 115 ; 7.48 , 11.27 
புரை 3.5.19,75 ; 5.116 , 19.23 , பூங்கமலத்தயன் 39.1 
20-31 , 22,11 

பூங்கழல்கள் 1 8 , 50.1 
புரைவி 3.168 

பூங்குயில் 14.25 , 20.9 
புலம்பு 10 18 , 32.22 

பூங்கொடியார் 36.35 
புலர் 4.209 , 7.13 , 22 ; 20.1 , பூசல் 14.1 
32.2 

பூசனை 15.9 , 32.26 
புலவோர் 6.81 , 108 ; 20.17 பூசு 594 , 326 ; 12,1 , 3 
புலனாயமைந்தன் 15.18 

பூஞ்சோலை 19.9 
புலன் 3.113 , 4.209 , 5.176 , பூடு 1.26 
6.81 , 95 , 97 , 109 , 117 ; பூணொணா 30.13 
31.37 

பூண் 4.70 , 5 176 , 281 ; 6.12 , 
புலன்கழல் 6.108 

164 ; 7.60 , 12,1 , 16.18 , 17.13 
புலால் 35.9 , 37.37 

14.6 , 30.30 
புலி 3.32 , 4 206 , 43.29 

பூண்கலன் 7.53 
புலித்தோல் 12.9 , 45 

பூண்டு கொண்டு 5.295 , 24.6 , 
புலை நாயேன் 32,22 

34.28 
புலையனேன் 5.382 , 23.9 , பூதம் 3114 , 13.15 , 20.17 , 
புல் 1.26,4.41 , 5.190 

34.28 
37.10 

பூதம் 3.114 , 

13,15 , 20.17 , 
புல்லறிவு 31.13 

31,37 
புல்வாய் 4.207 

பூதலத்தே 2.134 
புவனம் 5.251 , 277 

பூதலத்தோர் 11.18 
புவனி 2.25 , 3.61 , 20.37 

பூதலர் 5.326 
பூத்தாண் 38.31 

பூத்து 15.1 
புழு 1.26 , 53 ; 5.189 , 220 , 224 ; பூப்புரை 3.75 
26.25 

பூப்போது 27.40 
புழுக்கண் 24.3 

பூமழை 49.21 
புளியம்பழம் 25.18 

பூமி 20.37 
புள்ளி 12.73 

பூமுடி 6.19 
புறத்தார் 1,8 , 8.7 

பூம்புலன் 7.52 , 60 
புறம் 1.53 , 5.234 , 340 , 

341 பூம்பொழில் 6.39 
346 ; 6.7 , 25.17 , 34.28 

பூவல்லி 2.134 , 13.4 , 8 etc. 
புறம்போக்கல் 5.247 

பூவேறுகோன் 10.1 , 77 
புற்று 8.20 , 23.5 , 35.1 

பெண் 2.78 , 3.57 , 5.115 , 19.23 , 
புனம் 11.38 

49.19 


- 


புவன் 5.36 
புவி 4.21 


176 


திருவாக்கம் 


- 


பெண்டிர் 5.166 

பேயேன் 10.46 
பெண்டீர் 10.21 

பேய் 1.28 , 4.68 . 
பெண்ணாளும் 8.58 

பேய்த்தேர் 3.79 , 15.1 
பெண்ணுரு 4.152 

பேரா 5.346 , 31.26 , 32.23 , 36 
பெண் திரு 12.49 

பேராசை 8.12 , 13.37 
பெண்பால் 43.22 

பேராளன் 8.9 , 24.9 , 47.4 
பெண்மை 6.88 

பேரானந்தம் 32.36 
பெம்மாள் 4.200 , 21.6 , 34.15 பேரி 3.83 
பெயர் 2.122 , 3.12 , 134 ; 6.100 பேரின்பம் 19.31 , 36.12 
பெய் 12.6 

பேர் பெரிய 3.103 . 4.18 
பெய்கழல் 1.7 , 5.395 , 26.29 , பேர் பெயர் 4.199 , 7.40 
36.12 

25.27 , 39.9 
பெய்வளை 7.56 

பேர்த்தும் 7.33 , 8.101 , 38.32 
பெரியவர் 5.263 , 383 ; 6.24 பேர்ந்தும் 5.274 
பெரியான் 4.177 , 5.70 

பேழ்கணி 45.28 
பெரியோன் 3.6 , 38,107 

பேறு 3.18 , 5.206 
பெருகு 11.57 , 32.39 , 43 

பைத்து 6.167 
பெருக்கம் 42.27 

பைந்நா 34.1 
பெருக்கு 6.89 , 37.10 , 47.28 பைம் 7.49 , 53 ; 10.70 , 19.13 , 
பெருங்களன் 5.139 

44.13 
பெருஞ்சீர் 1.24 

பையரவு 9 48 
பெருமாநிலம் 27.22 

பையவே 51.26 
பெருமான் 1.48 4.222 , 5.33 , பொக்கம் 7.175 
10.31 , 18.4 , 19.3 , 20.4 

பொங்கரவம் 5.258 , 12.1 
பெருமிகை 14.6 

பொங்கு 7.51 , 52 : 8.2 , 9.29 , 
பெருமை 2.92 , 5.274 , 5.187 , 

56 ; 13.60 
24.5 

பொங்கு கங்கை 24.6 , 42.12 
பெறல் 3.95 

பொச்சை 4133 
பெறு 2.39 , 3.55 , 5.46 , 206 , பொடி 5,228 , 

355 ; 12.12 , 
3.58 6.37 , 22.38 , 25.4 , 13.12 , 17.13 
26.35 

பொடியாகு 47.2 
பெற்றி 3.57 , 182 ; 7.33 , 8.115 

பொடியாடீ 25.18 
பேசு 4.47 , 592 , 93,310 ; 10.18 , பொதி 6.104 , 26.25 , 42.29 
12.1 , 3 ; 21.20 , 22 

பொது 2.128 , 141 
பேச்சு 47 21 

பொதும்பு 6.140 , 141 
பேணாநிற்பேன் 21.22 

பொத்து 6.25 
பேணினர் 34.20 

பொத்தை 26.25 
பேணு 8.58 , 110 

பொந்து 13.8 
பேணுமின் 36.12 

பொய் 1.37 , 5.290 , 321 , 356 , 
பேண் 30.15 

357 , 358 ; 6.24 , 22.10 , 26.25 , 
பேதம் 4.57 , 5.310 , 30.21 

41.9 , 13 ; 45.36 , 51.9 
பேதாய் 12.35 . 27.34 

பொய்கை 7.41 , 48 ; 15.1 29.7 
பேதி 7.56 , 31,38 , 43.55 

பொய்தீர் 3.22 
பேதை 7.28 , 38 

பொய்ம்மை 5.274 
பேதைகுணம் 15.2 , 31.19 பொய்ம்மையேன் 5.290 ; 6.25 
பேதைமை 15.45 

பொய்யன் 5.206 , 208 , 249 ; 
பேதையேன் 5.310 

9.47 , 35.1 
பேயன் 5.92 , 23.27 

பொய்யாய 10.65 


போது 


போது = 


சொல்லகராதி 

177 
பொரா 22.11 

பொன்னே 5.209 
பொரு 3.85 , 6.116 , 24.15 போ 5.340 , 24.2 , 45.4 , 6,10,12 
பொருகடல் 23.29 

போகம் 5284 , 285 ; 7.78 , 
பொருட்டு 5.160 . 37.4 

37.14 , 41.17 , 51.9 
பொருட்படுத்த 10,79 

போகீர் 46.5 
பொருத்தம் 5.368 , 369 

போக்கல் 5.247 
பொருந்து 5.51 , 30.13 , 41.13 போக்கு 1.43 , 6.37 , 7.14 , 20.17 , 
பொருப்பு 4.192 

37 ; 23.22 
பொருளன் 21 30 , 29.34 , 38.30 போதல் 5.36 , 6.95 , 17.35 
பொருள் 1.93 , 3.118 , 4.43 , போதாரமளி 7.3 , 5 
5.165 , 190 ; 6.24 , 64 , 65 ; போது 

போது = வா 5.85 , 369 
7.33 , 54 ; 8.70-72 ; 12.52 , 

பற்று , அமை 9.21 , 
20.1 , 25.2 , 26.33 , 34 , 38 ; 33.8 , 9 
37.3 14 , 25 ; 49.27 

போது 

பொழுது 33.26 
பொருள்பற்றி 15.9 

மலர் 5.101 , 398 ; 
பொலாமணி 35.11 

6.119 , 13.53 , 16.36 , 23.29 , 
பொலி 2.50 , 145 ; 6.36 , 37 ; 27.35 , 43.50 , 53 

7.62 , 8.67 , 16.38 , 19.38 , போந்து 5.209 , 8.2 , 21.7 , 27.22, 

22.22 , 35.26 , 42 12 , 45.34 51.26 
பொலிவு 2.30 , 37.14 

போந்தேன் 5.341 , 345 
பொல்லா 1.25 , 5.202 , 233 ; போர 45.36 
24.3 

போரேறு 5.208 , 209 ; 23.22 
பொல்லாமணி 5.37 , 25.2 , போர் 6.81 , 13.40 , 61,73 ; 16.6 , 
27.4 , 8 etc. 

43.58 , 45.34 
பொல்லாமை 30.23 

போர்த்தல் 9.70 
பொழி 7.64 , 24.13 , 49.21 போல் 5.249 , 11.29 , 34.21 
பொழில் 3.44 , 5.117 , 6.39 , 67 ; போற்றி 1. 11-16 , 5.3 , 7. 77-80 

8.89 , 18.37 , 19.5.20.27 போற்று 3.123 , 5.176 , 237 , 295 : 
பொழுது 1.2 , 37.10 

13.66 , 50.2 
பொள்ளல் 6.95 

போனகம் 9.68 , 13.48 
பொறித்தல் 11.27 

போன்று 7.17 , 50 
பொறு 3.123 , 5.338 , 6.24 , 156 , பௌவம் 5.105 

163 ; 10.45 , 24.6 , 32.10 , 33.3 மகத்தியமான் 14.40 
பொறுக்கிலேன் 23.2 ) 

மகம் 21.11 
பொறுக்கை 5.263 

மகள் 9.50 , 14.37 
பொற்சிலை 5.51 

மகன் 9.51 
பொற்சுண்ணம் 9.4 , 8 etc. மகிழ் 1.9 , 19 ; 2.80 , 9.24 , 13.70 ; 
பொற்பதம் 6.147 

19.24 
பொற்பாதம் 5.205 , 7.78 மகிழ்ச்சி 6.169 
பொற்பாவை 12.49 

மகுடம் 34.24 
பொற்பு 10.1 , 45.26 

மக்கள் 10.21 , 14.47 
பொன் 27.1 , 38,20 

மங்கை 2 • 26 , 5.259 , 266 ; 6.164 , 
பொன்மேனி 8.48 

9.27 , 15.29 , 41.17 , 21 ; 42.7 , 
பொன்னகர் 5.209 

மஞ்சள் 9.34 
பொன்னங்கழல் 5.236 , 350 ; மஞ்சன் 4.183 , 19.18 
10.4 

மஞ்சு 16.20 , 35.33 
பொன்னம்பலம் 21.3 , 30 

தி -12 


178 


திருவாசகம் 


மடி 14.48 


மஞ்ஞை 16.11 

மத்தர் 3.153 
மடங்கு 6.72 , 73 

மத்திடு 5.158 
மடநல்லாள் 43.14 

மத்து 6.116 , 117 ; 24.21 
மடநெஞ்சே 5.129 

மந்தம் 6.143 
மடந்தை 6.147 

மந்திரம் 2.100 - 
மடம் 9.29 

மயக்கு 2.133 , 

10.35 , 22,1 , 
மடல் 6.52 

29.33 , 30.26 , 49.17 
மடவரலியர் 26.2 

மயங்கு 3.153 , 

, 5.245 , 8.98 , 
மடவார் 38.21 , 49.11 , 51.17 10.6 , 14.45 , 31.1 , 45.38 
மடவாள் 5.66 

மயல் 5,348 , 11.43 , 49.27 

மயிர்க்கால் 3.170 
மடு 5.318 , 6.103 , 7.51 , 47.11 மயில் 4.30 , 16.40 
மட்டு 3.89 , 5.318 , 6.43 , 53 , மரகதம் 3.124 , 31.39 
129 ; 42.7 

மரக்கண் 23.15 , 35 
மண 6.147 

மரணம் 10.35 
மணவாளன் 6.160,20.22 , 33.13 மரம் 1.26 , 3.87 , 5.84 , 6.9 , 
மணாளர் 17.9 , 18.16 

14 26 - 
மணாளன் 4.135 , 183 

மரு 2.80 , 10.54 , 38.33 
மணி 1.3 , 3.124 , 5.96 , 215 ; மருகன் 9.24 , 

6.21 , 41 ; 15.51 , 16.16 , 25 2 , மருங்கு 5.266 , 7.42 , 21.28 
10 ; 26.27 , 27.4.8 etc. 28.5 , மருந்தினன் 6.72 
45 31 , 50.15 

மருந்து 4.116 , 7.15 , 11.74 , 
மண் ! .23 , 2.4 , 47 ; 3.26 , 5.29 , 23.31 , 34. 30. 37.2 

57,297 ; 8.47 , 13.62 , 26.23 , மருவு 3.48 , 11.7 , 19.18 , 19 ; 47.4 
37.6 , 41.1 , 9 ; 51,13 

மருளனேன் 28.28 , 29.33 
மண்கள் 49.2 

மருள் 3.154 , 21 31 , 28.23 
மண்டபம் 5.195 

32.11 , 45.38 
மண்டலம் 8.45 

மலங்கு 1.55 , 30.9 
மண்டு 2.135 

மலம் 1.54 , 2.111 , 4.28 , 5.215 , 
மண்டை 40.3 

6 116 , 7.50 , 19.15 , 27 ; 30.9 , 
மண்ணகம் 5.381 , 20.34 

26 ; 34.21 , 51.3.34 
மண்ணாள் வான் 5.46 

மலர் 1.62 , 3.90 , 142 ; 4.3 , 9,84 ; 
மண்ணோர் 11.14 

5.205 , 207 , 370 ; 6.41 , 8.2 , 
மதம் 3.155 , 4.17 , 52 

87 , 101 ; 9.31 , 14.52 , 20.2 , 
மதர் 4.31 

6 ; 42.8 
மதி 3.21,153 ; 4.15-17 , 5.33 , மலி 2.127 , 4.187 

46,129,157 ; 6.14,9.73 , 10.6 , மலை 1.16 , 2.9 , 84 , 100 , 124 ; 
34.23 , 40.25 , 42,17 , 45,38 , 4.53 , 5.103 . 6.103 , 158 ; 
46.2 , 49.17 

9.24 , 14.56 , 19,18 , 20 
மதிப்பிள்ளை 9.66 

மலைத்தலைவன் 6.160 
மதியம் 17.37 

மலைநாடு 4.189 
மதியன் 6.183 

மல்கு 11.40 , 42.31 , 43.79 
மதில் 8.32,9.19 , 12.59 , 13.55 மல்லல் 5.107 
மது 5.251 , 6.52 , 135 ; 20.27 மழ 5.365 , 28.40 , 39.6 
மதுகரம் 5.63 

மழுங்கு 7.70 
மதுரையர் 36.8 

மழை 6.185 , 7.64 , 49.21 
மத்தம் 4.37 , 5.10 , 9.73 , 17.37 , மற 7.3 , 10.26 , 11:31 , 15.29 , 
47.22 

24.17 . 28.23 , 36.5 , 49.2 


சொல்லகராதி 

119 
மறப்பி 33.13 

111 ; 19.10 , 43.1 
மறி 36.8 , 49.9 

மாதேவன் 7.2 
மறிகடல் 23.35 

மாய , மாயம் , மாயா 1.14 , 51 , 
மறு 5.376 , 6.20 , 21 ; 36.8 

4.44 , 45 ; 5.168 , 11.14, 13.11, 
மறுகு 4.66 

36.21 , 25 ; 41.9 , 42.17 , 
மறுமாற்றம் 34. 16 

45.10 , 46.4, 49.17 
மறை 1.50 , 51 ; 4.94 , 5.337, மாயனே 23.25 

377 ; 12.2 , 13.49 , 22.18 , 36.6 , மார்பன் 43.57 
41,11 , 43.1 

மார்பு 29.18 
மறைத்திறம் 3.130 

மாலை 2.113 , 6.119 , 189 ; 8.90 , 
மறையான் 8.49 

9.1 
மறையோன் 1.44 , 2.21,3 149 . மால் = மயல் 2.133 , 5.10 . 
4.179 , 5.337 , 16.38 , 33.40, 

. 

103 ; 45.30 , 47.7 , 18 
47.18 

மாவடு 24.29 
மற்று 5.257 , 35.37 ; 47.32 

மாவுரி 28.36 
மனக்கடையாய் 50.3 

மாளா 5.76 
மனத்தடியார் 24.2 

மாளிகை 16.17 
மனத்தமுதாம் 10.25 

மாள் 5.296 , 51.10 , 13 
மனத்திடை 22 18 

மாறாடு 5.127 
மனத்துணை 6.155 

மாறு = வேறுபாடு 35.6 
மனத்தேன் 5.192 , 223 ; 34 , 16 மாறு = பகை 5.129 , 6.40 , 41 ; 
மனம் 1.56 , 5.349 , 8.25 , 24.2 7.31 , 22.1 
மனிதன் 1.28 

மாறு கைம்மாறு 5.361 , 6.169 , 
மனை 10.31 

47.25 
மன் 16.16 , 22.18 

மாற்றம் 1.45 , 81 ; 34.16 
மன்னவன் 6.168 , 169 

மாற்றார் 19.26 
மன்னன் 1.14 , 5.296 , 392 ; மாற்று 30,9 , 31.21 
20.19 , 33.13 

மானம் 4.167 , 15.29 . 46.2 
மன்னான் 8.111 

மானிடன் 6.183 
மன்னு 2.9 , 4.128 , 6.3 , 11 etc : மானுடம் 4.13, 5.363 , 20.22 

8.29 , -16.16 , 17.22 , 23 ; 31.9 , மானுடர் 8.79 
34.7,1letc . 

மான் = பெரியோன் 5.360 
மா 2.9 , 18.44 , 116 ; 3. 124 , 

மான் 3.80 , 4.135 , 5.158 , 217 , 
5.214 , 6.94 , 9.33 , 10.3 , 337 ; 6.157 , 7.21 , 18.16 ; 
47.34 , 49.21 

32.37 , 33.13 
மாசு 16.2 596 , 37.38 

மிகு 1.23 
மாசுணம் 9.75 

மிகுதி 3.7 
மாடம் 16.17 , 20 ; 18.9 , 43.14 

மிகுத்து 3.73 
மாடு 9.11 , 26.1 , 41.17 

மிகை 12.20 , 14.6 
மாட்டா 5.203 , 215 ; 20.33 மிக்க 5.121 , 178 
மாணி 15.7 

மிக்காய் 1.79 
மாண்ட 11.41 , 42.44 

மிக்கார் 6.190 
மாண்டிலேன் 5.370 

மிசை 2.27 
மாண்டு 11.43 

மிடற்றன் 10.33 
மாண்பு 8.56 

மிடை 6.162 , 25.13 
மாதர் 4.34 , 24.15 

மிண்டு 4.54 , 6.13 ) 
மாதா 4.13 

மிதி 40,26 
மாது 2.107 . 5.118 , 7.2 , 8.39 . மிலை 5.347 , 6.118 , 119, 159 


180 


திருவாசகம் 


N 


மிழற்று 18.24 

முந்தை 1.20 , 5,314 
மிளிர் 1.38 , 3.72 , 6.14 , 85 ; முப்புரம் 9.71 , 14.1-3 
26.19 

மும்மலம் 2.111 , 30.26 
மின்னவன் 6.170 

மும்மை 51.34 
மின்னார் 5.350 

முயங்கு 8.98 
மின்னியல் 49.22 

முயங்குவி 40.7 
மின்னொளி 3.69 , 125 

முயல் = முயற்சிசெய் 3.127 , 
மீ , மீது 2.7 , 3.92 , 49.23 

21.5 , 23.13 , 51,1 
மீட்டு 1.87 , 5.112 

முயல் 

ஒரு மிருகம் 6.138 
மீண்டு 2.117 

முரண் 4.6 , 118 
மீமிசை 4.207 

முரல் 5.63 , 6.143 , 20.7 , 49.22 , 
மீள் 5.376 

29 
மீனவன் 36.22 , 38 

முருடு 23.15 
மீன் 6.101 

முருட்டு 40.29 
மீன்விசிறு 8.11 , 43.23 , 49.4 முலை 4.34 , 5.210 , 6.164 , 7.60 
முக 11.57 , 15.1 , 35.26 

8.61 , 16.18 , 29.17 . 40.37 
முகத்தால் 12.24 , 26.27 

41.6 , 50.17 , 51.9 
முகத்து 5.393 , 20.2 

முழங்கு 3.74 , 19.30 , 28.35 , 
முகந்தரூ 21.12 

49.14 
முகம் 2.20 , 4.1 , 5.227 

முழுகு 6.161 , 173 
முகவொளி 25.23 

முழுச்சோதி 26.27 
முகில் 3.67 , 4.127 , 29.13 

முழுது 2.33 , 6.172 , 173 ; 37 . 
முகேர் 7.41 

2,6 
முக்கண் 9.20 , 29.29 , 33.12 முழுதும் 3.12 , 5.24 ; 25 , 381 ; 
முஞ்சுதல் 4.19 

22.7 , 27.37 
முடி 

தலை , கிரீடம் 4.4 , 5 ; 5. முழுதோன் 3.29 
25 , 391 ; 6.15 , 19 ; 18.3 முழுமுதல் 11.73 , 13.75 , 21.12 , 
முடி கட்டு , நிறைவேற்று 5 . 

13 
224 , 225 : 21.4 , 12 ; 40.7 

முழை 6.166 
முடியன் 5.391 

முளை 10.29 , 22.29 
முடிவு 5.88 , 22.7 , 32 6 

முளைக்குடம் 9.1 
முடை S.224 , 32.6 , 37.6 

முறி 148 
முட்டாது 5.17 , 21 ; 41.5 முறிசெய் 13.31 
முட்டிலேன் 5.147 

முறுவல் 9.20 , 25 , 23 , 35.13 
முண்டம் 9.30 , 17.25 , 35.35 முறை 3.127 , 178 ; 21.10 
முதலை 6.161 

முறையே 3.163 ; 4.179 , 5.88 , 
முதல் 3.113 , 4.1 , 5.88 , 108 ; 372 ; 6.163 , 33.3 , 44. 15 
13.75 , 20.1 , 21.4 , 13-15 ; முற்றிலா = முதிராத 5.135 
22.7 , 27.38 

முற்று முடிவு 3.145 , 8.109 , 
முதல்வன் 4.8 , 94 ; 5.118 , 21.4 , 9.79 
27.38 , 29.29 

முனம் 30.22 
முத்தன் 4.122 , 22.7 , 25.23 , முனி 4.79 
29.29 

முனிவர்குழாம் 11.43, 16.13 
முத்தி 19.19 , 36.24 , 42,23,51.1 முனிவன் 1.29 , 4.3 , 5.214 , 
முத்து 7.9 , 9.1 , 37 ; 16.1 , 26.27 29.29 , 44.10 
முந்தி 5.187 

முனிவு 3.133 , 4.43 , 32.6 
முந்து 5.361 , 18.19 , 20.29 , முனே 30.28 
36 , 20 

முனைவன் 5.88 , 108 , 147 


சொல்லகராதி 


181 


மூ 4.2 


மை 


முன் 4.32 

மென்கனி 5.374 
முன்பு 22.7 

மென்முலையாள் 5.210 
முன்னம் 21.5 , 35.25 

மேகன் 3.95 
முன்னவன் 6.172 , 35.27 / 

மேதகு 3.23 . 9.34 
முன்னான் 5.394 , 8.109 

மேதாமணி 27.35 
முன்னில் 21.4 , 5 

மேய 3.116 , 11.5.18.7 , 43.1 , 
முன்னு 7.64 

47.12 , 15 
முன்னை 7.33 

மேயான் 4.204 , 8.39 , 31.11 
முன்னோன் 3.29 

மேலாய 8.55 , 12.32 

மேலை 5.169 , 8.35 
மூக்கு 28.19 

மேல் 14.52 , 47.29 
மூடு 1.51 , 53 ; 25.17 

மேல்விளங்கு 19.39 
மூதாதை 5.118 
மூதூர் 2.1 , 3.158 , 42.14 

மேவு 5.120 , 207 , 362 , 367 

மேவுதல் 32.16 , 17 
மூத்தற 37.6 

மேற்கொண்டான் 5.28 , 8.17 , 
மூத்தானே 38.29 

36.10 , 25 
மூத்து 37.6 
மூப்பு 27.38 , 31.26 

மேற்பட 3.4 

மேனி 2 33 , 51 , 112 ; 5.236 , 
மூரி 6.173 

371 ; 6.115 , 8.48 , 51 ; 10.80 , 
மூர்க்கம் 51.1 
மூர்க்கனேன் 5.108 , 314 

17.1 , 1826 , 30.17 , 35.14 , 

49.11 
மூர்த்தி 2.121 , 5.118 , 37.19 , 

மேன்மேல் 3.92 , 5.67 , 120 
27 ; 42.2 , 5 

கருமை , அஞ்சனம் 
மூலம் 2.111 , 36.20 

5.291 , 6.27 , 7.43 , 8.67 , 14 ; 
மூவர் 5.15 , 118 ; 8.109 

9.45 
மூவிலை 6 36 , 39.5 
மூவுலகு 6.34 

மை = மையல் 4.218 , 6.93 , 
மூளை 25.5 

41,1 , 51.10 
மூன்று 13.21-24 

மைந்தன் 5.18 

மைப்பு 20.22 , 41,27 
= உடல் 5.1,367 ; 34.2 

மொட்டித்து 4.84 
= உண்மை 1.32 , 2.66 , 

மொட்டு 29.29 
4.88 , 5.292 , 8.70 , 10.20 , 66 ; 

மொத்துண் 8.47 
35.1 , 42.17 , 51.9 

மொய் 6.96 , 7.41 , 9.37 , 25.6,9 
மெய்க்கருணை 20.39 

மொழி 2.13 , 7.13 , 8.103 , 19.25 , 
மெய்ஞ்ஞானம் 1.38 

33 ; 38.5 
மெய்மற 7.3 

மொழியர் 17.1 
மெய்ம்மை 5.293 , 362 , 367 ; மொழியார் 6.17 
9.77 , 33.19 

மொழியாள் 28.17 
மெய்யவன் , மெய்யன் , மெய் யாக்கை 25.17 33.35 
யான் 1.34 , 86 ; 5.207 , 356 , 

யாத்திரை 4.29 
400 ; 6.26 ; 8.77 , 18.31 , 29.25 , 

யாவரும் 20.12 
41.4 

யாழினர் 20.13 
மெலி 6.38 

யானை 4.11 , 5.161 
மெல்லடி 9.27 , 28.21 

யான் 5.59 , 31.19 
மெழுகு 4.60 , 5.55 , 350 ; 7.26 . யோகம் 37.1 , 14 
9.9 , 23.13 , 25.31 

யோகி 46.6 
மெள்ளனவே 6.96 

யோகு 12.36 
மென் 6.138 , 8.103 , 18.16 யோனி 4.12 


மெய் 
மெய் 


182 


திருவாசகம் 


வகிர் 9.6 , 24.29 

வராகம் 30.17 
வகு 3.114 , 49.17 

வரி 9.29 , 40.37 
வகை 3.17 , 5.192 , 33.18 , 20 ; வருக 28.4 , 8 ect 
42.17 

வருதருதுன்பம் 4.23 
வசம் 33.30 

வருத்தம் 5.370 
வஞ்சகம் 5.382 

வருந்து 3.129 , 130 ; 4.33 , 
வஞ்சம் 22.1 

5.48 , 49 , 52 ; 21.31 
வஞ்சனேன் 5.289,317 

வரை 3.68 , 88 ; 5.156 , 6148 , 
வஞ்சனை 1.55 

35.21 
வஞ்சி 6.41 

வரையற 3.77 
வஞ்சிக்கொம்பு 6.76 

வரையாடு மங்கை 11.22 
வடிவு 5.99 , 6.103 , 13,74 

வலக்கை 9.35 , 66 
வடு = புண்தழும்பு 12.14 வலன் 6,36 
வடு = பிஞ்சு 9.6 , 24 29 

வலி 6.40 , 11.26 
வட்டம் 9.73 , 42.8 

வலியன் 10.41 
வணங்கு 1.18 , 5.296 , 297 , 299 ; வலை 3.42 , 6.156 , 157 ; 24.25 , 

13.25 , 20,22 , 24.23 , 41.5 , 25.37 , 43.23 , 48.9 , 49.4 
21 ; 45.23 

வல்லசுரர் 1.29 
வண் 20.34 

வல்லன் 36.22 
வண்கொங்கை 9.29 

வல்லாட்டு 40 31 
வண்டு 3.91 , 6.143 , 7.53 

வல்லாய் 20.40 
வண்ணம் = வகை 5.96 , 9.32 , வல்லாளன் 8.26 , 31.14 
42 ; 15.4 

வல்லேன் 5.342 
வண்ணம் = குணம் 10.15 வல்லை 5.376, 28.13 , 16 
வண்ணம் உருவம் , வனப்பு வல்லோன் 3.108 
5.99 , 7.13 

வல்வினை 6.73 , 148 ; 13.11 
வண்ணம் = நன்மை 5.308 

வழங்கு 24.37 , 36.20 
வண்ணம் = நிறம் 5.97 

வழி 2.117 , 5.344 , 6.20 , 22.1 , 
வண்ணம் = படி 21.4 , 51.2 , 50.11 
6 , 8 , 11 , 15 , 31 

வழிமுதல் 21.14 
வந்த 6.57-60 

வழியடியோம் 7.42 , 
வந்தனை 5.102 , 103 

20.34 
வந்தி 24.34 , 32.37 , 47.35 வழியற்றேன் 5.99 , 32.42 
வந்து 5.171 ; 46.4 , 8 ; 47.25 

வழு 42.32 
வம்பனேன் 5.230, 372 ; 28.5 வழுத்து 4.9 , 10 
வம்பன் 41.33 

வளம் 3.2 , 34.8 
வம்பு 40.22 

வளருதியோ 7.2 
வம்பென 37.2 

வளர் 4.87 , 5.383 , 6.12 , 13 ; 
வம்மின் 9.6 , 34 , 18 , 42.39 

7.56 , 20.27, 28.16 , 31.34 , 
வயம் 31.1 

38.33 
வயல் 3.93 , 20.3 , 19 ; 34.31 வளர்ப்போன் 3.48 
வயனம் 12.14 

வளி 3.11 , 4,140 , 5.57 
யிரம் 26.27 , 29.21 

வளை 7.47 , 10.71 , 11.77 , 14.1 
வயிற்படுத்து 2.95 

வளைக்கையன் 23.39 
வயின் 3.28 , 83 , 132 

வளைக்கையார் 35.9 , 42.11 
வரக்கூவாய் 18. 4 , 8 etc. வளையீர் 16,24 
வரம்பு 4.41 , 5.193 

வள்ளல் 5.249 , 10.74 , 13.75 

18.14 , 48.6 


12. 48 , 


வரவு 20.17 


சொல்லகராதி 


183 


10.41 , 


11.45 , 


வற்றன் மரம் 32.42 

20.34 ; 21.11 , 28.14 
வற்றி 6.53 , 23.6 

வாழ்க 1.1-5 ; 3.95-105 
வற்றியும் 8.20 

வாழ்கிலேன் 28.4 , 12 
வனப்பு 31.14 

வாழ்க்கை 5.241 , 25.21 , 38.40 
வனமுலையீர் 16.5,36425 

வாழ்த்து 5.60 , 6 ; 7.2 , 9.14 , 
வன்குயில் 18.21 

59 ; 13.25 
வன்செவி 7.2 

வாழ்முதல் 6.91 , 155 , 160 ; 
வன்பராய் முருடு 23.4 

20.1 
வன்புலால்வேல் 35.9 

வாழ்வி 37.2 
வன்மத்திட 34.21 

வாழ்வு 4,121 , 5.5 , 260 , 264 ; 
வன்னெஞ்சம் 7.28 . 

37.2 , 41.1 , 49.1 
14.19 

வாளரவு 3.70 , 72 ; 29.34 , 35.1 
வா 11.26 , 42.43 

வாளா 7.28 , 27.1 
வாக்கு 5.102 , 301 , 313 ; 38.18 வாளி 35.37 
வாங்கு 2.18 , 5.271 , 6.13 , வாள் = ஒரு ஆயுதம் 28.13 , 36 , 
31.35 

15 
வாங்குவாய் 5.382 , 25.22 

வாள் = 

ஒள் 5.258 , 9.41 , 19 . 
வாசகம் 11.43 , 34.10 

19 , 35 21 
வாசகன் 43.1 

வாள்வீசு 19.19 
வாடு 5.214 , 8.101 , 

வானகம் 4.136 , 9.66 
17.16 

வானத்தொழும்பர் 6,175 
வாட்டடங்கண் 7.1 , 9.29 , 46.1 வானவர் 4.1 , 5.61 , 169 ; 12.16 
வாணிலாப்பொருள் 5.174 வானவர் கோன் 14.27 
வாணுதல் 3.155 , 12.49 

வானவூர் 46.4 
வாயவன் 2.15 

வானாடர் 5.377 , 12.48 , 13.20 . 
வாயில் 1.54 , 5.382 

16.8 
வாய் 2.15 , 5.106 , 209 , 318 ; வானோர் 2.4 , 8.13 , 10.6 

6.5 , 18 ; 7.3 , 57 ; 13.12 , 25 ; வான் 3.23 , 5.46 , 57 , 252 , 277 ; 
14.43 , 19.13 , 22.19 , 24.14 , 11.69 
25.39 , 27.11 , 28.19 , 34.29 , 

வான் சுறவு 

5.106 , 12.40 , 
41.10 , 22 

29.19 
வாய்தல் 36.23 

வான் புரவி 19.24 
வாய்ப்பு 4.218 

வான் வந்த 8.19 , 24 ; 19.15 
வாராமே 46.4 , 8 

வான்றழல் 29.18 
வாரி 4.132 

வான்றேன் 3.180 
வாரியன் 8.12 

வி வீ = மலர் 6.136 
வாரு 14.44 . 24.37 

விகாரம் 10.23 , 49.9 
வாருடை 18.35 

விகிர்தன் 4.96 , 105 ; 29.25 
வார் 5.210 , 6.12 

விக்கு 24.38 
வார்கடல் 4.10 , 28.4 

விசிறு 8.11 , 43.23 
வார்கலை 7.47 

விசும்பு 5.171 , 15.17 , 27.25 
வார்கழல் 13.25 

விசும்புள்ளார் 8.7 
வார்சடை 9.5 

விசை 2.135 
வார்த்தை 5.102 , 7.47 , 23.6 

விச்சு 5.381 
வார்பொழில் 29.37 

விச்சுக்கேடு 5.321 
வாழி 24.23 

விச்சை 5.103 , 112 , 113 , 320 . 
வாழை 6.135 

374 , 380 
வாழ் 5.61 , 76 , 77 ; 19.18 , 

19.16 , விச்சையன் 6.122 


184 


திருவாசகம் 


விடக்கு 5.162 

விரதம் 4.50 
விடங்க 6.74 

விரலாள் 28.29 
விடம் 4.40 , 6.26 , 23.25 

விரலி 20.30 
விடர் 6.150 

விரவார் 6,30 , 46 
விடலேன் 6.150 

விரவு 2.16 , 5.67 , 36.33 
விடலை 5.241 

விரி 3.4 , 44 ; 4.125 , 5.81,6.150 , 
விடல் 6.50 , 125 

39.7 
விடவுள் 5.254 . 

விரிகடல் 33.19 
விடு 3.136 , 144 ; 5.234 , 6.2,6 விரிசுடர் 18.31 
etc. 

14.7 , 33.35 , 37.5 . விரிதலையேன் 6.34 
45.13 

விரிப்பி 6.194 
விடேங்கள் 5.299 

விருகம் 1.27 
விடேல் 6.176 

விருத்தன் 5.242 
விடை 5.259 , 6.31 , 34.11 , விருந்தாயே 30.8 
37.5 

விருந்தினன் 2.60 , 6.70 
விடைப்பாகா 1.34 , 34.2 

விருப்பன் 2.87 
விடையவன் 6.2 

விருப்பு 5.320 , 33.24 
விடையன் 13.61 

விருப்புறு S.320 , 15.11 
விடையாய் 5.81 

விருப்பெய்து 20.39 , 279 
விடையான் 8.30 , 39.7 

விரும்படியார் 6.54 , 20.35 
விட்டில் 6.17 

விரை = வாசனை 4.105 , 5.1 , 
விண் 1.23 , 2.4 , 5381 , 8.55 , 6.130 , 142 ; 41.35 
18.30 , 28.1 , 49.4 

விரை = ஆசைப்படு 5.42 56 . 
விண்ணகம் 20.33 

விலக்கிலை 36.23 
விண்ணவர் 37.5 

விலங்கல் 6.114 
விண்ணோர் 3.18 , 5.81 , 189 , விலங்கு = 

விலகு 6.110 , 30.10 
6.78 , 11.73 

விலங்கு 

= தடை 1. 56 
விண்படு 13.15 

வில் சிலை 2.32 , 14.1 , 29.25 
விண்பால் 5.297 . 12.36 

வில் 

2.38 , 6.69 , 
விதலை 6.162 

வில்லி 9.19 , 43.41 , 49.27 
விதியடியேனை 5.166 , 23.17 விழி 5.110 , 6 : 186 , 29,10 , 35.29 
விதியின்மை 24.38 

விழு 5.315 , 6.6 , 20.33 
விதிர் 4.67 

விழுங்கு 3.167 , 6.66 , 14.19 , 24 
விதிர்விதிர் 5.1 

38 
விதிவகை 45.9 

விழுது 6.174 
விதுவிதுப்பேன் 6.134 

விழுத்தொண்டர் 6.126 
வித்தகம் 2.49 

விழுப்பொருள் 7.15 , 20.33 , 
வித்தகன் 7.59, 8.104 , 10.24 , 49 27 
31.28 

விழுமியது 37.18 
வித்து 3.93 , 6.118 , 11.73, 30.3 , விழைதருவேனை 6.182 
42.37 

விளங்கு 1.23 , 2.3 , 6.10 , 18.12 , 
வித்தை 26.37 

19.39 , 31.28 , 36.21 
விய 3.154 , 5.71 , 6.178 

விளம்பு 41.4 , 8 
வியப்பு 8.54 

விளரி 6.38 
வியன் 6.34 , 94 , 102 ; 8.45 , விளாவு 40.33 
16.17 , 29.14 , 34.14 

விளை 2.14 , 32 ; 4.125 , 141 ; 14-1 , 
விமலன் 1.34-36 , 4.106 , 29.14 30.3 , 10 ; 31.30 , 37,9 , 49.27 
விம்மு 7.3 

விளையாடு 7.6 , 46 ; 21.27 . 31.28 


விலை கூறு 


சொல்லகராதி 


185 


விளையாட்டு 7.43 

வெந்துயர் 3.71 
விளைவு 5.381 

வெந்நீர் 6.161 
விள்( ளு ) 5.287 , 315 ; 6.6 , 54 ; வெம்பு 6.78 
43.18 

வெம்போர் 6.81 
விறல் 6.2 

வெம்மை 3.22 
விற்று 5.134 

வெய்ய 14.19 
வினவு 18.2 

வெய்ய கூற்று 6.98 
வினை 1.20 , 4.12 , 5.77 , 84 ; வெய்யவினை 47.1 

13.11 , 14,39 , 31.5 , 42.33 , வெய்யாய் 1,36 
47.1 

வெரு 6.102 
வினைக்கடல் 35.5 

வெருவரு 35.5 
வினைக்கேடன் 5.85 , 30.10 , 

வெருவு 6.30 . 46 ; 27.9 
34.2 , 13 

வெருளு 32.12 
வினையனேன் 37.5 

வெருள் 6.66 , 24.19 
வினையினேன் 5 84 , 6.32 

வெல் 26.11 , 36.37 
வினையேன் 1.25 , 50 ; 6.42 

வெல்க 1.6-10 
வீசு 19.19 , 25.33 , 35.26 , 49.4 வெல்கொடியோன் 9.63 
வீட 5.400 

வெளி 4.141 6.68 , 122 ; 22.15 
வீடகத்தே 5.42 

41.8 
வீடிற்றிலேன் 6.178 

வெளிகாட்டு 41.4 
வீடு 1.32 , 352 , 8.5 . 35 ; 9.79 , வெளிது 5.97 
20.21 , 41.19 

வெளிப்படு 3.114,49.4 
வீடுபேறு 3.18 

வெளிய 35.14 
வீட்டு 41,19 

வெளிவரு 6.58 , 8.104 
வீணை 49.22 

வெள்வளை 16.24 
வீணையர் 20.13 

வெள்ளணல் 6.94 
வீதி 7.3 , 13.71 

வெள்ளம் 3.77 , 5.80 , 81 , 84 , 
வீரன் 43.58 

95 ; 6.53 , 24.13 , 41.22 , 45.2 
வீழ் 2.134 . 5.80 , 156 ; 11.19 , வெள்ளை 6.103 , 10.70 , 17.25 , 
31.2 

39.6 , 43.65 
வீழ்வி 3.159 

வெறி 3.90 , 5.207 , 6 18 , 174 ; 
வீறிலி 25.13 , 37.18 

35.30 
வீறு 7.69 

வெறு 5.213 . 6.22 , 24.5 , 38.40 
வீற்றிரு 36.38 , 40.26 

வெறுவியன் 31.30 
வெகுளி 24.25 , 25 37 , 45.17 

வெற்பன் 2.100 
வெங்கரி 6.194 

வெற்பு 6.198 
வெஞ்சின 14.28 

வெற்றடியேன் 6.90 , 98 
வெஞ்சேல் 25.37 

வேகம் 1,6 
வெண்டலை 6.118 , 166 

வேங்கை 6.2 
வெண்டிருமுண்டத்தர் 17.25 வேசறு 6.198 , 21.18 
வெண்ணகையாய் 5.73 , 6,146 . வேடத்தர் 17.33 
7.9 

வேடம் 2.15,93 ; 17.14 , 15 
வெண்ணீறு 12.1 , 29.21 

வேடன் 2.17 , 15.11 , 48.9 
வெண்ணீற்றர் 8.51 , 17.1 வேடு 2.18 
வெண்மலரான் 19.3 

வேடுருவு 43.13 
வெண்மையனே 6.86 

வேடுவன் 2.64 , 43.21 
வெதும்பு 5.2, 6.142 

வேட்ட 5.81 
வெந்து 5.315 , 11.19 , 14.3 வேண்டா 33.3 , 20 ; 45.5 


186 


திருவாசகம் 


வேண்டு 5.46 , 285 ; 32.13 , 16 ; வேள் 12.51 

33.21-24 ; 34.25 , 26 ; 39.9-12 வேள்வி 5.13 , 8.85,9.77 ; 14.13 , 
வேண்டும் 5.292 , 32.13 

21 , 28 , 48 
வேதகம் 49.4 

வேறாய் 7.27 
வேதப்பொருள் 7.15 , 54 வேறீலா 5.362 
வேதமுதல் 7.38 

வேறு 2.23 , 4.45 , 33,19 
வேதமெய்ந்நூல் 6.170 

வேறுபடு 6.42 
வேதமொழியர் 17.1 

வேனில் 5.73 , 1.57 
வேதனை 31.5 

வை 3.21 , 23,26 ; 5.256 , 321 , 
வேதியன் 8.28 , 39 , 55 ; 15.26 , 379 , 392 ; 9.1 , 13.25 , 26 

35.14 
வேந்தன் 1.6 , 41.8 

வைச்சு 5.382 , 13.1 . 33.30 ! 
வேய 42.18 

35.15 
வேய் 11.38 

வைத்தநிதி 10.21 
வேரறு 24.7 , 9 

வைப்பன் 5.392 

வைப்பிடம் 30.11 
வேருறு 6.10 
வேர் 5.227 , 6.30 

வைப்பு 3. 106 , 4.121 . 6.155 , 
வேலை = கடல் 6.182 

11.74, 26.1 
வேலை = பணி 4,29 

வையகம் 1.81 , 5.380 , 392 ; 
வேழம் 6.95 

9,33 , 47.35 


சிவமயம் 


சிறப்புப்பெயர் அகராதி 


(( INDEX OF PROPER NAMES ) 


திரு . ரா . சண்முகசுந்தரம் செட்டியாரவர்கள் தொகுத்தது . 


( இதிற் சிவபெருமான் பெயரகராதியுட் காணப்பெறாத சிறப்புப் 

பெயர்ச் சொற்கள் தொகுக்கப்பட்டுள்ளன . எண்கள் பதிக 
எண் அடியெண் குறிப்பன. ] 


4 


அங்கி - அக்கினி 13 57 , 14,19 , இந்திரன் திசை 20.5 
23.24 

இந்து 13.14 
அண்ணாமலை 4.149 , 7.69 , 8.60 , இந்துசிகாமணி 49.28 
அந்தகன் 13.57 

இமயம் 2.140 
அம்பலம் 5.69 , 21.3 , 8.24 ; இமவான் 9.50 

21.25 , 5 204 , 10.7 , 67 , இயக்கிமார் 30.25 
11.79 , 13.3 , 27 , 55 ; 38.24 

இரவி 7.70 
அயன் 5.5 , 8.12 , 9.69, 12.13 , இராவணன் 13.57 , 14.55 , 57 ; 

13.58 , 27.9 , 13 ; 39.1 , 41.35 , 186 
48.1 

இருக்கு 20.13 
அரக்கன் ( இராவணன் ) 40,25 இலங்கை 18.6 , 43.19 
அரிகேசரி 4.190 

ஈங்கோய்மலை 2.84 , 4.158 
அருக்கன் 10.18 , 13.14 , 57 

ஈசன் 1.11 , 2.25 , 3.46 , 4.102 , 
அருட்டுறை 44.2 

5.201 , 308 , 309 ; 7.8 , 8.45 
அருணன் 20.5 

உத்தரகோசமங்கை 2 48 , 220 ; 
அலரவன் 12.21 

6.1 , 20 ; 16.17 , 21 ; 19.12 
அவிநாசி 50.27 

உமை 2 142 , 5.217 , 9.12 , 33.2 . 
அனங்கன் 12.13 

34.1 , 42.18 
ஆகமம் 1.4 , 2.18 

உம்பர் ஆன் ( காமதேனு ) 5.230 
ஆட்டுத்தேவர் 23.17 

உலோகாயதன் 4.56 
ஆயன் ( மால் ) 5.89 

எச்சத்தார் 38.15 
ஆரூரன் 39.3 

எச்சன் ( யக்ஞகர்த்தா ) 8.86 , 
ஆரூர் 2..3 , 4.147 , 5.323 , 6.10 , 12.17 , 19 ; 13.14,59 ; 15.43 
11.8 

எரி ( அக்கினிதேவன் ) 15.42 
ஆழியான் 7.31 , 9.11 

ஏகம்பம் 2.77 , 4.151 , 13.54 
ஆனைக்கா 8.112 

ஏகம்பர் 9.15 , 19 ; 14.4 
இடபம் 12.58 , 60 

ஏழில் 7.29 
இடவை (இடைமருது ) 43.7 ஐயாறு 2.85 , 4,148 , 8,78 , 9.4 , 
இடைமருது 2.75 , 4.145 , 13.7 , 25.32 
8 ; 16.11 , 38.36 

ஓங்காரம் 1.33 , 51.27 
இந்திரஞாலம் 2.43 , 49.12 ஓரியூர் 2.68 
இந்திரன் 8.13 , 9.10 . 13.58 , கங்கை 4.30,5256 , 6.102 , 9.1 , 
20.5 

55 ; 23.34 , 24.6 


188 


திருவாசகம் 


12.17 , 


நாத்திகம் 4. 47 


குடநாடு 227 


கச்சி 9 15 

சேரலன் 18.28 
கடம்பூர் 2.83 , 4.160 

சோமி 9.2 
கண்ணப்பன் 10.13 , [ 15.9-13 ] சோழன் 18.28 
கண்ணன் 29.13 

ஞாயிறு 7.76 , 18.17 , 22.25 
கயம் ( கயாமுகாசுரன் ) 9.70 தக்கன் 5.13 , 8.85 , 
கயிலாயம் 6.159 

13.14 , 59 ; 14.46 , 29.10 
கயிலை 6.136 , 23.40 

தாணு 44.19 
கருடன் 25.1 

திருச்சிற்றம்பலம் 31.23 
கல்லாடம் 2,11 

தில்லை 1.90 , 2.1 , 127 . 

2.1 , 127 , 3.1 , 
கலந்தி 49.1 

8.29 , 12.53 , 13,3 , 55 ; 31.4 
கவைத்தலை 4.187 

etc ; 50.24 
கழுக்கடை 2.110 , 19.28 , 36.6 தில்லையம்பலம் 11.79 , 13.3 , 
கழுக்குன்றம் 2.89 , 4.191 

27,55 
கழுமலம் 2.88 

துருத்தி 2.86 , 31.11 
கற்பகம் 9.10 

தேவூர் , தேவனூர் 2.71 
காபாலி 13.39 

நந்தம்பாடி 2.21 
காமன் 15.41 , 29.10 

நமச்சிவாய 1.1 , 5.245-248 
காலன் 970 , 

15.41 , 23.34 , நாட்டுத்தேவர் ( பூசுரர் ) 23.18 
29 26 

நாதப்பறை 2.108 , 17.2 , 19.32 , 
காளி 2.142 , 12.56 

46.1 
கிடந்தோன் 

( நாராயணன் ) 
23.29 

நாமகள் 9.2 , 14.37 

நாரணன் 10.2 12.3 
குமரன் 14.51 

நாராயணன் 163 
குவைப்பதி 4.188 

நான் முகன் 4.1 , 14.52 , 29.13 
குற்றாலம் 2.91 , 39.11 

பகன் 14.31 
கூடல் 4.91 

பஞ்சப்பள்ளி 2.13 
கூற்றம் , கூற் றன் , கூற்று , கூற் பட்டமங்கை 2.62 
றுவன் 5180 , 6.98 , 1357 , பதஞ்சலி 2.138 
35.37 , 36 37 

பராய்த்துறை 4.153 
கைலை 2.146 

பழனம் 4.159 
கோகழி 13, 4.157 . 18.24 , 48.3 பனையூர் 2.87 
சண்டேசுரர் 1525 , 28 

பாண்டி 1.90 , 2 118 , 17.18 , 19 ; 
சதுர்முகன் 14.18 

19.8 , 36.19 , 31 ; 49.3 
சந்திரதீபம் 2.97 

பாண்டியன் 2.38 , 4.124 , 13.63 
சந்திரன் 8.85 , 12.13 , 13.58 

36.1 , 10 , 24 , 34 
சலந்தரன் 12.69 

பாண்டூர் 2.70 
சாந்தம்புத்தூர் 2.31 

பாதாளம் 7.37 , 11.49,73 ; 18.2 
சிராப்பள்ளி 4.154 

பார்ப்பதி 9.3 , 12.25 , 14.22 
சிவகதி 6.164 

பார்மகள் 9,2 
சிவநகர் 5.159 

பாலை 2.98 
சிவபுரம் 19.11 , 1361 

பாற்கடல் 3.168 , 5.229 , 14.49 , 
சிற்றம்பலம் 7.54 , 9.74 

19.3 
சிற்றம்பலவன் 5.267 

பிரமன் 2.115 , 3.38 , 182 ; 11.9 , 
சுவர்க்கம் 4.213 

14.37 , 15.6 , 35.45 
சூரியன் 14.43 , 20.6 

பிலமுகம் 12.28 
சூலம் 9.67 , 10.71 , 39.5 

பிறை 23.27 , 33.3 
இடபம் 4.95 , 10.4 புத்தன் 11.61 , 1521 


சே = 


சிறப்புப்பெயர் அகராதி 


189 


புரந்தரன் 5.5 . 285 ; 10.1 , மால் 3.7,3.38 , 4.4 , 5.67,393 ; 
11.61 , 14.25 , 42 ; 23.29 

7.65 , 8.1 , 8.13 , 10,77 , 11.1 , 
புலியூர் 2.145 

12.60 , 14.16 , 15.37-40 ; 17.3 , 
புறமபயம் 2.90 

23.35 , 27.2 , 27.9 , 28.9 , 
பூவணம் 2.50 , 4,191 

33.6 , 45.32 
பூவலம் 2.56 

மீனவன் 36.22 , 38 
பெருந்துறை 1.15 , 34 23 

மேரு 9.33 , 29.25 
பொது ( தில்லை ) 2.128 , 141 வண்டோதரி 186 
பொன்னம்பலம் 21.3 , 8,24 etc. வாஞ்சியம் 2.79 
மகேந்திரம் 2.9 , 19 , 100 ; 43.25 வாணன் 5.175 , 9.36 , 43.31 . 
மதுரை 2.44 , 

4.90 , 8.46 , 48.9 
13.62 36.8 

வாதவூர் 2.52 
மந்தரம் 2.100 , 4.204 

வானவன் ( இந்திரன் ) 8.84 , 
மந்தாகினி 6.187 

13.45 
மந்தாரம் 6.143 , 8.90 

விடங்கன் 4.160 , 6.74 
மலரவன் 

மலரோன் 20.39 , விதி ( பிரமன் ) 14.31 
23.39 , 24.11 

வியாத்திரன் 14.28 
மலைநாடு 4. 189 

வீரபத்திரர் 13.15 
மலைமகள் 12 25 

வெண்காடு 260 
மலையரையன் 12.49 

வேதம் 1.34 , 5297 , 9.77 
மலையாள் 6.160 

வேலம்புத்தூர் 2.29 

வேலன் ( குமரன் ) 9.11 
மாணி ( சண்டீசர் ) 15.7 

வேல் 6.36 , 47.173 , 12.56 , 16.6 , 
மாயாவாதம் 4.54 

35.39 , 45.34 , 47.11 
மார்கழி 7.80 

வேள் ( மன்மதன் ) 5.73 , 157 
மாலவன் 3.7 


மழு 9.67 


சிவமயம் 


அரும்பொருளகராதி 


ca 


திரு . ஜி . கலியாணம் பிள்ளையவர்கள் , பி.ஏ. , தொகுத்தது 
[இவ்வகராதியிற் பல முக்கியமான விஷயங்கள் குறிக்கப்பட் 

டுள்ளன . இதை அடிப்படையாகக் கொண்டு அறிஞர்கள் 
ஆராய்ச்சி செய்து பெருக்கிக் கொள்ளவும் . இந்நூலில் வேறு 
பல அகராதிகளிருத்தலால் இது மிகச் சுருக்கமாகவே உள்ளது . 
எண்கள் பாட்டெண்கள் . முதல் நான்கு பாட்டுக்களில் மட்டும் 

அடியெண்ணும் தரப்பட்டுள்ளது . 
அடிக்கடி ஆளப்படும் சொற்றொடர்கள் 

அவனருளாால அவன் தாள் வணங்கி 1.18 , அழுதால் உன்னைப் 
பெறலாமே 94 , ஆயக்கடவன் நானோதான் என்னதோ இங்கதி 
காரம் 503 , கண்ணைத் துயின்றவமே காலத்தைப் போக்காதே 158 . 
தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா 
போற்றி 4. 114 - 165 , நன்றே செய்வாய் பிழைசெய்வாய் நானோ 
இதற்கு நாயகமே 502 , மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து 
முந்துமினே 530 , வேண்டத்தக்க தறிவோய் நீ வேண்டமுழுதும் 
தருவாய் நீ . 
அடியார் கூட்டுறவு விழைதல் 

உனக்கன்ப ருள்ளாஞ் சிவமே பெறுந்திரு எய்திற்றிலேன் 9 , 
நள்ளேன் நினதடியாரொடல்லால் நரகம் புகினும் 6 , நாடகத்தால் 
உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் 
மிகப் பெரிதும் விரைகின்றேன் 15 . 


அடுக்குத் தொடர் 

அந்தோ அந்தோ 614 , ஆட ஆட 204 , ஆடி ஆடி 495 , ஆர்ப்ப 
ஆர்ப்ப 201 , ஆர்மின் ஆர்மின் 3.142 , உணராய் உணராய் 159 ,உருகி 
உருகி 445 , ஊடி ஊடி 495 , என்று என்று 499 , ஒத்தன ஒத்தன 7 . 
கூடிக் கூடி 495 , சயசய 4.8 , சரண் சரண் 473 , சாதல் சாதல் 473 , 
சிவனே சிவனே 159 , தென்னா தென்னா 243 , நாத நாத 2.136 , 
நெக்கு நெக்கு 439 , பாடிப்பாடி 447 , போற்றி போற்றி 4.223 , 
மாண்டுமாண்டு 78 , வந்து வந்து 78 , வரவர 233 , வாடி வாடி 495 . 
விம்மி விம்மி 155 , வேண்டும் வேண்டும் 488 . 


அரும்பொருளகராதி 


191 


அட்டமா சித்தி 

பட்ட மங்கையிற் பாங்காயிருந்தங் கட்டமா சித்தி அருளிய 
அதுவும் 2.62 ; 63 


1 


அண்டமும் பிண்டமும் 

வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல்நீர் மண்கெடினும் ....... 
ஊன் கெட்டு , உயிர்கெட்டு , உணர்வு கெட்டு , என் உள்ளமும் போய் 
நான் கெட்டு 252 . 


அரிய சொல்வழக்குகள் 

அதெந்துவே 458-467 , அவிதா 8 , இறவு 541 , கில்லேன் 37 , 
கிறி 36 , கிற்பன் 45 , கிற்றவா 38 , கிற்றிலேன் 45 , குமண்டை 559 , 
சட்டோ 221 , சிறவு 4.182 , துவந்துவங்கள் 561 , பளகு 39 , 
முகேர் 165 . 


அருஞ் சொற்றொடர் 

இல் நுழை கதிர் 3.5 , எய்ப்பினில் வைப்பு 3 , 105 , கயிலை 
மாமலை மேவிய கடல் 407 , நினைப்பற நினைத்தல் 394 . 
அறுவகைச் சமயம் 

ஆனந்தக்கூத்தன் அறுசமயம் பணிவகைசெய்து 591 , இருமுச் 
சமயத்தொரு பேய்த்தேர் 3.79 , திருத்தகும் அறுவகைச் சமயத் 
தறுவகையோர்க்கும் 3.16-17 . 


ஆகமம் 

ஆகமமாகி நின்றண்ணிப்பான் 1-4 , மன்னுமாமலை மகேந்திர 
மதனிற்சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் 2.10 , கேவேட 
ராகிக் கெளிறதுபடுத்து மாவேட்டாகிய ஆகமம்வாங்கியும் 2.17-18 . 


ஆண்டா னடிமைத்திறம் 

அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே 
புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவதியம் புகவே 13 , நான் நின் அடி 
யேன் நீ என்னை ஆண்டாய் 62 . 


இசைக்கிசைவோன் ஈசன் 

இன்னிசை வீணையி லிசைந்தோன் 3.35 , பண்சுமந்த பாடற் 
பரிசு படைத்தருளும் ..... பாகத்தன் 182 . 


192 


திருவாசகம் 


இறைவன் அடியார்க்கருளும் தன்மை 

கறந்தபால் கன்னலொடுநெய் கலந்தாற்போலச் சிறந்தடியார் 
சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெரு 
மான் 1.46-48 , அடியாருள்ளத் தன்புமீ தூரக் குடியாக்கொண்ட 
கொள்கையுஞ் சிறப்பும் 2.7-8 , பத்திசெய் யடியரைப் பரம்பரத்து 
உய்ப்பவன் 2.119 , தீர்ந்த அன்பாய அன்பர்க்கவரினும் அன்பன் 73 . 


இறைவன் ஆண் பெண் வடிவம் 

ஏறுடையீசன் இப்புவனி உய்யக் கூறுடை மங்கையும் தானும் 
வந்தருளி 2.25-26 , ஏகம்பத்தின் இயல்பாய் இருந்து பாகம் 
பெண்ணோடாயின் பரிசும் 277-78 , மாதிற் கூறுடை மாப்பெருங் 
கருணையன் 2 , 107 , குவளைக்கண்ணி கூறன் 3.64 , பாகம் பெண் 
ணுருவானாய் 4.152 , பஞ்சேரடியாள் பங்கன் 4.184 , குரவுவார் 
குழல் மடவாள் கூறுடையாள் ஒருபாகம் 21 , மான் அன நோக்கிதன் 
கூறன் 42 , கொம்பர் ஆர் மருங்குல் மங்கை கூறன் 71 , மைகலந்த 
கண்ணி பங்கன் 77 , ஏலம் ஏலுநற்குழலி பங்கன் 98 , மாதிருக்கும் 
பாதியன் 181 , பெண்சுமந்தபாகத்தன் 182 , கிளிவந்த மென்மொழி 
யாள் கேழ்கிளரும் பாதியன் 192 , கயல்மாண்ட 

கண்ணிதன் 
பங்கன் 245 , மாவடு வகிரன்ன கண்ணிபங்கன் 415 , பஞ்சேரடியாள் 
பாகத்தொருவன் 427 , பாதிமாதொடுங் கூடியபரமன் 429, பண்ணி 
னேர் மொழியாள் பங்கன் 452 , பந்தணை விரலாள் பங்கன் 455 . 
பழுதில் தொல்புகழாள் பங்கன் 457. காலிசேருங் கயற்கண்ணாள் 
பங்கன் 489 , கொடியேரிடையாள் கூறன் 497 , தையலிடங் 
கொண்ட பிரான் 652 . 


இறைவன் இறைவி உறவு 

எம்பெருமான் இமவான் மகட்குத் தன்னுடைக் கேள்வன் 
மகன் தகப்பன் தமையன் 207 . 


இறைவன் ஐந்தொழிற் சிறப்பு 

ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் 
என்னைப் புகுவிப்பாய் நின்தொழும்பின் 1.42-43 , போற்றியெல்லா 
வுயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் , போற்றியெல்லா வுயிர்க்கும் 
போகமாம் பூங்கழல்கள் . , போற்றியெல்லா வுயிர்க்கும் ஈறாம் 
இணையடிகள் , போற்றிமால் நான்முகனுங் காணாத புண்டரிகம் , 
போற்றி பாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் 174 . 


அரும்பொருளகராதி 


1931 


இறைவன் திருமேனியிலணிந்தவை 

நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் 2.104 , கழுக்கடை தன் 
னைக்கைக் கொண்டருளியும் 2.110 , கழுநீர்மாலை ஏலுடைத்தாக 
எழில் பெற அணிந்தும் 2.114 , ஏனத்தொல்லெயிறு அணிந்தோன் 
3.31 , கானப்புலியுரி 

அரையோன் 

3.32 , கரும்பணக் கச்சைக் 
கடவுள் 3.95 , நதிசேர் செஞ்சடைநம்பன் 4.109 , தாளி அறுகின் 
தாராய் 4.201 , சந்தனச் சாந்தின் சுந்தரன் 4 203 , சிவனவன் 
திரள்தோள்மேல் நீறு நின்றது 37 , பொருதலை மூவிலை வேல்வலன் 
ஏந்திப் பொலிபவன் 113 , வெண்தலை மிலைச்சிக் கொத்துறுபோது 
மிலைந்து குடர்நெடுமாலை சுற்றித் தத்துறு நீறுடனாரச் செஞ்சாந் 
தணிந்த சச்சையன் 134 , வலக்கையேந்தும் ஊனகமா மழுச்சூலம் 
211 , நரம்போ டெலும்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித் 
தான் 265 , காதாடு குண்டலங்கள் தாதாடு கொன்றைச் சடை 
யான் 334 , வெள்ளைக் கலிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் 344 , 
தாளி அறுகினர் சந்தனச் சாந்தினர் அடிகளார் தங்கையில் 
தாளமிருந்தவாறன்னே என்னும் 345 , கொன்றை மதியமுங் கூவிள 
மத்தமும் துன்றிய சென்னியர் 347 , அங்கிதங்கிய கையாய் 406 . 


இறைவன் திருமேனி வர்ணனை 

நிறங்களோர் ஐந்துடையாய் 1.49 , தூயமேனிச் சுடர்விடு 
சோதி 2.112 , திருமுகத்தழகுறு சிறு நகை 2.148 , மின்ஆர் உருவ 
விகிர்தன் 4.96 , வண்ணந்தான் சேயதன்று வெளிதேயன்று 29 , 
செந்தாமரைக் காடனைய மேனித்தனிச்சுடர் 30 , செச்சைமா மலர் 
புரையும் மேனியெங்கள் சிவபெருமான் 33 , அரத்தமேனியாய் 97 , 
தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்னதோற்றச் செழுஞ்சுடர் 
108 , நீறுபட்டே யொளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகை 115 , 
திருநீற்றை உத்தூளித் தொளிமிளிரும் வெண்மையனே 126 , 
வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே 135 , வேலை 
நஞ்சுண் மழைதருகண்டன் 150 , செம்பவள வெற்பின் தேசுடை 
யாய் 154 , கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் 183 , 
தோலுந்துகிலும் குழையுஞ் சுருள்தோடும் , பால் வெள்ளை நீறும் 
பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் , சூலமுந் தொக்கவளையுமுடைத் 
தொன் மைக்கோலம் 232 , நீண்டகரத்தர் நெறிதரு குஞ்சியர் 
342, செந்தழல்போல் திருமேனித் தேவர்பிரான் 357 , முத்து 
மாமணி மாணிக்க வயிரத்த பவளத்தின் முழுச்சோதி 434 . 

தி -13 


194 


திருவாசகம் 


இறைவன் திருவிளையாட்டுக் குறிப்புகள் 
கேவேடராகிக் கெளிற்படுத்து 

மாவேட்டாகிய ஆகமம் 
வாங்கியும் 2.17-18 , குதிரையைக்கொண்டு குடநாட தன்மிசைச் 
சதுர்படச் சாத்தாய்த் தானெழுந்தருளியும் 2.27-28 , வேலம்புத் 
தூர் விட்டேறருளிக் கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் 
2.29-30 , தர்ப்பணமதனிற் சாந்தம் புத்தூர் விற்பொருவேடற்கீந்த 
விளைவும் 2.:1-32 , நரியைக் குதிரையாக்கிய நன்மையும் 2.36 , 
பாண்டியன் தனக்குப் பரிமாவிற்று 2.38 , மதுரைப் பெருநன்மா 
நகரிருந்து குதிரைச் சேவகனாகிய கொள்கையும் 2.44-45 , ஆங்கது 
தன்னில் அடியவட்காகப் பாங்காய் மண்சுமந்தருளிய பரிசும் 
2.46-47 , தண்ணீர்ப்பந்தர் சயம்பெறவைத்து நன்னீர்ச் சேவக 
னாகிய நன்மையும் 2.58-59 , வேடுவனாகி வேண்டுருக்கொண்டு 
காடது தன்னிற் கரந்தகள்ளமும் 2.64-65 , ஓரியூரின் உகந்தினி 
தருளிப் பாரிரும் பாலகனாகிய பரிசும் 2.68-69 , பதஞ்சலிக்கருளிய 
பரமநாடக 2.138 , இத்திதன்னின் கீழிருமூவர்க் கத்திக்கருளிய 
அரசு 4. 162-163 , ஏனக்குருளைக் கருளினை 4.166 , நஞ்சேயமு 
தாய் நயந்தாய் 4.173 , புலிமுலை புல்வாய்க்கருளினை 4.206 , அலை 
கடல் மீமிசை நடந்தாய் 4.207 , கருங்குருவிக்கன் றருளினை 
4.209 , நரகொடு சுவர்க்கம் நானிலம்புகாமற் பரகதி பாண்டியற் 
கருளினை 4.212-213 , கொடுங்கரிக்குன்றுரித் தஞ்சுவித்தாய் வஞ் 
கிக் கொம்பினையே 123 , அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை 
வாரியன் 176 , கலிமதுரை மண்சுமந்து கூலி கொண்டக் கோவால் 
மொத்துண்டு புண்சுமந்த பொன்மேனி 182 , சந்திரனைத் தேய்த் 
தருளித் தக்கன் தன் வேள்வியினில் , இந்திரனைத் தோள் நெரித் 
திட்டெச்சன் தலையரிந்து , அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் 
தகர்த்து 189 , கொற்றக் குதிரையின் மேல் வந்தருளி 194 , அயன் 
தலைகொண்டு செண்டாடல் , காலனைக் காலால் உதைத்தல் 212 , 
மண்பால் மதுரையிற் 

செய்தருளித் 

தண்டாலே 
பாண்டியன் தன்னைப் பணிகொண்ட புண்பாடல் 290 , பாலகனார்க் 
கன்று பாற்கடல் ஈந்திட்ட கோலச்சடையன் 311 , தேரை நிறுத்தி 
மலையெடுத்தான்சிரம் ஈரைந்தும் இற்றவாறுந்தீபற 313 , இயக்கி 
மாரறுபத்து நால்வரை எண்குணம் செய்த ஈசன் 474 , பரிமேற் 
கொண்ட சேவகனார் 

ஒருவரையன்றி உருவறியாதென்றன் 
உள்ளமதே 526 , நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறன்றே 
உன் பேரருளே 546 , மதிக்குந்திறலுடைய வல் அரக்கன் தோள் 
நெரிய மிதிக்குந் திருவடி 565 , இடக்குங் கருமுருட்டேனப் பின் 


பிட்டமுது 


அரும்பொருளகராதி 


195 


கானகத்தே நடக்கும் திருவடி 566 , சங்கங்கவர்ந்து வண்சாத்தி 
னோடுஞ் சதுரன் பெருந்துறை ஆளி அன்று மங்கையர் மல்கும் 
மதுரை சேர்ந்தவகை 598 . 
இறைவனுடைய பத்துறுப்புகள் 

திருநாமம் - ஆரூரன் 358 , தேவதேவன் 2.122 , நாடு - தென் 
பாண்டிநாடு 2.118 ; 359 , ஊர் - உத்தரகோசமங்கை 2.120 ; 360 , 
ஆறு - ஆனந்தம் 2 , 106 ; 361 , மலை - முத்தி அருளுமலை 2.124 ; 362 ; 
ஊர்தி - வான் புரவி 2.116 ; 363 , படை - கழுக்கடை 2.110 ; 364 , 
முரசு - நாதப்பறை 2.108 ; 365 , தார் - தாளியறுகுதார் 366 , 
கழுநீர்மாலை 2.113-114 , கொடி - ஏறாங்கொடி 367 , நீற்றுக்கோடி 
2.104 . 


உடலின் தன்மை 

வேற்று விகார விடக்குடம்பு 1.84 , அழிதரும் ஆக்கை 3.118 , 
அளிதரும் ஆக்கை 3.120 , ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்யப் 
போற்றா ஆக்கை 3.122-123 , ஊன் தழை குரம்பை 

நாயுடலகம் 
3.171-172 , கள்ளூறாக்கை அல்லது அள்ளூறாக்கை 3.177 , படிற் 
றாக்கை 48 , மலமாக்குரம்பை 58 , ஊனார் புழுக்கூடு 59 , முடையார் 
புழுக்கூடு 60 , செடிசேர் உடலம் 87 , துயர் ஆக்கையின் திண்வலை 
143 , விடக்கூன்மிடைந்த சிதலைச் செய்காயம் 145 , புழுக்கணுடைப் 
புன்குரம்பை 408 , இருள்புரி யாக்கை 412 , மொய்ப்பால் நரம்பு 
கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் 419 , சீவார்ந்தீ 
மொய்த் தழுக் கொடு திரியுஞ் சிறு குடில் 420 , மிடைந்தெலும் 
பூத்தை மிக்கழுக்கூறல் வீறிலிநடைக்கூடம் 421 , அளிபுண்ணகத்துப் 
புறந்தோல்மூடி அடியேனுடையாக்கை 422 , செடியாராக்கை 426 , 
பொத்தை ஊன் சுவர் புழுப்பொதிந்துளுத் தசும்பொழுகியபொய்க் 
கூரை 434 , இருள் திணிந் தெழுந்திட்டதோர் வல்வினைச் சிறுகுடில் 
437 , ஊன்பாவிய 

உடல் 515 , முடைவிடா ......... முழுப் புழுக் 
குரம்பை 537 , வெந்துவிழும் உடல் 655 . 
உலகத்தில் உயிர்த் தோற்றம் 
புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் , 

மரமாகிப் , பல்விருகமாகிப் 
பறவையாய்ப் பாம்பாகிக் கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்க 
ளாய் , வல்லசுரராகி முனிவராய்த் தேவராய் 1.26-29 , 
உவமைகள் சில 

அறம்பாவமென்னும் அருங்கயிறு 1.52 , மலஞ்சோரும் ஒன் 
பது வாயிற் குடில் 1.54 , பரமானந்தப் பழங்கடல் 3.66 , இன்பப் 


196 


திருவாசகம் 


பெருஞ்சுழி - பந்தமாக்கரை - இருவினை மாமரம் - அருள் நீர் - சந் 
தின் வான்சிறை - வெறிமலர்க் குளவாய் - நிறையகில் மாப்புகைக் 
கரைசேர் வண்டுடைக் குளம் - அருச்சனை வயல் - அன்புவித்து 
தொண்ட உழவர் 3.84-94 , அருட்பெருந்தீ 3.160 , கருணைவான் 
தேன் 3.180 , மிண்டிய மாயாவாதமென்னும் சண்டமாருதம் 
4 54-55 , உலோகாயதனெனு மொண்திறற் பாம்பின் கலாபேதத்த 
கடு விடம் 4.56-57 , அன்பெனும் ஆறு 4.81 , பெரும்பிறவிப் 
பௌவம் - எவ்வத் தடந்திரை -கனியை நேர் துவர்வாயா ரென்னுங் 
கால் 

காம வான்சுறவு - அஞ்செழுத்தின் புணை - முதலந்தமில்லா 
மல்லற்கரை 31 , பாவனை யிரும்பு கல் மனம் 41 , திணியார் மூங்கி 
லனையேன்வினை 93 , கருணைவெள்ளம் 95 , வல்வினைக்காடு 123 . 
வியன் கங்கை பொங்கி வருநீர் - மடுவுள் மலைச்சிறு தோணிவடிவின் 
வெள்ளைக் குருநீர் மதி 130 , அடற்கரிபோல் ஐம்புலன்கன் 136 , 
கறங்கோலை போல்வதோர் காயப் பிறப்போ டிறப்பென்னும் அறம் 
பாவம் 242 , வன்பராய் முருடொக்கும் என் சிந்தை மரக்கண் என் 
செவி இரும்பினும் வலிது 401 , பொழிகின்ற துன்பப் புயல்வெள் 
ளம் - கழற்புணை - இடர்க்கடல் வாய்ச்சுழி - மாதர்த்திரை - காமச் 
சுறவு 411 , சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த 
481 , F ணியார் மூங்கிற் சிந்தையேன் 492 , வாழ்வெனும் ஆழி 569 
ஞானவாள் - நாதப்பறை - மானமா மதிவெண்குடை , நீற்றுக் 
கவசம் - வானவூர் மாயப்படை 615 , அல்லற்படை 616 . 


7 


ஐந்தெழுத்து 
நமச்சிவாய வாழ்க 1.1 , அஞ்செழுத்தின் 

அஞ்செழுத்தின் புணைபிடித்துக் 
கிடக்கின்றேனை 31 ; போற்றியோ நமச்சிவாய ......... போற்றி 
போற்றி 66 , நமச்சிவாய என்றுன்னடி பணியாப்பேயன் 404 , 
எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் 433 , நானேயோ 

தவஞ் 
செய்தேன் சிவாயநம எனப்பெற்றேன் 555 , நான் இயல்பொடு 
அஞ்செழுத்தோதித் தப்பிலாது 575 . 


ஐம்புலன் 

மலங்கப் புலன் ஐந்தும் வஞ்சனையைச் செய்ய 1.55 , கள்ளப் 
புலக்குரம்பை 1.88 , ஐம்புலப்பந்தனை வாளரவு 3.70 , நன்புலன் 
ஒன்றி 4.83 , இரும்புலன் புலர இசைந்தனை 4.210 , சீரில் ஐம் 
புலன்கள் 83 , ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேருறுவேனை 
107 , புலனாலரிப் புண்டலந்தவெறுந் தமியேன் 129 , ஐம்புலன் 
தீக்கதுவக் கலங்கி 134 , பிறவி ஐவாயரவம் 139 , மாறிநின்றென்னை 


அரும்பொருளகராதி 

197 
மயக்கிடும் வஞ்சப் புலன் ஐந்து 388 , ஐம்புலனாய சேறு 439 , ஐவர் 
கோக்களையும் வென்று 535 , கடக்குந்திறல் ஐவர்கண்டகர் 566 . 
ஒருதெய்வ வழிபாடு 

உள்ளேன் பிறதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே 6 , 
ஓர் நின்னலால் தேசனேயொர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே 
82 , தொழுவனோ பிறரைத் துதிப்பனோ எனக்கோர் துணையென 
நினைவனோ 457 , கற்றைவார்சடை எம்மண்ணல் கண்ணுதல் பாதம் 
நண்ணி மற்றும் ஓர் தெய்வந்தன்னை உண்டென நினைந்தெம் 
பெம்மாற் கற்றிலாதவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சுமாறே 
546 , தம்பிரானாந் திருவுருவன்றி மற்றோர் தேவரெத் தேவரென்ன 
அருவராதவரைக் கண்டால் அம்மநாம் அஞ்சுமாறே 517 , 
எச்சத்தார் சிறுதெய்வம் ஏத்தாதே அச்சோ என்சித்தத்தா றுய்ந்த 
வாறன்றே உன் திறம் நினைந்தே 549 , மற்றறி யேன்பிற தெய்வம் 
550 . 
ஓங்காரம் 

உய்ய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமெய்யன் 1.33-34 
ஓங்காரத்துட்பொருளை 656 . 
கடவுள் கூறப்படும் வகைகளில் சில 

இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் 1.2 , ஏகன் 
அநேகன் 1.5 , வேகங் கெடுத்தாண்ட வேந்தன் 1.6, புறத்தார்க் 
குச் சேயோன் 1.8 , பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன் 1.7 , கரங்குவிவார் 
உள்மகிழும் கோன் 1.9 , சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் 

ஓங்குவிக்கும் சீரோன் 
1.10 , தேயத்தேநீன்ற நிமலன் 1.13 , மாயப் பிறப்பறுக்கும் மன் 
னன் 1.14 , ஆராத இன்பம் அருளும் மலை 1.15 , உள்ளத்துள் ஓங் 
காரமாய் நின்ற மெய்யன் 1.33-34 , வேதங்கள் ஐயா என ஓங்கி 
ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் 1.35 , மெய்ஞ்ஞானமாகி மிளிர் 
கின்ற மெய்ச்சுடர் 1.38 , ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் 1.41 , 
மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் 1.45 , நிறங்கள் ஓர் ஐந் 
துடையாய் 1.49 , தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் 1,61 , 
பாசமாம் பற்றறுத்துப் பாரிக்கும் ஆரியன் 1.64 , ஓராதாருள்ளத் 
தொளிக்கு மொளியான் 1.68 , இன்பமும் துன்பமும் இல்லானே 
உள்ளானே , 1.70 , அன்பருக்கன் பன் 1.71 , யாவையுமாய் அல்லையு 
மாஞ் சோதியன் 1-71-72 , ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே 
1.73 , போக்கும் வரவும் புணர்வுமிலாப் புண்ணியன் 1.77 , கள்ளப் 
புலக்குரம்பை கட்டழிக்கவல்லான் 1.88 , அல்லற் பிறவியறுப் 
பான் 1.91 , அரியொடு பிரமற் களவறி யொண்ணான் 2,35 , எவ் 
வெவர் தன்மையுந்தன் தன்வயிற் படுத்துத் தானேயாகிய தயா 


198 


-- 


திருவாசகம் 


பரன் 2.95,96 , மீண்டுவாராவழியருள் புரிபவன் 2.117 , எப் 
பெருந் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு 
கொண்டருளி 2.125-126 , நாடொறும் அருக்கனிற் சோதி 
யமைத்தோன் 3.19-20 , திருத்தகுமதியில் தண்மை வைத்தோன் 
3.20-21 , திண்டிறல் தீயின் வெம்மை செய்தோன் 3.21-22 , 
பொய்தீர்வானில் கலப்பு வைத்தோன் 3.22-23 , மேதகு காலின் 
ஊக்கம் கண்டோன் 3.23-24 , நிழல்திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந் 
தோன் 3.24-25 , வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் 
3.25-26 , சொற்பதங் கடந்ததொல்லோன் 3.40 , சித்தமுஞ் செல் 
லாச் சேட்சியன் 3.41 , பத்தி வலையிற் படுவோன் 3.42 , அருள் 
நனி சுரக்கும் அமுது 3.59 , உள்ளத்துணர்ச்சியிற் கொள்ளவும் 
படாஅன் 3.112 , தொழுதகை துன்பம் துடைப்பாய் 4.131 , 
அழிவிலா ஆனந்தவாரி 4.132 , தென்னாடுடைய சிவன் எந்நாட்ட 
வர்க்கு மிறைவன் 4.164-165 , அருவமும் உருவமும் ஆனாய் 
4.193 , துரியமு மிறந்தசுடர் 4.195 , பேராயிரமுடைப் பெம் 
மான் 4.200 , புவனம் நீர்தீக்காற்றிய மானன்வான மிருசுடர்க் 
கடவுள் 67 , எவ்வுயிர்க்கும் தோற்றம் ஆகிநீ தோற்றம் இல்லாய் - 
எல்லா வுயிர்க்கும் ஈறாய் ஈறின்மையானாய் - ஐம்புலன்கள் ...புணர் 
கிலாப் புணர்க்கையன் 73 , முன்னைப் பழம் பொருட்கும் முன்னைப் 
பழம்பொருள் - பின்னைப் புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றி 
யன் 163 , ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான் 181 , 
சேர்ந்தறியாக் கையான் 187 , பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் 
மெய்யை 206 , ஊனார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் 
216. கரணங்கள் எல்லாம் கடந்துநின்ற கறைமிடற்றன் 223 , 
பருகற்கினிய பரங்கருணைத் தடங்கடல் 249 , தாயுமிலிதந்தையிலி 
தான் தனியன் 257 , தம்பெருமை தானறியாத் தன்மையன் 273 , 
வான்பழித் திம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் 
351 , அருள் நிதி தரவரும் ஆனந்தமலை 369 , எல்லா உயிர்கட்கும் 
உயிர் 391 , தீதிலா நன்மைத் திருவருட் குன்று 396 , பேரா ஒழியாப் 
பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாளா இன்பமாகடல் 490 , 
பொருளுடைக் கலையே 539 , முடிவில்லா ஒத்தானே பொருளானே 
553 , குணங்களுங் குறிகளுமிலாக் குணக்கடல் 574 . 


கண்ணப்ப நாயனார் 

கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் 218 , 
செருப்புற்ற சீரடிவாய்க் கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் 
சேடறிய மெய்குளிர்ந்து 317 . 


அரும்பொருளகராதி 


199 


கல்வி 


2.5 , 


துன்னிய கல்வி 

கல்வியென்னும் பல்கடல் 4.38 , 
பொல்லாக் கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் 408 . 


குமரக்கடவுள் 

நல்வேலன் 197 , குமரன் 311 . 


| 


சாதிகுலம் பிறப்பு 

சாதிகுலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டுத் தடுமாறும் ஆதமிலி 
நாயேன் 479 . 


சொந்த அனுபவம் 

மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் 1.32 , 
நலந்தா னிலாத சிறியேற்கு ... நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் 
காட்டி 1.58-59 , நாயினேனை நலமலி தில்லையுட் கோலமார் தரு 
பொதுவினில் வருகென 2.126-127 , கண்ணால் யானுங்கண்டேன் 
3.58 , இன்றெனக் கெளிவந்தருளி அழிதரும் ஆக்கையொழியச் 
செய்த வொண்பொருள் இன்றெனக் கெளிவந்திருந்தனன் 3.117 
119 , ஒள்ளிய கன்னற் கனிதேர் களிறு எனக் கடைமுறை என்னை 
யும் இருப்பதாக்கினன் ; என்னிற் கருணை வான்தேன் கலக்க அரு 
ளொடு பரா அமுதாக்கினன் 3.178-181 , என்னையு மொருவனாக்கி 
யிருங்கழல் சென்னியில் வைத்த சேவகன் 4.129-130 , ஞாலத் 
துள்ளே நாயினுக்குத் தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதன வெல் 
லாங் காட்டிப் பின்னும் கேளாதன வெல்லாங் கேட்பித்தென்னை 
மீட்டேயும் பிறவாமற் காத்தாட் கொண்டான் 32 , தொண்டனேற் 
குள்ளவா வந்து தோன்றினாய் 46 , ஈறிலாதநீ எளியை யாகிவந் 
தொளிசெய் மானுடமாக நோக்கியுங் கீறிலாத நெஞ்சுடைய நாயி 
னேன் 95 , சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்தக் கொண் 
டருளிக் கருவெந்து வீழக் கடைக் கணித்தென் உளம்புகுந்த 239 , 
சிவன் வாவாவென் றென்னையும் பூதலத்தே வலித்தாண்டு கொண் 
டான் பூவார் அடிச்சுவ டென் தலைமேற் பொறித்தலுமே 241 , 
இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங் 
கள் அத்தனையுந் துறந்தொழிந்தேன் 275 . 


சண்டீசர் 

தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானைச் , சாதியும் வேதியன் 
தாதை தனைத்தாளிரண்டுஞ் சேதிப்ப 321 . 


200 


திருவாசகம் 


தலங்கள் 


அண்ணாமலை 4.149 , அரிகேசரி 4.190 , அவிநாசி 649 , ஆரூர் 
2.73 , ஆனைக்கா 193 . 

இடைமருது 2.75 , ஈங்கோய்மலை 2.84 , 
உத்தரகோச மங்கை 2.48 , ஏகம்பம் 2.77 , ஐயாறு 2.85 , ஓரியூர் 
2.68 , கச்சி ( ஏகம்பம் ) 198 , கடம்பூர் 2.83 , கயிலை 2.147 , கல்லாடம் 
2.11 , கவைத்தலை 4.186 , கழுக்குன்று 2.89 , கழுமலம் 2.88 , குவைப் 
பதி 4.187 , குற்றாலம் 2.91 , கூடல் 4.91 , கோகழி 1.3 , சந்திரதீபம் 
2.97 , சாந்தம்புத்தூர் 2.31 , சிராப்பள்ளி 4.154 , சிவநகர் 44 , 
சிவபுரம் 4.216 , சிற்றம்பலம் 168 , தில்லை 2.1 , துருத்தி 2.86 , 
தேவூர் 2.71 , நந்தம்பாடி 2.21 , பஞ்சப்பள்ளி 2.13 , பட்டமங்கை 
2.62 , பராய்த்துறை 4.153 , பழனம் 4.159 , பனையூர் 2.87 , பாண்டூர் 
2.70 , பாலை 2.98 , புலியூர் 2.141 , புறம்பயம் 2.90 , பூவணம் 2.50 , 
பூவலம் 2.56 , பெருந்துறை 2.54 , மகேந்திரம் 2.9 , மதுரை 2.44 : 
வாஞ்சியம் 2.79 , வாதவூர் 2.52 , வெண்காடு 2.60 , வேலம்புத்தூர் 
2.29 . 


திருநீறு 

பூசில் தாம் திருநீறே நிறையப் பூசி 28 , கண்ணார நீறு இட்ட 
அன்பர் 53 , வெண்ணீ றணிகிலாதவரைக் கண்டால் அம்மநாம் 
அஞ்சுமாறே 520 . 


1 


திருவாசகம் ஓதும் பயன் 

சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் 
சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக் கீழ்ப் பல்லோரும் ஏத்தப் பணிந்து 
1.93-95 


நாய்த் தன்மை கூறுதல் 

நாயிற் கடையாய்க் கிடந்த அடியேன் 1.60 , நாயினேனை ... 
வருகென 2.126-127 , நாயினுக்குத் தவிசிட்டு நாயினேற்கே காட் 
டாதன வெல்லாம் காட்டி 32 , நாயிலாகிய குலத்தினும் கடைப் 
படும் என்னை 43 , பொல்லா நாயான நீசனேன் 55 , செய்வதறியாச் 
சிறு நாயேன் 56 , ஊர் நாயிற்கடை யானேன் 60 , நாணமில்லா 
நாயினேன் 64 , ஏண் நாணில்லா நாயினேன் 88 , கல்லா மனத்துக் 
கடைப்பட்ட நாயேன் 179 , நாய்சிவிகை ஏற்றுவித்த 222 , 658 , 
நாய்மேல் தவிசிட்டு 234 , கல்லாத புல்லறிவிற் கடைப்பட்ட 
நாயேன் 478 . 


அரும்பொருளகராதி 


2011 


நித்தியக் கடன் 

காலை மலமொடு , கடும்பகற் , பசி , நிசி வேலை நித்திரை 4.28-29 
பழமொழிகள் 

பேய்த்தேரினை நீர்நசை தரவரு நெடுங்கண் மான்கணம் 3.80 , 
தடக்கையின் நெல்லிக்கனி 3.162 , தழலது கண்ட மெழுகது போல் 
4.60 , கொடிறும் பேதையும் 

கொண்டது 

விடாது 4.63 , 
பசுமரத்தாணி அறைந்தாற் போல 4.65 , கற்றாமனமென 4.73 , 
மத்திடு தயிராகி 44 , எள்ளும் எண்ணெயும் போல் 50 , கண்கெட்ட 
ஊரேறாய் 57 , பிழைத்தவை . பொறுக்கை யெல்லாம் பெரியவர் 
கடமை 70 , ஊராமிலைக்கக் குருட்டாமிலைத்து 91 , அழல் சேர்ந்த 
மெழுகு 92 , தாம் வளர்த்ததோர் நச்சுமா மரம் ஆயினுங் கொலார் 
100 , செழிகின்ற தீப்புகு விட்டில் 109 , பொறுப்பரன்றே பெரி 
யோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே 110 , இருதலைக்கொள்ளி 
யின் உள்ளெறும் பொத்து 113 , கடலினுள் நாய் நக்கியாங்கு 117 . 
வெள்ளத்துள் நாவற்றி யாங்கு 118 , கொம்பரில்லாக் கொடிபோல் 
124 , ஆனைவெம் போரிற் குறுந்தூறென 125 , மெள்ளனவே 
மொய்க்கும் நெய்க் குடந்தன்னை எறும்பென 128 , எறும்பிடை 

கூழென 129 , பெருநீரறச் சிறுமீன் துவண்டாங்கு 130 , 
பொதும்புறு தீப்போல் 140 , வலைத்தலை மான் அன்ன 144 , தழல் 
முழுகும் விழுது 148 , பலாப்பழத்து ஈயினொப்ப 150 , கல்நாருரித் 
தென்ன 243 , இரைதேர் கொக்கொத்து பிரைசேர் பாலில் நெய் 
போல 382 , சிறை பெறாநீர் போல் 392 , தாழியைப் பாவு தயிர் 
போல் 413 , ஊற்று மணற்போல் 439 , தோளாச்சுரை யொத்தால் 
494 , வற்றல் மரம்போல் நிற்றல் 495 , கன்றை நினைந்தழுதாயென 
636 , தோலின் பாவைக் கூத்தாட்டாய் 645 . 


நாங் 


மலங்கள் 

மூலமாகிய மும்மலம் 2.111 , மலங்கள் ஐந்தாற் சுழல்வன் 
133 , மயக்கமாயதோர் மும்மலப்பழ வல்வினை 474 , கடலின் 
திரையது போல் வருகலக்கம் மலம் 511 , உள்ள மலமூன்றும் 629 , 
மும்மைமலம் 658 . 
முக்கரண வழிபாடு 

அகங்குழையேன் , புகழ்ந்துரையேன் , திருக்கோயில் தூகேன் 
மெழுகேன் கூத்தாடேன் 18 , விரையார்ந்த மலர் தூவேன் வியந்தல 
றேன் நயந்துருகேன் 22 , தொழுவனோ பிறரைத் துதிப்பனோ எனக் 
கோர் துணையென நினைவனோ 457 , சிந்தனை நின்தனக் 

காக்கி 


202 


திருவாசகம் 


கண்ணிணை நின் திருப்பாதப் போதுக்காக்கி , வந்தனையும் அம் 
மலர்க்கேயாக்கி , வாக்குன் மணிவார்த்தைக் காக்கி 30 . 


முப்புர தகனம் மும்மலம் நீக்கம் 

ஏற்றார் மூதூர் எழில் நகை யெரியின் வீழ்வித்தாங்கு அன்று 
அருட்பெருந் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை 
ஒடுக்கினன் 3.158-161 . 


மூவேந்தர் 

தென்னவன் சேரலன் 
மீனவன் 531 , 535 . 


சோழன் 354 , 


பாண்டியன் 2.38 , 


வண்டோதரிக்கு அருளியது 

ஆர்கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்குப் 
பேரருளின்ப மளித்த பெருந்துறை மேய பிரான் 349 , உந்து 
திரைக்கடலைக் கடந்தன் றோங்கு மதிலிலங்கை அதனிற் பந்தணை 
மெல்விரலாட்கருளும் பரிசு 593 . 


|| 


சிவமயம் 


தேவார ஒப்புமை அகராதி 


மயிலைகிழார் இளமுருகனார் தொகுத்தது 


[ தேவாரத்திற் காணப்படும் கருத்துக்கள் , நுட்பங்கள் , சொற் 

றொடர்கள் , அரிய சொற்கள் முதலியன திருவாசகத்திலும் 
காணப்படுகின்றன . இவை நூற்றுக்கணக்கிலுள்ளன . எடுத்துக் 
காட்டுகளாக ஈண்டு சில தொகுக்கப்பட்டுள்ளன, இக்குறிப்புக் 
களுள் முதலில் திருவாசகத் தொடரும் , பின்பு அதற்கொத்த 
தேவாரப் பகுதியும் தரப்பட்டுள்ளன . உதாரணமாக 3.115 , 
பூவின் நாற்றம் போன்று ...... " என்ற தொடர் மூன்றாவது 
பகுதியாகிய திருவண்டப்பகுதியுள் 115 - வது அடியிலுள்ளது . 
இதற்கொத்த தேவாரத்தொடர் 6 - ம் திருமுறையுள் 38 - ம் 
பதிகத்தில் 8 - ம் பாட்டிலுள்ள “ பூவினில் நாற்றமாய் நின்றாய் 
என்ற அப்பர் திருவாக்கிலுள்ளது . இவ்வாறே பிறவற்றிற்கும் 
கொள்க . தேவாரம் சமாஜ இரண்டாம் பதிப்புக்களில் 
திருமுறை எண் , பதிக எண் , பாட்டெண் தெளிவாகத்தரப் 
பட்டுள்ளன . அவ்வெண்களே இவ்வகராதியுட் காணப்படு 


கின்றன .) 


1 . 2 இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் - 4.1-2 

நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு 

போதும் இருந்தறியேன் . 
1. 70 இன்பமுந் துன்பமு மில்லானே உள்ளானே - 6.48.3 

இன்பன்காண் துன்பங்களில்லாதான் காண் . 
2 . 7 அடியாருள்ளத் தன்புமீ தூரக் குடியாக்கொண்ட கொள் 

கையும் சிறப்பும்-6.66.7 என் உள்ளத்துள்ளே ஒளித்து 
வைத்த சிறையானை . 5.2.1 நினைப்பவர் மனம் கோயிலாக் 
கொண்டவன் . 


2. 43 இந்திரஞாலம் காட்டிய இயல்பும் - 1.105.10 இந்திர 

ஞாலமொழிந் தின்புற , 
2. 85 ஐயாறதனிற் சைவன் ஆகியும் - 3.78 . 10 தஞ்சமென 

என்று முணராத அடியார் கருது சைவனிடமாம் . 4.62.4 
மழுவொன்றேந்தும் 

சைவனே . 

6.75.9 சதுர நடம் 
ஆட்டுகந்த சைவர் . 


204 


திருவாசகம் 


3 
. 


17 அறுவகைச் சமயத் தறுவகையோர்க்கும் வீடுபேறாய் நின்ற 
விண்ணோர் பகுதி - 2.29.5 இருமூன்று 

சமயங்களவை 
யாகிப் பின்னையருள் செய்த பிறையாளன் . 
3 . 79 இருமுச்சமயத் தொருபேய்த் தேரினை - 6.50.7 இருமூன்று 

சமயமாகிப் புக்கானை . 
3. 93 அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டுத் தொண்ட உழவர் 

ஆரத்தந்த அண்டத் தரும்பெறன் மேகன் - 4.76.2 
மெய்ம்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை 

வித்தி ...சிவகதி விளையுமன்றே . 
3. 115 பூவின் நாற்றம் போன்றுயர்ந் தெங்கும் ஒழிவற நிறைந்து 

மேவிய பெருமை - 6.38.8 அளவில் பெருமையுடையாய் 

நீயே ! பூவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே . 
4 , 34 ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர் - 1.54.2 இடையீர் 

போகா இளமுலையாளை , 
4. 88 வினைகெடக் கைதரவல்ல கடவுள் - 4.92.4 தம்மைப்பரவ 

கொடுநரகக்குழி நின்றருள் தரு கை கொடுத்தேற்றும் 

ஐயாறன் . 
4. 131 தொழுதகை 

துன்பம் 

துடைப்பாய் போற்றி - 6.5.8 
தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி . 
4. 137-141 பாரிடை ஐந்தாய்ப் பரந்தாய் போற்றி , நீரிடை 

நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி , தீயிடை மூன்றாய்த் 
திகழ்ந்தாய் போற்றி , வளியிடையிரண்டாய் மகிழ்ந்தாய் 
போற்றி , வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி . 
6.54.5 மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு 
வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய்ச் செந்தீத் தன் 
னுருவின் மூன்றாய்த் தாழ்புனலின் நான்காய்த் தரணி 

தலத் தஞ்சாகி எஞ்சாத்தஞ்ச மன்னுரு . 
5. 5 கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு - 2.41.7 

மலர்க்கொன்றைத் தொங்கலான் அடியார்க்குச் சுவர்க் 

கங்கள் பொருளலவே . 
5. 8 உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாதெங்கள் உத்த 

மனே - 6.98.5 சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோ 
மல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் . 


தேவார ஒப்புமை அகராதி 


205 


வினை தரு 


5. 29 உழிதரு காலுங் கனலும் - 6.27.1 எம்மான் தன் அடித் 

தொடர்வான் உழிதர்கின்றேன் . 
5.54-56 பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் 

கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத் 
தாடேன் - 6.31.3 

எம்பிரானுடைய கோயில் புக்குப் 
புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டுப் பூமாலை 
புனைந்தேத்திப் புகழ்ந்துபாடித் தலையாரக் கும்பிட்டுக் 

கூத்துமாடி . 
5. 119 யாமார்க்குங் குடியல்லோம் யாதுமஞ்சோம் - 6.98,1 

நாமார்க்குங் குடியல்லோம் நமனையஞ்சோம் . 
5. 137 அளவறுப்பதற் கரியவன் இமையவர்க் கடியவர்க் கெளி 

யான் - 2.108.6 அன்பு செய்வா ரவர்க்கெளியவர் அரியவர் 

அல்லார்க்கு . 
5. 140 பளகறுத்துடையான் கழல்பணிந்திலை - 3.84.10 
பாசுர 

பளகர்கள் . 6.27.3 பஞ்சபூதப் பளகீரும் 
வசமன்றே 
5. 158 படிறிடை மத்திடு தயிராகித் தேனிலாவிய திரு அருள் - 

4.52.9 மத்துறு தயிரேபோல மறுகும் என்னுள்ளம் . 
5. 161 என் உளக் கருவையான் கண்டிலன் - 6.47.1 

கண்டிலன் - 6.47.1 உள்ளத்தி 
னுள்ளே நின்ற கருவே . 
5. 196 எட்டினோ 

டிரண்டும் அறியேனையே - 5.99.3 எட்டும் 
ஒன்றும் இரண்டும் அறியிலென் . 
5. 215 மலமாக் குரம்பை இதுமாய்க்கமாட்டேன் - 6.12.9 

மாயக்குரம்பை நீக்க வழிவைத்தார் . 
5. 269 வானோர் குருவனே போற்றி - 5.13.5 குருவனே அடி 

யேனைக் குறிக்கொளே . 
5.334 பாணேபேசி என் றன்னைப் படுத்ததென்ன 7.46.3 

பாண்பேசிப் படுதலையிற் பலி கொள்கை தவிரீர் . 
5. 381 விச்சதின்றியே விளைவு செய்குவாய் - 4.4,2 விச்சின்றி 

நாறுசெய்வானும் . 
5. 389 அகநெக அள்ளூறு தேன் ஒப்பனே - 6.86.3 அமரர்கோனை 

அள்ளூறி யெம்பெருமான் என்பார்க்கு . 
6. 69 விற்றுக்கொள் ஒற்றிவை - 7.95.2 விற்றுக்கொள்வீர் 

ஒற்றியல்லேன் . 


206 


திருவாசகம் 


6. 155 எனக்கெய்ப்பில் வைப்பே - 7.67.2 நல்லடியார் மனத்து 

எய்ப்பினில் வைப்பை . 
6. 175 சோத்தெம்பிரான் - 7.67.4 தேவர்கள் போற்றும் 

சோத்தானை . 
7 . 1 ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியை - 2.14.2 

ஆதியும் அந்தமுமில் லாத வேதியை . 
7. 27 என் ஆனை என் அரையன் இன் அமுது - 5.37.3 ஞான 

மாகிய நன்குணர் ஆனையார் ஊனை வேவ உருக்கிய 

ஆனையார் . 
7. 33 முன்னைப் பழம்பொருட்கு முன்னைப் பழம்பொருளே பின் 

னைப் புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே - 6.11.7 

புதியனவுமாய் மிகவும் பழையான் . 
7. 71 பெண்ணாகி ஆணாய் அலியாய் - 6.22.2 பெண்ணானை 

ஆணானைப் பேடியானை . 6.60 6. பெண்ணவனை ஆணவனைப் 

பேடானானை . 
7. 76 எங்கெழிலென் ஞாயிறெமக் கேலோ ரெம்பாவாய் 

6.95.2 எங்கெழிலென் ஞாயிறெளியோ மல்லோம் , 
8. 66 உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கப்பாலைப் பாடுதுங் 

காண் அம்மானாய் - 6.26.4 மனத்தகத்தே மன்னினானை 
அப்பாலைக்கப்பாலைக் கப்பாலானை .4.6.1 வனபவள..... 

.... அப் 
பாலைக் அப்பாலென்கின்றாளாம் ...... கொல்லோ . 
8. 71 எப்பொருட்குந் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப் 

பொருளாம் நம் சிவனை - 4.12.5 மண்பொருந்தி வாழ் 
பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்து 

தேவர்க்கும் வீடுபேறாய் நின்றானை . 
8. 93 வானோர் அறியா வழி எமக்குத் 

அறியா வழி எமக்குத் தந்தருளும் - 7.41.3 
வானோர் அறியா நெறியானே . 
8. 113 என் ஆனை என்னப்பன் - 5.37.5 ஆன் அஞ்சம் ஆடிய 

ஆனையார் 5.37.8 அன்புடையார் மனத்தானையார் . 
9. 47 பொய்யர் தம் பொய்யனை மெய்யர் மெய்யை - 4.16.1 

மெய்யர் மெய்ந்நின்றவர்க் கல்லாதவர்க்கென்றும் பொய் 
யர் 


9. 50 இமவான் மகட்குத் தன்னுடைக் கேள்வன் மகன் தகப்பன் 

4.88.1 மலைமகள் தன்னுடைய பாலனைப் பால்மதி சூடியை 
5.91.1 மனோன்மனியைப் பெற்ற தாயிலானை . 


தேவார ஒப்புமை அகராதி 


207 


9 , 78 சோதியுமாய் இருளாயினார்க்கு - 6.26.6 சோதியாய் 

இருளாகிச் சுவைகளாகி . 
9. 79 பந்தமுமாய் வீடுமாயினாருக்கு - 5.7.2 பந்தம் வீடவை 

யாய பராபரன் . 
9. 80 ஆதியும் அந்தமுமாயினாருக்கு - 4.37.9 ஆதியாய் அந்த 

மானார் 4.95.2 அந்தமும் ஆதியுமாகி நின்றீர் . 
10. 31 என் தாதை தாதைக்கும் எம்மனைக்குந் தம்பெருமான் 

4.64.7 எந்தையும் எந்தை தந்தை தந்தையுமாய ஈசர் 
5.35.6 எந்தைதாய் தந்தை எம்பெருமானுமே 7.18.7 
என்னைப்பெற்ற முற்றவை தம்மனை தந்தைக்குந்தவ் 

வைக்குந் தம்பிரானார் . 
11. 17 அருமந்ததேவர் அயன் திருமாற் கரியசிவம் - 6. 32. 10 

அருமந்த தேவர்க்கரசே போற்றி . 
12. 76 தம்பெருமை தானறியாத் தன்மையன் - 2.91.8 தன 

தொரு பெருமையை யோரான் . 
13. 9-11 நாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து ........ 

ஆண்டான் 4,76.6 நாயினும் கடைப்பட்டேனை 

நன்னெறிகாட்டி ஆண்டாய். 
14. 19 வெய்யவன் அங்கி விழுங்கத்திரட்டிய கையைத்தறித் 

தான் - 14.37 நாமகள் நாசிசிரம் பிரமன்படச் சோமன் 
முகனெரித்துந்தீபற , 3.118.5 சுருதியான் தலையும் 
நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் முன்னியங்கு பரிதி 

யான் பல்லுமிறுத்தவர்க்கருளும் பரமனார் . 
15. 17 நிலநீர் நெருப்புயிர் நீள்விசும்பு நிலாப்பகலோன் புலனாய 

மைந்தனோ டெண்வகையாய்ப் புணர்ந்து நின்றான் 
6.94.1 இருநிலனாய்த் தீயாகி நீருமாகி இயமானனாய் 
எறியுங் காற்று மாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி 

ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி . 
15. 49 ஏழைத் தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் 

பாழுக்கிறைத்தேன் பரம்பரனைப் பணியாதே - 4.31.6 
பழியுடை யாக்கை தன்னிற் பாழுக்கே நீரிறைத்து வழி 
யிடை வாழமாட்டேன் -4.52.7 பயிர்தனைச் சுழிய விட்டுப் 
பாழ்க்கு நீரிறைத்து . 


. 


208 


திருவாசகம் 


* 


18. 6 தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்குப் பேரருள் 
இன்பம் அளித்த 

அளித்த பெருந்துறை மேயபிரான் -6.35.10 
மாக்குன் றெடுத்தோன் தன்மைந் தனாகி . 
18. 19 முந்து நடுவு முடிவுமாகிய மூவரறியாச் சிந்துரச் சேவடி 

யான் - 6.4.3 முதலாகி நடுவாகி முடிவானானே 6.17.1 

ஈறும் நடுவும் முதலுமாவார் . 
18. 37 கொந்தணவும் பொழிற் சோலைக் கூங்குயிலே - 7.25.7 

கொந்தணவும் பொழில்சூழ் குளிர்மாமதில் . 
21. 17 அரைசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்றுன் அருள் 

நோக்கி இரைதேர் கொக்கொத் திரவுபகல் ஏசற்றிருந்தே 
ஏசற்றேன் - 6.31.9 நேசத்தை நீபெருக்கி நேர் நின் 
றுள்கி நித்தலுஞ் சென்றடிமேல் வீழ்ந்து நின்று ஏசற்று 

நின்று . 
21. 19 அடியேன்பால் பிரைசேர் பாலின் நெய் போலப் பேசா 

திருந்தால் ஏசாரோ - 5.90.10 பாலிற் படுநெய் போல் 
மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான் . 


22. 14 இணங்கிலி யெல்லா உயிர்கட்கும் உயிரே - 1.132.4 

உரைசேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி 
பேதம் ... அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றான் . 


22 , 23 ஆகாய நீர் நிலம் தீகால் ஆய்அவை அல்லையாய் ஆங்கே 

கரந்ததோர் உருவே - 6.45.9 மண்ணல்லை விண்ணல்லை .... 
கடலல்லை வாயுவல்லை ... எரியுமல்லை ... பிறி தல்லை ஆனாயும் 

பெரியாய் நீயே . 
28. 9 பாடிமால் புகழும் பாதமே அல்லாற் பற்று நான் மற்றி 

லேன் கண்டாய் - 7.48.1 மற்றுப் பற்றெனக்கின்றி நின் 

திருப் பாதமே மனம் பாவித்தேன் . 
28. 17 பண்ணினேர் மொழியாள் பங்க - 5.10.1 பண்ணினேர் 

மொழியாள் உமை பங்கரோ . 
29. 1 சோதியே சுடரே சூழ்ஒளி விளக்கே - 2.50.6 சோதியே 

சுடரே சுரும்பமர் கொன்றையாய் , 5.29.3 சோதியே 

சுடரே என்று சொல்லுமே . 
30. 6 சட்டநேர்பட வந்திலாத சழக்கனேன் - 4.95.1 நான் 

சட்ட உம்மை மறக்கினும் . 


தேவார ஒப்புமை அகராதி 


209 


30. 6 சழக்கனேன் உனைச் சார்ந்திலேன் - 4.67.7 சழக்குடைப் 

பதிக்கு நாதர் . 


31. 9 9 உருத் தெரியாக் காலத்தே உள்புகுந்தென் உளமன்னிக் 

கருத்திருத்தி ஊன்புக்குக் கருணையினால் ஆண்டுகொண்ட 
6.89.9 கருவுற்ற காலத்தே என்னை யாண்டு கழற்போது 
தந்தளித்த கள்வர் . 


33. 7 எத்துக் 

கெங்கள் சிவலோகா - 7.49 . ! 
கிருந்தீர் . 


எத்துக் கிங் 


33. 21 


வேண்டத்தக்க தறிவோய் நீ வேண்ட முழுதுந்தருவோய் 
நீ - 6.23.1 வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் 
6.80.3 மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவானை . 


37. 35 புறம்புறந் திரிந்த செல்வமே - 6.31.10 

திரியாதே போது நெஞ்சே . 


புறம்புறமே 


38. 2 கரும்புதரு சுவை - எனக்குக் காட்டினை - 6.33 . ! கரும்பு 

தரு கட்டியை இன்னமிர்தை . 


39. 11 குற்றாலத் தமர்ந்து றையுங் கூத்தா - 4.910 குற்றாலத் 

துறை கூத்தனல்லால் . 
40. 3 கூடும் உயிரும் குமண்டையிடக் குனித்தடியேன் - 5.52.5 

தக்கனார் கொண்ட வேள்விக்கு மண்டையது கெட , 
43 , 4 ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் எம்பிரான் 

ஆவாரே - 7.75.9 ஆதியை நம் இலங்கு சேவடி 

சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே . 
51 , 27 ஓங்காரத் துட்பொருளை ஐயன் எனக்கருளியவாறு - 

6.39.10 ஓங்காரத்துட் பொருளாய் நின்றான் . 


நாளும் 


தி -14 


சிவமயம் 


தலக்குறிப்பட்டவணை 
மயிலைகிழார் இளமுருகனார் தொகுத்தது 

எண்கள் - பதிக எண்கள் 
ஏட்டுப்பிரதிகளிலும் அச்சுப்பிரதிகளிலும் காணப்படுவன : 

அண்ணாமலை 7,8 ; ஆரூர் 39 ; உத்தரகோசமங்கை 6 ; கழுக் 
குன்றம் 30 ; தில்லை 2-4 , 9-19 , 21 , 22 , 31 , 35. 40 ; 44-46 , 49-51 ; 
தோணிபுரம் 37 ; பெருந்துறை , 5 , 20 , 23-29 , 32-34 , 36 38 , 
41-43 , 47 , 48 , 
கடவுள் மாமுனிவரியற்றிய திருவாதவூரடிகள் புராணத்தின் படி : 

கீழுள்ள மாறுதல்களுடன் மேற்கூறியபடி அதாவது 44 , 50 
ஆகியவை பெருந்துறையி லருளப்பெற்றவை , தில்லையிலல்ல ; 48 
என்பது பற்றி ஒன்றுங் காணப்படவில்லை . ஆனால் 47 குறிக்கப்படும் 
வகை " தீதறச் சிறந்த வெண்பாத் திகழெழு நான்குமோதி " என் 
றுள்ளது . இப்போது 47 - ம் பதிகத்தில் 11 வெண்பாக்களே காணப் 
படுகின்றன . ( 48 - ம் பதிகத்தில் 7 வெண்பாக்களுள்ளன . ) 
பெரும்பற்றப்புலியூர் நம்பிகளியற்றிய திருவாலவாயுடையார் 
புராணத்தின்படி . 

உத்தரகோசமங்கை 6 ; கழுக்குன்றம் 30 ; பெருந்துறை 5,7-11 , 
13-15 . 20 , 22 , 23 , 25-28 , 32 , 34 , 39 , 41 , 42 , 44 , 51 மதுரை 
1 , 17 , 18 , 24 , 29 , 33 , 37 , 38 ( ஆக 33 பதிகங்கள் ) ஏனைய 18 
பதிகங்களைப்பற்றி யாதும் கூறப்படவில்லை . 

வாதவூரடிகள் சரித்திரத்துட் பல முக்கிய பகுதிகள் மதுரை 
யில் நிகழ்ந்தமையானும் , அடிகள் பல்லாண்டுகள் அமைச்சராக 
ஆங்கு வதிந்தமையானும் அத்தலத்தில் அருளிச்செய்யப்பெற்றதாக 

பதிகமேனும் கடவுள் மாமுனிவரியற்றிய புராணத்தின்படி 
குறிக்கப்படாமை வியப்பைத் தருகிறது . பெரும்பற்றப்புலியூர் நம்பி 
கள் புராணம் காலத்தாற் பல நூற்றாண்டுகள் முற்பட்டது . பரஞ் 
சோதிமுனிவ ரியற்றிய திருவிளையாடற் புராணத்துட் சரித்திரம் 
கூறப்படினும் இன்ன இன்ன பதிகங்கள் இந்த இந்த சந்தர்ப்பங்களில் 
இங்கு இங்கு பாடப்பெற்றன என்பது பற்றி யாதொன்றும் கூறப் 
படவில்லை . உயர்திருவாளர்கள் மறைமலையடிகள் , கா . சுப்பிர 
மணிய பிள்ளை , சி.கே. சுப்பிரமணிய முதலியார் ஆகிய பேரறிஞர் 
கள் தத்தம் ஆராய்ச்சியிற் கண்ட முடிபுகளைத் தமது நூல்களில் 
வெளிப்படுத்தியுள்ளார்கள் . அவர்களுள்ளும் கருத்துவேற்றுமை 
யுண்டு ; விரிப்பிற் பெருகும் . 


சிவமயம் 


யாப்புவகை யட்டவணை 


திரு . ஜி . கலியாணம் பிள்ளையவர்கள் , பி.ஏ. 

தொகுத்தது 
எண்கள் - செய்யுள் எண்கள் 


( a ) அறுசீர் விருத்தம் 35-44 , 55-74 , 195-214 ( ஆக 50 ) 
( b ) ஆசிரிய விருத்தம் 348-357,368-407 , 418-474 , 485-5057 

516-525 , 536-545 , 569-614 , 635-649 ( ஆக 209 ) 

இணைக்குறள் ஆசிரியப்பா 3. * 
( d ) எண்சீர் விருத்தம் 25-34 , 95-104 ( ஆக 20 ) 
( e ) எழுசீர் விருத்தம் 75-84 ( ஆக 10 ) 
( f ) கட்டளைக்கலித்துறை 5-14 , 105-154 , 526-535 ( ஆக 70 ) 
( g ) கலவைப்பாட்டு 408-417 ( ஆக 10 ) 
( h ) கலித்தாழிசை 295-314 ( ஆக 20 ) 
( i ) கலிநிலைத்துறை 85-94 ( ஆக 10 ) 
( i ) கலிவிருத்தம் 45-54 , 338-347 , 506-515 , 615 , 616 , 650-658 

( ஆக 41 ) 
( k ) கலிவெண்பா 1 . 


* இது இணைக் குறளாசிரியப் பாவாதலின் இடையிடையே 
இருசீரடியாகிய குறளடியும் , முச்சீரடியாகிய சிந்தடியும் , ஐஞ்சீரடி 
யாகிய நெடிலடியும் , விரவப்பெற்று வந்தது . 

* இந்த முதற் செய்யுளுக்குப் பெயர் பல பிரதிகளிற் சிவ 
புராணத் தகவலென் 

றெழுதப்பட்டிருக்கின்றது . அன்றித் 
திருவாதவூரர் புராணத்திலும் அகவலென்று சொல்லப்பட்டிருக் 
கின்றது , ஆயினும் இதனீற்றடி “ பல்லோரு மேத்தப் பணிந்து ? 

மூச்சீரதாய் நிற்றலின் அகவலினீற்றடி இப்படி வருதற்கி 


என 


212 


திருவாசகம் 


( 1 ) கொச்சகக்கலிப்பா 155-174 , 415-484 , 546-568 ( ஆக 53 ) * 
( m ) தரவு கொச்சகக் கலிப்பா 15-24 , 175-194 , 215-294 , 

315-337 ( ஆக 133 ) . 
( n ) நிலை மண்டில ஆசிரியப்பா 2 , 4 ( ஆக 2 ) . 
( p ) நேரிசை வெண்பா 358.367 , 617-634 ( ஆக 28 ) . 
மிகுதியான பாடல்கள் 

விருத்தத்திலும் தரவு 
கொச்சகக் கலிப்பாவிலும் உள்ளன . 

1k , 20 , 30 , 4 n , 5-14 f , 15-24 m , 25-34 d , 35-443 , 45-54 j, 
5. - 74a , 75-848 , 85-94 ) , 95-104d , 105-154 f . 


ஆசிரிய 


யாண்டு மிலக்கணமில்லாமையாலும் , எதுகைத்தொடை நயங் 
கருதாது செல்வர் சிவபுராணத்தினுள்ளார் சிவனடிக் - கீழ்ப் 
பல்லோரு மேத்தப் பணிந்து எனப்பிரிந்து நிலைமண்டிலவகவ 
லாகக் கொள்கவெனின் அங்ஙனம் எங்கும் வழக்கமில்லாமை 
யாலும் அகவலிசையன வகவன் மற்றவை ஏ - ஓ F - ஆ - 
எனயென்றிறுமே என யாப்பருங்கல விருத்தியுட் கூறியவாறே 
அவ்வீற்றடியி னீறு முடிவு பெறாமையாலும் , அகவலென்பது ஒரு 
வாற்றானும் பொருந்தாது . பஃறொடை வெண்பாவெனக் கொள்க 
வெனின் , இது பன்னிரண்டடியின் மிக்க பலவடிகளால் வருதலின் 
அதுவும் பொருந்தாது . நெடுவெண் பாட்டு முந்நாலடித்தே , 
குறுவெண் பாடிற் களவெழுசீரே என ஆசிரியர் தொல்காப்பியர் 
வெண்பாவிற்குப் பன்னிரண்டடியே பேரெல்லையாகக் கூறு தலா 
னென்க . ஆதலால் இதனை ஒருபொருணு தலிய வெள்ளடியியலாற் 
றிரிபின்றி வருவது கலிவெண்பாட்டே என்னுந் தொல்காப்பியச் 
சூத்திரவிதிப்படி வந்த கலிவெண்பாவெனக் கொள்ளப்பட்டது . 
இக்கலிவெண்பா வெண்டளையான் வந்தது . 

இதிலே வந்த பதிகப்பாடல்களிலே கொச்சகக் கலிப்பா 
வென்று சொல்லப்பட்டவைகளுள் திருக்கோத்தும்பியிலே , நானா 
ரென்னுள்ளமார் ஞானங்களா ரென்னையாரறிவார் 

என்பது 
போல ஐஞ்சீரடிகள் சிலவற்றிலே வந்திருக்கின்றன . கலிப்பாவில் 
ஐஞ்சீரடியும் சிறுபான்மை வருமென்றிலக்கண மிருக்கின்றமையால் 
* அருகிக்கலியோ டகவன்மருங்கி னைஞ்சீரடியும் , வருதற்குரித்து 
எனக் காரிகையிலே சொல்லப்பட்டதனாலும் அறிக . 


* 


155-174 ) , 175-194 m , 
315-337 m , 

338-347 j , 
4084417g , 418-474 b , 


195-214 a , 
348-357 b , 
475-4841 , 


215-294 m , 

3 : 8-367p , 
485-505b , 


295-314 h , 
268-407b , 
506-514 j , 


யாப்புவகை யட்டவணை 

213 
516-525 b , 526-535 f , 536-545b , 546-568 1 . 569-614 b , 6158 
616j , 617-634p , 635-649 b , 650-658 . 

பதிகங்களிலுள்ள அடிகளின் எண்ணிக்கை : - 1.95 , 2-146 
3- 182 , 4-2255-400 , 6-200 , 7-80 , 8-120,9 to 12 each 40 , 13-76 , 
14-57 , 15-56 , 16-54 , 17 to 29 each 40 , 30-28 , 31-40 32-44 , 33 to 
38 each 40. 39-12 , 4 ) to 43 each 40 , 44-24 , 45-40 , 46-8 , 47-44 , 
48-28 , 49-32 , 50-28 , 51-36 ஆக 3295 அடிகள் ( இக்கணக்கில் 294 , 
314 ம் பாடல்கள் சேர்ந்துள்ளன , 659-661ம் பாடல்கள் சேர்ந்தில . 
294 , 314 ம் பாடல்கள் மொத்தக் கணக்கிற் சேராவிடின் மொத்த 
அடிகளின் தொகை 3288 ஆகும் . ) 

பாடல்களின் எண்ணிக்கை : - இது 656 என்றும் , 658 என்றும் 
கூறப்படுகிறது . இவற்றுக் காதாரமான செய்யுட்கள் கீழ்வருவன: 
சிவபுராணங் கீர்த்தி திருவண்டம் போற்றித் 

திருவகவல் முதல்னான்காஞ் சதகம் நூறாம் 
இவை நீத்தல் விண்ணப்பம் ஐம்பதாகும் 

எம்பாவை அம்மானை சுண்ணங் கோத்தும்பி 
புவனமகிழ் தெள்ளேணஞ் சாழல் இருபதாகும் 

பூவல்லி திருவுந்தி பத்தொன்பானாம் 
உவமையிலாத் தோணோக்கம் பதினான்காகும் 

ஊசல் ஒன்பதாகு மெனவுரைத்த வாறே . 
திருவன்னை குயிற்பத்து திருத்த சாங்கம் 

திருப்பள்ளியொடு கோயின் மூத்த திருப்பதிகம் 
அருள்கோவிற் றிருப்பதிகஞ் செத்தி லடைக்கலமே 

ஆசை யதிசயம் புணர்ச்சி வாழாப் பத்தருட்பத் 
தொருபதென வுரைசெய்வர் கழுக்குன்றம் ஏழாம் 

ஒருபதாங் கண்டம் பிரார்த்தனை பதினொன்றே 
திருமருவு குழைத்தபத்து உயிருண்ணி அச்சம் 

திருப்பாண்டிப் பிடித்தப்பத்தே சறவும் பத்தே . 
திருப்புலம்பல் மூன்றாகும் குலாப்பத் தற்புதமே 

சென்னிதிரு வார்த்தைப் பத்தெண்ணப் பத்தாறாம் 
பாற்கு ரியயாத் திரைப்பத் தொருபதாகும் 

படையெழுச்சி யிரண்டாகும் பதினொன்று வெண்பா 
இரட்டவாம் பண்டாய நான்மறை யேழாகும் 

எட்டாகும் படையாட்சி மின்னே ரேழாம் 
அருட்பெரும் அச்சோவொன்பான் நாற்பத்தேழ் பதிகம் 

அகவலுடன் பாட்டறு நூற்றைம் பத்தாறே . 


சி 


| 


2 


கூ 


214 


திருவாசகம் 


சிவபுரா ணங்கீர்த்தி திருவண்டப் பகுதி 

திருப்போற்றி யுடனகவ றிருச்சதக நூறாம் 
நவநீத்தல் விண்ணப்ப மைம்பதாம் பாவை 

நலந்திகழு மம்மானை நல்லபொற் சுண்ணம் 
புவனமகிழ் கோத்தும்பி திருவார்தெள்ளேணம் 

பொருவரிய திருச்சாழல் பூவல்லி யுந்தி 
இவையிருப தாமிரே ழாகுதோ ணோக்கம் 

எழிற்பொன்னூ சலுமேயொன் பானென்ப விவையே . க 


திருவன்னை குயிற்பத்துத் திருத்தத்த சாங்கம் 

திருப்பள்ளி யொடு கோயின் மூத்ததிருப் பதிகம் 
அருட்கோயிற் றிருப்பதிகஞ் செத்திலடைக் கலமே 

ஆசையதி சயம்புணர்ச்சி வாழாப்பத் தருட்பத் 
தொருபதென வுரைசெய்வர் கழுக்குன்ற மேழாம் 

உயர் பிரார்த் தனை கள்பதி னொன்றாகுங் காண்பத் 
திருமை பெருங் குழைத்தபத் துயிருண்ணி யச்சம் 

எழிற்பாண்டி பிடித்தபத்தொ டேசறவு பத்தே . 


உ 


திருப்புலம்பல் மூன்றுகுலா வற்புதமே சென்னி 

திருவார்த்தை பத்தெண்ணப் பதிகமொரு வாறாம் 
பரற்குரிய யாத்திரைப்பத் தொருபதா மற்றைப் 

படையெழுச்சி யிரண்டாகும் பதினொன்றாம் வெண்பா 
அருட்டவழும் பண்டாய நான்மறையே ழாகும் 

வலியப்படை யாட்சியெட் டானந்த மேழாம் 
அருட்பெறுமச் சோவொன்ப தைம்பத்தொன்றாம் பதிகம் 

அகவலொடு செய்யுள் அறு நூற்றைம்ப தெட்டே . 


F 


சிவமயம் 


பாடபேதங்களின் அட்டவணை 


திரு . மு . அருணாசலம்பிள்ளை M.A. அவர்கள் 

தொகுத்தது 


18 புறத்தார்க்குஞ்சேயோன் . 1.23 மிக்கா விளக்கொளி 
யாய் . 1.24 எண்ணிறந்த வெல்லை . 1.27 பன்மிருகமாகி 1.33 
உள்ளத்தின் ஓங்கார . 1.48 எங்கள் பெருமானே 1.54 வாசற் குடிலை 
1.57 உள்ளுருகி . 2.8 குடியாய்க் கொண்ட , 2.9 மயேந்திர மதனில் 
2.11 கலந்தினி தருளியும் . 2.11 மயேந்திரத்திருந்து . 2.31 தர்ப்பண 
மதனை . 2.35 அளவறியொண்ணா 2.37 அருளிய 

அழகுறு . 2.40 . 
அங்கோர் அருள்வழி 2.48 மங்கையுளிருந்தும் . 2.53 பாதஞ்சிலம் 
பொலி 2.67 ஒருவனாகியதொன்மையும் . 2.71 திகழ்தரு தீயில் 
2,100 மயேந்திரவெற்பன் . 2.102 பரிசதுபகரில் .. 2.114 ஏல் 
வுடைத்தாக . 2.129 ஈங்கெழுந்தருளியும் . 2.139 பெய்த வேங்கின . 
3.2 அளப்பரும் பெருமை . 3.3 ஒன்றினுக்கொன்று , 3.5 விண்ணுழை 
கதிரின் . 3.28 அடைந்தோன் . 3.35 வீணையினிசைந்தோன் . 3.47 
அரியதின் அரிய . 3.72 நீடொழில் . 3. 102 கூற்றொடு குனிப்போன் 
3.122 அலைந்தலை செய்ய . 3.124 மாமணிபிறங்க . 

3 129 வருந்து 
முறைப்பவர் . 3.133 கனிவர . 3.137 துற்றுவ . 3.138 அருந்தவக் 
காட்சி . 3.153 மயங்கியுமத்தரின் . 3.169 தவாக்கடல் . 3.173 
குரம்பு கொண்டின்றென்பாலாக்கினன் . 3.177 அமைந்தனன் . 
3.181 அருளொடும் . 4.11 எறும்பூராக 4.26 காலையில் . 4.27 
எனைப்பலவிழைத்தும் , 4.42 சித்தமுண்டாக . 446 ஆர்த்தமானார் . 
4 50 வேதியர்களும் . 4.102 ஈசா போற்றி இறைவா . 4.106 வேதி . 
4.107 ஆதி 4.127 ஒருவா . 4.132 வழுவிலா . 4.173 அமுதாம் நம்பா 
4.197 தோளார் முத்த . 4.218 தொழுதார் மையல் . 5.7 பெறில் 
இறைவா . 5.9 நினைந்துருக . 5.14 ஆவாவெந்தா என்ற விரதாய் 
விடு . 5.17 புரிந்திலேன் , 5.22 இரந்ததெல்லா , 5.24 நிரந்தர 
மாவருளாய் . 5.75 இன்றும் போய் . 5.77 வாழாதே . 5.83 
உருகாதல் . 5.97 அநேகநேக அணு அணு . 5.106 கனியினேர் . 5.112 
பிறவாமை காத்தாட் . 5.113 இது வொப்பதுண்டே . 5.114 
ஆட்கொண்டாய் . 5.114 

புகுந்தாண்டாய் . 

5.117 பயந்து 
காத்தளிக்கும் . 5.119 வந்தாண்டு கொண்டா . 5.123 சூட்டுகின்றும் 
மிலை துணையிலி பிணை நெஞ்சே . 5.137 அளவறுப்பதையரியவன் . 
5,141 புகுவதாவது போதரவில்லது பொன்னகர் , 5.144 மிகுவ 


216 


திருவாசகம் 


தாவதும் அன்றெனின் . 5.145 நாயேன்றன்னை . 5.158 . மத்திடை 
தயிராகி . 5.166 அறிவொண்கிலை . 5.188 சிந்தையானும் . 5.206 
பெறும் பேறெத்தனையும் , 5.213 உறுப்பு வெறுத்திங்குனை . 5.235 
நோக்குவாராரே . 5.237 புகுவே நினதே . 5.263 பிழைத்தது 
பொறுக்கை 5.272 தனிமை தீர்ந்தே . 5.273 தீர்ந்த அன்பான 
1282 நின்னொடென் னொடென்னிதாய்ப் . 5.298 உண்மை 
இன்மையில் . 5.301 நினைப்பதாவ . 5.315 வெந்தையாய் . 5.357 
நெஞ்சம் . 5.359 தெளியே . 5.362 பரிசுபெற்று . 5.365 பின் மழுக்கை 
5.368 பொய்யிலிங் கெனை 5.372 வம்பனே வினை . 5.374 கழற்கன்ப 
தாக்கினாய் ... 5.377 அறிவொணாத . 5.378 தெரிவொணாத . 5.379 
உறுகி 5.382 நின்கோயில் வாய்தலிற் . 5.392 வைப்பதோ 
சொலாம் . 6.17 

செழுகின்ற . 

6.34 

விருதலையேனை . 6.43 
ஊறுபட்டே . 6.45 ஐம்புலன் கேள் கொண்டு . 6.61 நின்றெய்த் 
தலர்ந்தேன் . 6.70 நஞ்சமுதாய் , 6.78 நண்ணகில்லா . 6.80 
அம்பரனே . 6.89 சுருக்குமன் பில் . 6.108 பின்னுங்காட்டு . 6.135 
கனிவிப்பதுவ தெப்போது . 6.184 பழியினையே . 7.27 எல்லோருஞ். 
7.39 கோதுகுலத்தரன் . 7.43 விளையாட்டில் . 7.65 நம்பால தாய்ப் 
பொங்கு கருங்குழலீர் . 7.70 கதிர்வந்து கால் கலப்ப . 7.73 உமக்கே 
1.73 அச்சத்தான் , 7.74 உமக்கொன்று . 7.75 உமக்கல்லா . 


சிவமயம் 


சாத்திர மேற்கோளகராதி 


திரு . தி.கி. நாராயணசாமி நாயுடு அவர்கள் தொகுத்தது 


குறிப்பு : - திருவாசகத் தொடர்கள் பல சித்தாந்த சாத்திரம் 
பதினான்கின் உரைகளுள் மேற்கோள்களாக ஆளப்பட்டுள்ளன . 
அவற்றை ஆராய்வதனால் அத்தொடர்களின் உண்மைப்பொருள் 
விளங்கும் . இவ்வகராதியில் பதினான்கு சாத்திர , உரைகளுள் 
திருவாசகத் தொடர்கள் மேற்கோள்களாகக் காட்டப்படும் இடங்க 
ளெல்லாம் தொகுக்கப்பட்டுள்ளன . இவ்வகராதியின் முதற் பத்தி 
யில் திருவாசகத் தொடரின் முதற்குறிப்பும் , இரண்டாம் பத்தியில் 
அத்தொடர் காணப்படும் திருவாசகப் பகுதியும் அடியும் , மூன்றாம் 
பத்தியில் அத்தொடரினை மேற்கோளாகக் காட்டும் சாத்திர உரை 
யின் பகுதி விவரமும் , நான்காம் பத்தியில் அம்மேற்கோள் காணப் 
படும் சமாஜப் பதிப்பின் பக்கமும் தரப்பட்டுள்ளன . பாடிய பக்கங் 
கள் சமாஜப் பதிப்பையே குறிப்பன. இருபாவிருப்பது , சிவப்பிரகாச 
சிந்தனையுரைப் பக்கங்கள் பதினான்கு சாத்திர வுரையின் சமாஜ 
முதற்பதிப்புப் பக்கங்களைக் குறிப்பன . இவற்றின் பின் மு என்ற 
எழுத்துகாணப்படும் . ஏனைய பக்கக் குறிப்புக்களெல்லாம் பதினான்கு 
சாத்திர உரையின் சமாஜ இரண்டாம் பதிப்பிலுள்ள பக்க எண்க 
ளாகும் . இருபா = இருபா விருபது , நமச்சிவாயத்தம்பிரான் உரை 
சமாஜ முதற்பதிப்பு . சங்கற்ப = சங்கற்பநிராகரணம்ஞானப்பிரகாச 
தேசிகருரை சமாஜ இரண்டாம் பதிப்பு . சித்தி = சிவஞான சித்தி 
யார் சுபக்கம் சிவஞான சுவாமிகள் உரை சமாஜப் பதினான்கு 
சாத்திர இரண்டாம் பதிப்பு (சித்தியார் தனி வெளியீட்டுப் பக்க 
மல்ல ) . சிந்தனை = சிவப்பிரகாசம் சிந்தனையுரை சமாஜ முதற் 
பதிப்பு . சிவப்பிர = சிவப்பிரகாசம் மதுரைச் சிவப்பிரகாசருரை 
சமாஜ 14 சாத்திரவுரை இரண்டாம் பதிப்பு (சிவப்பிரகாசவுரை 
தனிப் பதிப்பல்ல ) . சிற்றுரை = சிவஞானபோதச் சிற்றுரை சமாஜ 
14 சாத்திரவுரை இரண்டாம் பதிப்பு ( சிற்றுரை தனிப்பதிப்பல்ல ) 
நெஞ்சு = நெஞ்சுவிடுதூது ( ஷை 2 ம் பதிப்பு ) பாடியம் = சிவஞான 
போத மாபாடியம் சமாஜப்பதிப்பு . இவ்வகராதியைப் பயன் 
படுத்தும் வகைக்கு ஒரு 

உதாரணம் 

காட்டுதும் . “ இமைப் 
பொழுதும் ” எனத் தொடங்கும் திருவாசகத் தொடர் திருவாசக 
முதற்பகுதியாகிய சிவபுராணத்துள் 2 - வது அடியிலுள்ளது . 
இத்தொடர் நெஞ்சுவிடு தூது உரையில் 121 - வது அடியின் 


218 


திருவாசகம் 


உரையுள் சமாஜத்தின் 14 சாத்திரைவுரை இரண்டாப் பதிப்பில் 
1146 ம் பக்கத்தில் காணப்படுகிறது . இவ்வாறே பிறவற்றிற்கும் 
கொள்க . 


முதற் குறிப்பு 


பாட்டும் 
அடியும் 


சாத்திரம் 


பக்கம் 


இமைப்பொழுதும் 
அவனருளாலே 


1.2 
1.18 


* , 


உய்ய என் 
இன்னுழை கதிரின் 
அருக்கனிற் 
தெய்வமென்ப 


1. 33 
3. 5 
3. 20 


1146 
723 
898 
955 
998 
1145 

81 
165 
201 
46 


4.42 


645 மு 


4. 137 


நெஞ்சு 121 
சிவப்பிர - பா 

50 
65 

84 
நெஞ்சு 121 
பாடியம் 1.1 

2. 2 
சிற்றுரை 12.2 
பாடியம்- அவை 
இருபா -1 
சிவப்பிர -49 
பாடியம் 2.2 
சிவப்பிர .98 
பாடியம் -1.0 
சிவப்பிர -98 
சிந்தனை -20 
பாடியம் -1.0 
சித்தி 10. 6 
நெஞ்சு 128 
சிவப்பிர -98 
நெஞ்சு- 119 
இருபா - 3 
சிவப்பிர - 55 

91 

98 
பாடியம் 2.0-1 

2.2 


883 
165 
1037 

74 
1038 


5. 14 
5. 83 
5. 95 


கொடிறும் பேதை 4. 63 
அருபரத்தொரு 

4. 75 
பாரிடை ஐந்தாய் 
மெய்தானரும்பி 5. 1 
நம்மவரவரே 
உள்ளந்தாள் 
அவாவெள்ள 
தேவர்கோ அறியாத 5.117 
பயந்து சாத்தழி 
மாதாளும்பாக 
அளவறுப்பதற் 
கட்டறுத்தெனை 
அறிவிலாமை 
அனைத்துலகுமாய 
ஆசைப்பட்டேன் 
வான நாடரும் 
விச்சதின்றியே 


759 மு 


5. 117 
S. 118 
5. 137 
5. 193 
5. 19 
5. 303 
5. 328 
5. 377 
5. 381 


75 
582 
1151 
1037 
1145 
652 மு 

915 
1018 
1037 
123 
159 
160 
497 
720 
840 
176 


* 


84 


நெடுந்தகைநீ 
வெளிவந்திலேனை 
மலங்கள் ஐந்தாற் 
தினைத்துணையேனும் 
ஆதியும் அந்தமும் 
ஒளநித்தில நகை 
போனதிசை 
ஐயாரிநீ ஆட்கொண் 


6. 45 
6. 58 
6. 116 
6. 156 
7. ) 
7. 13 
7. 22 
7. 43 


702 மு 


சிவப்பிர - பாயி 

32 
சிற்றுரை 10.2 
இருபா 20 
சிவப்பிர 28 
சித்தி ” 1.30 
சிவப்பிர 18 


824 


416 
775 . 


சாத்திர மேற்கோளகராதி 


219 


முதற் குறிப்பு 


சாத்திரம் 


பக்கம் 


பாட்டும் 
அடியும் 


ஆர்த்தபிறவி 
காத்தும் படைத்தும் 


7. 45 
7. 46 


சிவப்பிர 18 
சித்தி 1.36 
பாடியம் 2.1 
சிவப்பிர 92 
இருபா , 20 


775 
416 

131 
1019 


7. " 56 


702 மு 


பேதித்து நம்மை 
இங்கு நம்மில்லங்கள் 7. 66 
செங்கமலப்பொற் 
பாதம் 

7. 67 
உன்கையிற்பிள்ளை 

7. 73 
எங்கெழிலென்ஞாயிறு 7. 76 
போற்றியருளுக 7. 77 
போற்றியெல்லா 7. 78 
குற்றங்கள் நீக்கி 

8. 117 
பந்தமுமாய் 

9. 79 
கரணங்களெல்லாம் 

10. 33 
ஒருநாமம் ஓருருவம் 11. 3 
அவமாயதேவ 

11. 13 
அவமாயதேவ 

11. 13 
கனவேயுந்தேவர்கள் 11. 37 
வான்கெட்டு 

11. 69 


நெஞ்சு 128 
சித்தி 8.31 
நெஞ்சு 128 
சிவப்பிர 18 
பாடியம் - அவை 

2.0 
சங்கற்ப 14.39 
சிவப்பிர - பாயி 
சங்கற்ப 17.74 
சிவப்பிர 80 

98 
சங்கற்ப 17.82 
சிவப்பிர 82 

80 
பாடியம் 2.2 
சங்கற்ப 17.69 

18 75 
சிந்தனை 18 

95 
சித்தி 2.32 
பாடியம் 1-0 


705 மு 
1151 

555 
1150 
775 

44 
126 
1239 
719 
1251 

989 
1037 
1252 
994 
988 
169 
1250 
1263 


ஊன்கெட்டுயிர் 
நிலநீர்நெருப்பு 


11. 71 
15. 17 


755 மு 
854 மு 


458 
75 


உலகேழெனத்திசை 15. 19 
சித்தஞ்சிவமாக்கி 15. 23 
ஆனந்தக்கூத்தன் 15.31 
துரைமாண்டவாபாடி 15 56 
முந்து நடுவுமுடிவும் 18. 19 
முந்திய முதனடு 

20. 2 ) 
புவனியிற்போய் 20. 37 
உடையாள் உன்றன் 21. 1 
உடையாள் நடுவுள் 
என் கருத்து முடியும் 21. 4 
ஆள்வாரிலிமாடா 21. 26 


12 


1033 
1145 


706 மு 


7 , 


1146 
124 
553 
455 
393 

82 
1279 


பொய்யிருள் கடிந்த 
உரையுணர்விறந்து 
இன்றெனக்கருளி 
தந்ததுன்றன்னை 
ஆட்டுத்தேவர் 
அருளைப் பெறுவான் 
வெஞ்சேலனைய 
இத்தைமெய்யென 


சிவப்பிர 98 
நெஞ்சு 121 
இருபா 20 
நெஞ்சு 121 
சிற்றுரை 7-3 
சித்தி 8.29 
பாடியம் 7-3 

60 

1.1 
சங்கற்ப 20.62 
இருபா 20 
சிவப்பிர 8 ) 

1 
நெஞ்சு 129 
சிற்றுரை 3.7 


22. 10 
22. 12 
22. 25 
22. 37 
23. 17 
25. 4 
25. 37 
26. 26 


704 மு 

985 


1017 
1151 

69 


220 


திருவாசகம் 


முதற்பதிப்பு 


பாட்டும் 


சாத்திரம் 


பக்கம் 


அடியும் 


. 


" 


334 
1038 


773 மு 
701 மு 


பாடியம் - 
சிவப்பிர 98 
சிந்தனை 28 
இருபா 20 
சிவப்பிர 96 
சித்தி 10.3 
நெஞ்சு 129 
இருபா 20 


வேண்டுந்தனையும் 

27. 11 
புலர்ந்துபோன 32. 2 
பாவியேற்கு 

32. 19 
கூறுநாவேழுதலாக 33. 17 
யானுமதுவே வேண்டி 33. 23 
அன்றேயென் றன் 33. 25 
உம்பர்கட்கரசே 37. 1 
யானேயோதவஞ் 
செய்தேன் 

38. 37 
கற்பனவும் 

இனியமையும் 39. 10 
நின்னருள் 

நாணாமே 44. 12 
காணுங்கரண 

48. 21 


1031 

579 
1151 


705 மு 


சிவப்பிர 92 


1019 


570 


840 மு 


சித்தி 9.8 
சிந்தனை 80 
பாடியம் 11.1 
சிற்றுரை 11.1 
நெஞ்சு 128 

121 


மின்னேரனைய 
ஓங்காரத்துட்பொரு 


50. 1 
51. 27 


547 
190 
1150 
1145 


சிவமயம் 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


எண்- பாட்டெண் 


அங்கணன் 

598 
அங்கி அருக் 289 
அடர்புலனால் 142 
அடற்கரிபோ 136 
அடியார் ஆனீர் 608 
அடியார்சில 

486 
அடியேன் 

87 
அடியேன் அல்ல 497 
அட்டமூர்த்தி 580 
அணிமுடி 

591 
அண்டப்பகுதி 3 
அண்ணாமலை 172 
அதுபழச் 

374 
அத்தனே 543 
அத்தியுரித் 293 
அத்தேவர் 

219 
அப்பனே 

102 
அம்பரமாம் 273 
அம்பலத்தே 271 
அம்மையே 538 
அயனை அன 258 
அயன் தலை 212 
அரிக்கும் 237 
அரியானே 
அருணன் இந் 

369 
அருந்தவருக் 274 
அருமந்த 239 
அருளாதொழி 385 
அருளாரமுதப் 487 
அருளுடைச் 

539 
அரைசனே 390 
அரைசேஅ 

141 
அரைசேபொன் 382 
அரைஆடு 240 
அலரவனும் 260 
அல்லிக்கமலத் 441 
அவமாய 238 
அழகேபுரிந் 505 
அழிவின்றி 533 


அழுகேன் 

92 
அளவறுப்ப 39 
அளவிலாப் 482 
அளித்துவந் 407 
அளிபுண்ண 422 
அறவே பெற் 

490 
அறவையேன் 

541 
அறிவலே 

54 
அறிவிலாத 36 
அறுகெடுப் 

199 
அறுக்கிலேன் 403 
அறையோ 621 
அன்பராகி 401 
அன்பினால் 389 
அன்றால 

நீழ 287 
அன்றே என்றன் 502 
அன்னேயிவை 161 
ஆடரப்பூ 341 
ஆடுகின்றிலை 35 
ஆட்டின் 305 
ஆட்டுத்தேவர் 402 
ஆணோ அலி 333 
ஆதமிலி 

548 
ஆதியும் அந்தமும் 

155 
ஆமாறுன் 

18 
ஆயநான் 

27 
ஆயமொழிக் 366 
ஆர்க்கோ 

618 
ஆர்த்த பிறவி 166 
ஆவகைநாமும் 210 
ஆவாஅரி 

241 
ஆவாதிரு 300 
ஆற்றகில்லேன் 439 
ஆனையாய்க் 

188 
ஆனைவெம் 125 
இடக்குங் 566 
இணையார்திரு 275 
இந்திரனும் 177 


இந்திரிய 475 
இப்பாடே 363 
இப்பிறப்பி 575 
இயக்கிமாரறு 474 
இரங்கும நமக் 384 
இரந்திரந் 393 
இருகை 

45 
இருதலைக் 

113 
இருந்தென்னை 626 
இருந்தென்னை ஆ 

122 
இருப்பு 

84 
இரும்புதரு 546 
இருள்திணிந் 

437 
இல்லை நின் 98 
ழித்தனன் 70 
ன்பந்தரு 

353 
ன்பம்பெ 

627 
என்பான் 365 
ன்றெனக் 

394 
இன்னிசை 

371 

82 
ஈசனேயென் 

55 
ஈண்டிய 

531 
ஈரம்பு 

296 
உகந்தானே 380 
உங்கையிற் 
உடைய நாத 
உடையாள் 
உடையானே 

60 
உணர்ந்தமா 391 
உண்டொர் 46 
உண்ணப் 306 
உத்தமனத்தன் 7 
உம்பர்கட் 

536 
உய்யவல்லா 298 
உரியேன் 600 
உருகிப்பெரு 249 
உருத்தெரியாக் 477 


ஈசனேநீ 


22 


173 
101 
378 


222 


திருவாசகம் 


உரைமாண்ட 328 
உலக்கைபல 200 
உலவாக் 

58 
உவலைச்சம 251 
உழிதரு 

12 
உழை தரு 

150 
உள்ளப்படாத 230 
உள்ளமல் 

629 
உன்ளனவே 128 
உற்ற ஆக் 

436 
உற்றாரை 555 
உன்னற்கரியசீர் 343 
உன்னற்கரியதி 335 
உன்னைஉகப் 354 
ஊசலாட்டு 576 
ஊனாய் உயிரா 190 
எங்கள் நாயக 460 
எச்சம் அறிவே 514 
எண்ணிலேன் 433 
எண்ணுடை 

323 
எந்தையா 

51 
எந்தையெந் 

276 
எம்பிரான் 71 
எய்தலாவ 

81 
எய்த்தேன் 423 
எரிமூன்று 

280 
எறும்பிடை 129 
எனை நானென் 508 
என்பாலைப் 552 
என்புள்ளுரு 

561 
என்பே உருக 

601 
என்றும் பிறந் 376 
என்னணி 6 : 8 
என்னப்பன் 256 
என்னால் அறியா 

644 
என்னை அப்பா 120 
ஏகாசமிட்ட 314 
ஏசாநிற்பர் 383 
ஏசினும்யா 154 
ஏதமிலா 359 
ஏய்ந்தமாமல 570 
ஏரார் இளங் 358 
ஏர் தரும் 
ஏழைத்தொ 327 
ஏனையாவரும் 42 
ஐயநின்ன 77 
ஒண்மைய 126 


ஒப்புனக் 

540 
ஒருவனே 

72 
ஒள்நித்தில 158 
ஒன்றாய் 

222 
ஒன்றினொ 636 
ஒன்றும்போ 498 
ஓடுங்க வந்தி 559 
ஓயாதே 181 
ஓய்விலாதன 43 
ஓரொருகால் 169 
கடகரியும் 269 
கடலினுள் 

117 
கடலின்திரை 511 
கடலே அனைய 491 
கடவுளே 

68 
கடையவனே 105 
கட்டறுத் 53 
கண்களிர 633 
கண்டது 

137 
கண்ணஞ் 339 
கண்ணப்பன் 218 
கண்ணார் நுத 

504 
கதியடியேற் 146 
கமலநான் 461 
கயல்மாண்ட 245 
கரணங்கள் 223 
கருடக்கொடி 418 
கருவாய்உல 
கலந்து நின் 

485 
கல்நாருரித் 
கல்லாதபுல் 
கல்லாமனத் 
களிவந்த 


காருறுகண் 107 
காலமுண்டாக 530 
கானார் புலித் 266 
கிஞ்சுகவாய் 362 
கிளியனார் 

519 
கிளிவந்த 

192 
கிற்றவா 

38 
கீதமினிய 348 
குதுருதுப் 

138 
குலங்களைந் 133 
குலம்பாடிக் 254 
குழைத்தாற் 496 
குறியும் நெறி 562 
குறைவிலா 392 
கூடிக்கூடி 495 
கூவினபூங் 

370 
கூறும்நாவே 500 
கூற்றைவென் 535 
கெடுவேன் 646 
கேட்டாயோ 180 
கேட்டாரும் 

32 
கையார்வளை 187 
கையால் தொ 425 
கொந்தணவு 

357 
கொம்பரில்லா 124 
கொம்பில் அரு 564 
கொம்மை 

568 
கொழுமணி 

131 
கொள்ளுங் 50 
கொள்ளேர் 106 
கொள்ளேன் 

6 

347 
கோணிலா 

525 
கோயில் சுடு 257 
கோலமேனி 

472 
கோலவரைக் 336 
கோலாலமாகி 262 
கோவேயருள 648 
கோழிசிலம்ப 162 
கோற்றேன் எ 513 
கோற்றேன் மொ 

364 
சங்கம் அரற்றச் 208 
சங்கரா 

69 
சங்குதிர 642 
சச்சையனே 135 
சடையானே 
சட்டோ நினைக்க 221 


228 


கொன்றை 


243 
478 
179 
119 
233 
242 


கள்வன் கடி 


கறங்கோலை 
கற்போலும் 

318 
கற்றறியேன் 550 
கனவேயுந் 244 
காசணிமின் 198 
காட்டகத்து 

630 
காணலாம் 48 
காணுங்கர 

633 
காணும் 

603 
காணுமாறு 

88 
காதார்குழை 168 
காப்பாய் 

447 
காமனுட 

325 
காருடைப் 356 


349 


557 


பாட்டு முதற்குறிப்பராதி 


223 


345 


321 


சதுரை 

517 
சந்திரனைத் 189 
சலமுடைய 272 
சாடியவே 

299 
சாதல்பிறப் 657 
சாதிகுலம் 479 
சாவமுன் 

8 
சித்தமே புகுந் 584 
சிந்தனை நின் 30 
சிந்தை 

83 
சிரிப்பார் 386 
சிரிப்பிப்பன் 153 
சீரார்திரு 292 
சீரார்பவள 329 
சீலமின்றி 

615 
சீவார்ந்தீ 

420 
சுடர்பொற் 

438 
சுந்தரத் 

352 
சுந்தரநீ 197 . 
சுருள்புரி 

412 
சூடகந்தோள் 201 
சூடுவேன் 191 
சூரியனார் 309 
செங்கணவன் 171 
செங்கண்நெடு 175 
செடியாராக் 426 
செப்பார் 185 
செம்மைநலம் 658 
செய்தபிழை 619 
செய்யவாய் 361 
செய்வதறி 56 
செல்வம்நல் 52 
செழிகின்ற 109 
செழுக்கமலத் 408 
செறியும் இப் 578 
செறியும் 

529 
சேரக்கருதி 
சொல்லியலா 641 
சோதியாய்த் 396 

458 
சோலைப்பசுங் 367 
ஞாலம் இந்தி 406 
ஞானக்கரும் 209 
ஞானவாள் 615 
தகைவிலாப் 522 
தக்கனாரன் 310 
தக்கனையும் 259 
தச்சுவிடுத் 297 


தந்ததுன் 397 
தரிக்கிலேன் 65 
தவமே புரிந் 9 
தறிசெறி 523 
தனித்துணை 143 
தனியனேன் 31 
தன்மைபிறரா 

63 
தாதாடு 360 
தாதாய்மூவே 446 
தாமேதமக்கு 607 
தாயாய்முலை 647 
தாரகைபோ 

152 
தாரா அருளொ 493 
தாராய்உடை 91 
தாளி அறுகி 
தானந்தம் இல் 264 
திகழத்திகழு 442 
திண்போர் 290 
திருந்துவார் 467 
திருமாலும் 

235 
திருவார் 236 
தில்லைமூதூர் - 2 
தினைத்தனை 217 
தீதில்லை 
தீரக்கின்ற 

112 
தீர்ந்த அன் 73 
துடிகொள் 

462 
துடியேர் இடு 560 
துணியாஉரு 

492 
துண்டப் 

183 
துப்பனே 

463 
து வெள்ளை 

597 
தெங்குலவு 

337 
தென்பாலுகந் 263 
தேரை நிறுத்தி 313 
தேவதேவன் 579 
தேவர்கோ 34 
தேனகமா 211 
தேனைப்பாலை 62 
தேனொடுகொ 279 
தேன்பழச் 351 
தேன்புக்க 268 
தையலார் 

656 
தையலோர் 346 
தொண்டர் 616 
தோலுந்துகி 232 
நங்காய்இ 265 
நங்கையிரெ 581 


நஞ்சமர் 332 
நடித்துமண் 571 
நண்ணிப் 

632 
நமச்சிவாய 
நரியைக் 649 
நல்காதொ 387 
நல்லமலரின் 

312 
நன்றா நால் 

270 
நாடகத்தா 15 
நாதம் உடைய 595 
நாமகள் நாசி 307 
நாயிற்கடைப் 277 
நாயிற்கடையாம் 

503 
நாயேனைத் 226 
நானாரடி 507 
நானார்என் 

216 
நானும் என் 

229 
நானேயோ 

553 
நான் தனக் 227 
நான்மறை 308 
நான்முகன் 
நித்தமணாளர் 340 
நிருத்தனே 459 
நிலம் நீர் 

319 
நிற்பார் 611 
நினைப்பதாக 80 
நினையப்பிற 

444 
நீக்கிமுன் 435 
நீண்டகரத் 342 
நீண்டமாலும் 

440 
நீதியாவவ 429 
நீரின்பவெ 528 
நீலவுருவிற் 
நெக்குநெக் 445 
நெடுந்தகை 116 
நெறிசெய் 282 
நெறியல்லா 651 
நோயுற்று 224 
பங்கயம் ஆ 

324 
பச்சைத்தாள் 549 
பஞ்சாய அடி 

654 
பஞ்சாய அடி மட 

551 
பஞ்சின் மெல் 453 
படமாக என் 288 
பணிவார் பிணி 93 
பண்சுமந்த 

182 


35. ) 


613 


சோதி 


224 


திருவாசகம் 


1 


151 


பண்டாய 

628 
பண்ணார்ந்த 547 
பண்ணினேர் 452 
பண்பட்ட 278 
பத்தர்சூழப் 

582 
பத்திமையும் 481 
பத்திலனே 

602 
பந்தணைவிர 455 
பந்தவிகார 

637 
பப்பற வீட் 

373 
பரந்துபல் 

11) 
பரம்பரனே 

139 
பரவுவாரவர் 

432 
பரவுவார் 21 
பரிதிவாழ்ஒ 

454 
பரிந்துவந்து 

443 
பருவரை 

526 
பவனெம் 

13 
பழிப்பில் நின் 
பழுதில் தொல் 457 
பற்றாங்கவை 

510 
பன்னாட்பரவி 283 
பாங்கினொடு 483 
பாசம்பரஞ் 156 
பாசவேரறுக் 542 
பாடவேண் 104 
பாடிமால்புக 450 
பாடிற்றிலேன் 149 
பாதாளம்ஏ 154 
பாரார்விசும் 

176 
பாருருவாய 599 
பாரொடு 448 
பாரோர்விண் 424 
பார்பதம் 395 
பார்பாடும் 247 
பார்ப்பதி 302 
பாலகனார்க் 311 
பாலும் அமுத 285 
பால்திரு 604 
பால் நினைந் 544 
பாவநாசா 

456 
பாழ்ச்செய் 567 
பிட்டுநேர்பட 469 

468 
பிணியெலாம் 520 
பித்தனென் 431 
பித்தென்னை 622 
பிரமன் அரி 326 


பிறவிதனை 480 பொதும்புறு 

140 
பிறவியென் 585 பொத்தை ஊன் 434 
பிறிவறியா 416 பொய்யவ 111 
புகவே தகேன் 14 பொய்யனேன் 398 
புகவேவேண்டா பொய்யாய 231 

605 பொய்யெல் 652 
புகழ்மின் 610 பொருட்பற்றி 317 
புகுவதாவ 

40 பொருத்தமி 97 
புகுவேனென 

64 பொருந்தும் 572 
புணர்ப்ப 

75 

பொருளே 121 
புத்தன் புரந் 250 பொலிகின்ற 

114 
புத்தன் முத 

320 பொழிகின்ற 411 
புரந்தானா 303 பொன்னிய 640 
புரள்வார் 614 போகம்வே 76 
புலன்கள் 132 போதுசேரயன் 405 
புலையனேனை 400 போரேறே 57 
புவனியிற் 

377 போற்றி அரு 174 
புழுவினாற் 586 போற்றியிப் 

74 
புறமேபோந் 90 போற்றியென் 67 
புற்றில் வாள் 516 போற்றியென்வா 
புற்றுமாய் 399 

368 
புன்புலால் 545 போற்றியென்று 49 
பூங்கமலத் 

556 

போற்றியோ 67 
பூசுவதும் 255 

மஞ்சுலாம் 524 
பூணொணாத 471 மடங்க என் 

123 
பூதங்கள ஐந் 

484 

மண்ணதனிற் 653 
பூதங்கள் தோ 372 மண்ணினில் 

639 
பூத்தாரும் 315 மதிக்குந் 565 
பூமேல் அயனோடு 

மத்துறு 

134 
234 மருவினிய 554 
பூவலர் 596 மருளனேன் 

466 
பூவார்செ 

605 மலங்கினேன் 470 
பூவியல்வார் 196 மலைமகளை 261 
பூவேறுகோ 215 மலையரையன் 267 
பெருநீரறச் 

130 

மறுத்தன்ன் 110 
பெருமான் 612 மன்னஎம்பி 103 
பெரும்பெரு 410 மன்னவனே 147 
பெற்றது 

127 மாடுஞ்சுற்ற 573 
பெற்றிபிறர்க் 194 மாடுநகை 

205 
பேசப்பட் 

86 மாதாடுபா 1334 
பேசிற்றாம் 

28 மாதிவர் 589 
பேசும் 

634 மாயவனப் 532 ) 
பேதம் இல்ல 

473 மாயவாழ்க் 583 
பேராசை 284 மாயனே மறி 404 
பேருங்குண 563 மாலயன் 

590 
பைங்குவளைக் 167 மாலறியா 159 
பைந்நாப்பட 506 மாலே பிரம 248 
பொச்சையா 577 மாவடுவகிர 415 


பிணக்கிலாத 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


225 


விண்ணகத் 
விண்ணாளுந் 
விண்ணோர் 


வெஞ்சின 


29 


மாவார் 294. மூவரும்மும் 625 வானாகி 

19 
மாழைமைப் 413 மூன்றங் 

330 வான் கெட்டு 252 
மாறி நின் றெனை 37 மெய்தான் 5 வான்பாவிய 515 
மாறிநின் றென் 388 மெய்யனே 464 வான்வந்த 

178 
மாறிலாதமா 

மேலைவானவ 47 விச்சதின்றி 100 
மாறுபட்டஞ் 115 மேவும்உன்றன் 489 

விச்சுக்கேடு 

85 
மானம் அறிந் 322 மை இலங்கு 96 விச்சைதான் 33 
மானேநீ 160 

மைப்பொலி 

186 விடுமின் 609 
மானேர் நோக்கி உ 

மையமர் 

206 விடைவிடா 537 
59 மையலாம் 569 

376 
மானேர்நோக்கி 499 மொய்ப்பால் 419 

184 
மானேர்நோக்கிபு மொய்யார் 165 

253 
83 யாவர்க் தம் 624 விரவிய 

534 
மானோர்பங்கா 414 

யானேதும் 

16 வினைக்கேடரும் 509 
மிடைந்தெலும் 421 யானே பொய் 

94 வினைப்பிறவி 

476 
மின்கணினார் 414 வட்டமலர்க் 213 வினை பிலே 26 
மின்னிடைச் 217 

வணங்கத் 284 வினையென் 41 
மின்னேரனைய 643 வணங்கும் இ 

574 

304 
முடித்தவாறும் 61 வணங்கும் 79 

வஞ்சேலனைய 427 
[ 45 வண்ணம் 

வெந்து விழும் 655 
214 வந்திமை 

593 

வெய்யவன் 301 
முத்தனே 

465 

வம்பனாய்த் 587 வெய்ய வினை 617 
588 வம்பனன் 

449 

வெருவரேன் 517 
முத்தன்ன வருந்துவன் 17 

வெள்ளத்துள் 118 
முத்திக்குழ 

வலைத்தலை 144 வள்ளந் 25 
முத்திநெறி 650 வல்லை வா 451 வெள்ளைக் 
முத்துநல் 

195 வழங்குகின் 417 வெறுப்பனவே 409 
முந்திய முதல் 375 

வளர்கின்ற 

108 வேடுருவாகி 592 
148 வளைந்தது 295 வேண்டத்தக்க 501 
முழுமுதலே 

381 வன் நெஞ்சக் 225 

வேண்டும் நின் 78 
முழுவதுங் 

10 வன்புலால் 518 

வேண்டும் வேண் 488 
முன்ஈறும் 331 வாஇங் 355 

வேண்டேன்புக 512 
முன்னாயமா 231 வாராவழி 

வேதமும் 

214 
முன்னானை 193 வாழ்கின்றாய் 24 

வேதமொழி 338 
முன்னிக்கடலை 17 ) வாழ்த்துவதும் 20 வேவத்திரி 
முன்னின்றா 379 வாழ்ந்தார்கள் 631 வேனில்வேள்க 44 
முன்னைௗ 430 வாளுலாம் எரி 521 

வேனில்வேள் மல 23 
முன்னைப்பழம் 163 வாள் தடங் 

202 

வைத்த நிதி 22 ) 
முன்னை வினை 62 ) வான நாடரும் 99 வைப்புமா 428 
மூத்தானே 553 

வானவன் 286 வையகம் 203 


முதலைச்செவ் 
முத்தணி 


முத்தனை 


157 
246 


344 


முழுதயில் 


623 


594 


810 


